818 


THE MADRAS 


ESTATES LAND ACT 


( TAMIL ) 


( As AMENDED BY ACTS OF 1934 AND 1935) . 

( with Commentaries & Case Law . ) 


TAU8193 


By 


M. S. PARTHASARATHI IYENGAR B. A. , B. L. 
EDITOR , The Tamil All India Law Journal 

TRIVELLORE 


24 


2 


3 ) 


THE TAMIL ALL INDIA LAW JOURNAL OFFICE , 

TRIVELLORE. 
All Rights Reserved . 


S. 2-8-0 .] 


1935 . 


அகில இந்தியா 

லா ஜர்னல் 
அச்சுக்கூடத்தில் 
பதிப்பிக்கப்பட்டது . 


சென்னை 
எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 
( வியாக்கியானமும் ஹைக்கோர்ட்டு தீர்ப்புகளும் 

அடங்கியது .) 
( 1934-1935 , வருஷ திருத்த சட்டங்களுடன் கூடியது ) 


அகில இந்தியா லா ஜர்னல் பத்திரிகாசிரியர் 
M S. பார்த்தசாரதி அய்யங்கார் B.A. , B. L. 

இயற்றியது . 


அகில இந்தியா லா ஜர்னல் ஆபீஸ் , 

திருவள்ளூர் . 

( செங்கல்பட்டு ஜில்லா .) 
( சகல உரிமைகளும் ஆசிரியர் சொந்தம் . ) 


1935 . 


விலை ந . 2.8-01 


முகவுரை . 


உள்ளன , 


நமது தமிழ் நாட்டில் ஜமீன்களும் மிட்டாக்களும் சுரோத்திரி 
பங்களும் பல 

அவைகளின் நிலத்துக்குடையவர்களுக் 
கும் ரயத்துகளுக்கும் உள்ள பாத்தியா பாத்தியதைகளை நிர்ணயித்து 
1908 - ம் வருஷத்தில் --- எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் என்னும் 
பூஸ்திதிகளைக்குறித்த சட்டமானது நிறைவேறியது . அவ்வருஷம் 
முதல் நாளது வரையிலும் மேற்படி சட்டத்தின் கீழ் பல கேஸுகள் 
கிளம்பி அவைகளினால் மேற்படி சட்டத்தில் உள்ள குறைவுகள் 
விளங்கின . அக்குறைவுகளை நீக்கி இன்னும் சௌகரியம் செய்வ 
தற்கு 1934- ம் வருஷத்தில் சென்னை கவர்ன்மெண்டார் ஒரு திரு 
த்த சட்டத்தை நிறை வேற்றினர் . இத்திருத்த சட்டத்தினால் ரயத் 
துகளுக்குள்ள குறைவு கள் பூரணமாக நிவர்த்தி பாகவில்லையென் 
றும் ஜமீன்தார்களுக்கும் சௌகரியம் ஏற்படவில்லையென்றும் குறை 
கூறப்பட்டது . ஆயினும் சட்டம் நிறைவேறி அமுலில் உள்ளதால் 
அதைப்பற்றி நன்கு அறிவது நலமல்லவா ? 

இதுதான் இப்புஸ்தகம் வெளிவருவதற்கு காரணமாகும் . 
இதில் வெறும் சட்டமும் அதனுடைய திருத்தமும் மாத்திரம் அல் 
* லாமல் அவைகளைப்பற்றிய குறிப்புகளும் ஹைக்கோர்ட்டினுடைய 
தீர்மானங்களும் அடங்கியுள்ளன . ஆனதால் ஜமீன்களிலும் மிட் 
டாக்களிலும் உள்ள உபயதரத்தினருக்கும் து நல்ல துணையாகும் 
என்று நம்புகிறேன் . சட்ட பாகமானது கவர்ன்மென்டாருடைய 
மொழி பெயர்ப்பு . 

தமிழ் நாட்டில் உள்ள தமிழ் வெளியீடுகளில் சட்ட வகையில் 
உள்ள புஸ்தகங்களே வெகுக்குறைவு . இன்னும் ஆங்கில புஸ்தக 


களில் உள்ள முறைப்படி பதிப்பிட்டிருக்கும் இப்புஸ்தகத்தைப் 
போன்ற புஸ்தகமே இதுரை வெளிவந்ததில்லையென்றே நினைக்கி 
றேன் . இதுவே ஓர் நூதன முயற்சியாதலால் இதில் ஏதேனும் 
குற்றக்குறைகள் இருப்பினும் அதை பொருட்படுத்தாது மதிப்புள் 
ளதை கிரகித்து முயற்சி பயனுறுமாறு ஆதரிக்க வேண்டுகிறேன் . 

1934 - ம் வருஷத்தில் சட்டமாக நடந்தேறி 1935 - ம் வருஷம் 
மார்ச்சு மாதம் சென்னை கவர்னரால் அங்கீகரிக்கப்பட்ட இனாம்தார் 
சட்டமும் இதில் அடங்கியுள்ளது . 

இதில் உள்ள குறைகளைப்பற்றி நேயர்கள் தெரிவிக்கும் பக்ஷத் 
தில் மிகுந்த எந்தனமுண்டு . மறு பதிப்பில் அவைகளை கவ 
கிறேன் . 


அகில இந்தியா லா 
ஜர்னல் ஆபிஸ் 
திருவள்ளூர் , 
5-7-1935 . 


M. S. பார்த்தசாரதி அய்யங்கார் . 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்ட் ஆக்ட் 


விஷய சூசிகை. 


பெருளடக்கம் . 
1 - ம் அத்தியாயம் . 


பக்கம் . 


49 


50 
50 


பீடிகா விதிகள் , 
பிரிவு . 

வியம் . 
பீடிகை 
1 சருக்கமான பெயர் 

வியாபிக்குமிடம் 
2 ரத்து 
3 அர்த்தம் . 

( 1 ) விவசாயம் 
( 1A ) கலெக்டர் 
( 2 ) பூஸ்திதி 
( 3 ) கைப்பற்று நிலம் 
( 4 ) சீர்திருத்தம் 
( 5 ) நிலத்துக்குடையவர் 
6 ) விட்டுவிடப்பட்டது. 
( 7 ) விட்டு விடப்பட்டது . 
( 8 ) ( செலுத்த ) முகலியவை 
( 9 ) நிர்ணயிக்கப்பட்ட 
( 10 ) சொந்த நிலம் 
( 11 ) குத்தகைத்தொகை 
( 12 ) ரெவின்பு புலம் 
( 13 ) விட்டுவிடப்பட்டது . 
( 14 ) ரெவினிபு வருஷம் 
( 15 ) பயத்து 

1 


50 
50 
51 
53 
53 
55 


57 
58 
F3 
61 
66 


66 
66 


2 


சென்னை எஸ்டேட்ஸ் வாண்டு 

ஆக்ட் . 


.1 


* 


7 ! ) 


பிரிவு . விஷயம் . 

பக்கம் . 
( 16 ) பயத்தி நிலம் 

67 
( 17 ) கையெழுத்து செய்யப்பட்ட 

69 
( 18 ) தாசில்தாரர் 

70 
( 19 ) கிராமம் 

70 
2 - ம் அத்தியாயம் . 

பொதுவான பாத்தியதைகள் . 
4 குத்தகைத் தொகையை வசூல் செய்ய நிலத்துக்குடைய 

வருக்குள்ள அதிகாரம் 
5 குத்தகைத் தொகையானது கைப்பற்று நிலத்தின் 

மேலும் அதன் மாசூலின் மேலும் ஏற்படும் முதற்சில 
வாகுமென்பது 

73 
ரேயத்தி நிலத்தில அனுபோக பாத்தியதை 

75 
7 சரங்கமறுப்பதற்கான பாத்தியதைகளை தாமே வை 

க்கொள்வது 
8 அனுபோக பாத்தியதை மற்ற பாத்தியதைகளோடு சேர் 

ந்து போவது 
9 ரயத்தை நிலத்தை விட்டு அப்புறப்படுத்த நிலத்துக் 
குடையவருக்குள்ள பாத்தியதை 

81 
10 அனுபோகபாத்தியதை வம்ச பரம்பரையாய் வரத்தக்க 

தென்பதும் ஒருவர் பேரிலிருந்து மற்றொருவர் பேரு 
க்கு ட்ரான்ஸ்பர் செய்யத்தக்ககென்பதும் 

82 
11 நிலத்தை ரயத்து உபயோகித்துக்கொள்வது 

82 
12 கைப்பற்று நிலத்திலுள்ள மரங்கள் விஷயமாய் ரயத்துக் 
குள்ள பாத்தியதை 

83 
13 சீர்திருத்தஞ் செய்ய அனுபோக ரயத்துக்குள்ள பாத்தி 

85 
14 விட்டு விடப்பட்டது . 
15 சீர்திருத்தத்தின் சம்பந்தமாக உண்டாகிற விவாதங்களை 
பைசல் செய்ய கலெக்டருக்குள்ள அதிகாரம் 

87 
16 நிலத்துக்குடையவர் செய்யும் சீர்திருத்தங்களை ரெஜிஸ் 
டர் செய்துவைப்பது 

88 


யதை 


சன்னை எஸ்டே - ஸ் லாண்டு ஆக்ட் . 


3 


* 


. 


பிரிவு . விஷயம் . 

பக்கம் . 
17 சீர்திருத்தத்தின் விஷயமாய் சாட்சியத்தை எழுதிவைக்க 
வேண்டுமென்று விண்ணப்பம் செய்துக்கொள்வது ... 

89 
17 - A நிலத்தில் பிரவேசித்து அதை அளக்க நிலத்துக்குடைய 
வருடைய பாத்தியதை 

89) 
18 சாகுபடி பண்ணும்போது சாதாரணமாய் செய்யப்படும் 

சீர்திருத்தத்தின் விஷயத்திலே நிவாரணை 
19 ரயத்துக்கள் - நிலத்துக்குடையவர்கள் ஆகிய இவர்களுக்கும் 

இவர்களுடைய பாயக்காரிகளுக்கும் உள்ள சம்பந்தம . 90 
20 நிலம் சமுதாய நிலமா அல்லவா என்பதைக்குறித்தும் 

அந்த நிலத்தில் மாமூலாக ஏற்பட்டிருக்கும் பாத்திய 
தைகளைக் குறித்தும் கலெக்டர் தீர்மானிக்கலா மென் 

91 
20 - A உபயோகப்படாதிருக்கும் சமுதாய நிலங்களைமாற்ற 
டிஸ்டிரிக்ட் கலெக்டருக்குள்ள அதிகாரம் 

92 
20B சமுதாய காரியத்துக்காக நிலமெடுத்துக்கொள்ள டிஸ்டி 
ரிக்ட் கலெக்டருக்குள்ள அதிகாரம் 

95 
21 சமுதாய நிலங்களை விதிக்கு விரோதமாக அனுபோகத் 
தில் வைத்திருக்கும் நபாகளை நீக்குவது 

93 
22 சென்னப்பட்டணத்து நிலம் ஆக்கிரமிப்பதைப்பற்றிய 

ஆக்கற்கண்ட நிபந்தனைகளை 20-21 -வது பிரிவின் 
படிக்கான உத்தரவுகளுக்குப் பிரயோகிப்பது 

99 
23 இனம் கிராமங்கள் பூஸ் திதிகளென்று நிச்சயமாய்க் 

99 
3 - ம் அத்தியாயம் . 
பயத்துகள் செலுத்தத்தக்க குத்தகை வீதங் 
களுக்குச் சம்பந்தப்பட்ட பொதுவான 

நிபந்தனைகள் . 
24 அதிகப்படுத்துவதைப்பற்றிய நிர்ப்பந்தம் 

101 
25 இந்த ஆக்ட் வழங்கத்தொடங்கின பிறத ரயத்தி நில 

த்தை ஸ்வாதீனத்தில் வைத்துக்கொண்டிருக்க அனு 
மதி பெறுவதன் மேல் செதுத்தத்தக்க குத்தகைத் 
தொகை 

103 


கொள்வது 


I 


4 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


பக்கம் . 


பிரிவு , 

விஷயம் . 
26 கரம்பு நிலத்தை சாகுபடிக்கு லாயக்காக இருக்கும்படி 

செய்வதை உத்தேசித்து அல்லது கைப்பற்று நீலத் 
தின் பேரில் சீர்திருத்தம் செய்வதை உத்தேசிதது 
முதலில் குறைந்தவிதமாக நிர்ணயிக்கப்பட்ட குத்த 
கையை உயர்த்துவது 

107 
27 கைப்பற்று நிலத்தின் திட்டங்களைக் குறித்தும் குத்த 

கைத் தொகையின் அளவைக்குறித்தும் இன்னபடி 
கொள்ள வேண்டுமென்பது 

110 
28 குத்தகைத் தொகை வீதம் நியாயமானது தானா என் 

பதைப்பற்றி ன்னபடி கொள்ள வேண்டுமென்பது . 110 
29 வார வீதங்கள் அதிகப்படுத்தப்படுவதற்கு உள்ளாகமாட் 
டாவென்பது 

111 
30 வியாஜ்ஜிய மூலமாக குத்தகைத் தொகையை அதிகப் 
படுத்துவது 

112 
31 விலை அதிகரித்திருக்கிறதென்றும் காரணத்தினாலே 

குத்தகைத் தொகையை அதிகப்படுத்துவதைப்பற்றிய 
விதிகள் 

114 
32 நிலத்துக்குடையவர் செய்திருக்கும் சீர்திருத்தத்தின் 

காரணமாகக் குத்தகைத் தொகைபை அதிகப்படுத்து 
வதைப்பற்றிய விதிகள் 

116 
33 கவர்ன்மெண்டார் செய்திருக்கும் சீர்திருத்தத்தின் கார 

ணமாக குத்தகைத் தொகையை அதிகப்படுத்துவதை 
ப்பற்றிய விதிகள் 

118 
3 நதி ஓட்டத்தின் காரணமாகக் குத்தகைத் தொகையை 
அதிகப்படுத்துவதைப்பற்றிய விதிகள் 

119 
35 குத்தகைத் தொகை அதிகப்படுத்துவது நியாயமான தாக 

வும் தருமமானதாகவும் இருக்கவேண்டு மென்பது .... 120 
36 சிறிது சிறிதாய் குத்தகைத் தொகையை அதிகப்படுத்தும் 
படி உத்திரவு செய்ய அதிகாரம் 

120 
37 குத்தகைக் தொகையை அதிகப்படுத்தும்படி அடுத்தடு 

த்து விண்ணப்பங்கள் செய்து கொள்வதற்கான கால 
வரையறை 

121 
38 வியா ஜ்ஜிய மூலமாக குத்தகைத் தொகையை குறைப்பது 122 


It 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


5 


வரையறை 


.. ! 


| 


1 


பிரிவு . விஷயம் . 

பக்கம் . 
39 குத்தகைத் தொகையை குறைக்கும்படி அடுத்தடுத்து 
விண்ணப்பங்கள் செய்து கொள்வதற்கான கால 

123 
40 னியமாக செலுத்தத்தக்க குத்தகைத் தொகையை 

வியாஜ்ஜிய மூலமாய் பணமாக மாற்றிக்கொள்வது ... 124 
41 குத்தகைத் தொகையை ( பணமாக ) மாற்றின பிறகு 20 

வருஷகாலம் வரையில் அதை அதிகப்படுத்தக்கூடா 

தென்றும் குறைக்கக்கூடாதென்றும் நிர்ப்பந்தம 129 
42 விஸ்தீர்ணத்திலுண்டாகும் மாறுதலை அனுசரித்து குத்த 
கைத் தொகையை மாற்றுவது 

131 
43 விட்டு விடப்பட்டது . 
44 நில விஸ்தீரணத்துக்குக் தக்கபடி தொகையை இன்ன 

விகமாய் மாற்றவேண்டுமென்று நிஷ்கரிவை செய்வ 
தற்கான விதிகள் 

... 133 
45 விட்டு விடப்பட்டது : 
4 ) விட்டுவிடப்பட்டது . 
47 விட்டுவிடப்பட்டது . 
48 விட்டுவிடப்பட்டது . 
49 விட்டுவிடப்பட்டது , 

4- ம் அத்தியாயம். 

பட்டாவும் முச்சிலிக்காவும் . 
50 இந்த அத்தியாயம் எந்த ரயத்துகளுக்கு சம்பந்தப்படுகிற 
தோ அந்த ரயத்துக்கள் 

137 
51 பட்டாவிலும் முச்சலிக்காவிலும் காணவேண்டியவை 

கள் 
52 எவ்வளவு காலத்துக்காக பட்டா கொடுத்து முச்சிலிக்கா 
பெற்றுக்கொள்ளலாமென்பது 

140 
53 விட்டு விடப்பட்டது . 
54 இன்னவிதமாகி பட்டா கொடுக்கக்காட்டவேண்டு மென் 

143 
55 பட்டா பெறுவதற்காக வியாஜ்ஜியம் 

144 


..... 138 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


பிரிவு . விஷயம் . 

பக்கம் , 
56 பட்டாவை அங்கீகரிக்கும்படி கட்டாயப்படுத்துவதற்காக 
வியாஜ்றியம் 

143 
57 பட்டாவை கொடுக்கும்படியோ அங்கீகரிக்கும்படியோ 

கட்டாயப்படுத்துவதற்காக கொண்டுவரப்படும் வியாஜ் 
ஜியங்களை தீர்மானிக்கையில் இன்னது செய்யவே 
ண்டுமென்பது 

148 
58 கானம் பட்டாவிலும் முச்சிலிக்காவிலும் கையெழுத்து 
பண்ணி அவைகளை பெஜிஸ்டர் செய்யவேண்டுமென 

149 
5 - ம் அத்தியாயம் . 
குத்தகைத் தொகையை செலுத்துவதும் குத்தகைத் 

தொகை பாக்கியும் . 
59 தவணைகளாக குத்தகைத் தொகையை செலுத்துவது ..... 150 
60 குத்தகைத் தொகைக்கு பாக்கி 

151 
61 பாக்கிக்கு வட்டி 
12 குத்தகைத் தொகைக்காக ரசீது பெற ரயத்துக்குள்ள 
பாத்தியதை 

152 
63 சட்ட சம்மதமான ரசீதில் காணவேண்டியவைகள் 153 
64 தவணைகளுக்காக செலுத்தப்படும் தொகைகளை வரவு 
வைத்துக் கொள்வது 

15+ 
65 ரசீது கொடுக்காமலிருப்பதற்காக பிரதிபலன் 

154 
66 தொசை செலுத்தவேண்டிய இடம் 

155 
67 குத்தகைத் தொகை பெறுவதற்காக நிலத்துக்குடைய 

வரென்று அங்கீகரிக்கப்பட்டுள்ள அல்லது நியமிக்கப் 
பட்டுள்ள நபர் ரசீது கொடுப்பதினால் இன்னுதுன் 
டாகுமென்பது 

157 
88 குத்தகைத் தொகையை டிபா வலிட் செய்வதற்கானவிண் 
ணப்பம் 

157 
69 ரெவின்யு ஆபீவிலே கட்டின டிபாவிட்டுக்காக கொடுக் 

கப்பட்ட ரசீது சட்ட சம்மதமாயுள்ள பூர்த்தியான 
ரசீதாகுமென்பது 

159 


... 151 


.. 


. 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


பிரிவு . விஷயம் . 

பக்கம் . 
90 ஜப்தி செய்வதைத் தடுப்பதற்காக மோசமாய்ப் பரா தீ 

னஞ் செய்யப்பட்ட அல்லது ஜப்தி செய்த பிறகு பல 
வந்தமாகவாவது திருட்டுத் தனமாகவாவது அப்புறப் 
படுத்தப்பட்ட சொத்தை ஒப்பிப்பது 

191 
91 89 , 90 - வது பிரிவுகளின்படி பிறப்பிக்கப்படும் உத் 
தரவுகளுக்கு விரோதமாக வியாஜ்ஜியம் 

192 
92 விற்பனைக்காக விண்ணப்பம் 

192 
93 , விண்ணப்பத்தில் கண்டிருக்கவேண்டிய விஷயங்கள் 192 
14 நோட்டீஸ் சேர்ப்பிப்பதற்குக் கட்டணம் 

193 
95 விண்ணப்பத்தை வரப்பெற்றுக் கொண்டதன் மேல் நட 
த்த வேண்டிய நடவடிக்கை 

193 
96 இன்னபடிக்கானால் விற்பனை நடத்தலாமென்பது -195 
97 விற்பன நடத்த வேண்டிய இடம் 

196 
98 அழிந்து போகத்தக்க பொருள்களை விற்பனை செய்வது 197 
99 இன்னபடிக்கானால் மாசூல்களை விற்பனை செய்யலா 

- 197 
100 விற்பனை செய்யும்விகம் 

- 197 
101 விற்பனையைத் தள்ளிவைப்பது . 

..... 118 
102 கிரயத்தொகையைச் செலுத்துவது 

198 
103 ஜப்தி செய்வதில் கிரமப்பிசகிருந்தால் அதைத் தெரி 
விக்கக் கடமைப்பட்டிருப்பது 

200 
104 ஜப்தி செய்வதில் கிரமப் பிசகிருப்பதனால் உண்டாவது 
இன்னதென்பது 

200 
105 கிரயதாரருக்கு ஸெர்டிபிகேட் கொடுக்க வேண்டுமென் 

201 
106 விற்று வந்த பணத்தை ஒருவதை செய்வது, 

201 
107 விற்பனை நடத்தும் உத்தியோகஸ்தராவது அவருக்குக் 

கீழ்ப்பட்டிருப்பவராவது சொத்தை விலைக்குக் கேட் 

கவுக்கூடாதி வாங்கவும் கூடாதென்று தடுப்பது . 202 
108 பாயக்காரியாவது பயிரிடுகிறவராவது தம்முடைய நிலக் 

காரருக்குச் -செலுத்தியிருக்கிற தொகையைக் குந்த 
2 


மென்பது 


10) 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் 


யதை 


.. 


| 


விப்பது 


பிரிவு . விஷயம் . 

பக்கம் 
கைத் தொசையிவிருந்து கழித்துக்கொள்ள அந்தப் 
பாயக்காரி அல்லது பயிரிடுகிறவருக்குள்ள பாத்தி 

203 
199 நிலத்துக்குடையவர் ஜய்தி செய்வதும் கோர்ட்டார் 
ஜய்தி செய்வதும் முரண்படுவதும் . 

201 
110 ஆட்சேபனை செய்து கொண்டே தொகை செலுத்து 

வதாகக் காட்டினால் அதைச் சட்ட சம்மதமானதென்று 
எண்ணவேண்டுமென்பது 

204 
111 கைப்பற்று நிலததை விற்பது 

205 
112 விற்பனை செய்ய உத்தேசித்திருப்பதைக் குறித்து 
நோட்டஸ் 

... 208 
113 சேர்ப்பித்த தேதியை நிலத்துக்குடையவருக்குத் தெரி 

215 . 
114 விற்பனைக்காக விண்ணப்பம் . 

215 
115 114 - வது பிரிவின்படிக்கான விண்ணப்பத்துக்குக் கால 

215 
116 விற்பனையைப்பற்றி விளம்பரம் பிரசித்தம் செய்வதும் 

விற்பனை நடத்தும் உத்தியோகஸ்தரை நியமிப்பதும் . 216 
117 விற்பனை நடத்தும் உத்தியோகஸ்தரின் கடமை 218 
118. பாக்கியாயிருக்கிற தொகை பூர்த்தியாய்க் செலுத்தப் 
படாவிட்டால் விற்பனை 

219 
119 விற்பனை நடத்த வேண்டிய இடம் 
120 விற்பனை செய்யும் விதம் 

220 
120A கைப்பற்று நிலத்தை ஏலத்தில் கேட்கவும் தமக்குச் 

சேர வேண்டிய தொகைகளை எதிர்கட்டிக்கொள்ள 

வும் நிலத்துக்குடையவருக்குள்ள பாத்தியதை , 221 
121 விற்பனையைத் தள்ளி வைப்பது . 

.... 221 
] 22 விற்பனையை நிறுத்தி விடுவது . 

221 
123 கிரயத் தொகையைச் செலுத்துவதும் விற்பனையைப் 
பற்றி அறிக்கையிடுவதும் 

222 
124 கிரயத்தொகையைக் கலெக்டருக்கு அனுப்புவதும் விக் 
கிரய ஸெர்டிபிகேட் கொடுப்பதும் 

..... 225 


-- 


22.0 


( 


சன்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


11 


... 226 


பிரிவு . விஷயம் . 

பக்கம் . 
125 சிக்குச்சிலுகுகள் 
126 விற்பனைக்குக் கொண்டுவரவேண்டிய கைப்பற்று நில 
த்தின் அளவு 

227 
127 விற்றுவந்த பணத்தை ஒருவகை செய்வதற்கான விதி 
கள் . 

227 
128 கைப்பற்று நிலத்தில் பாத்தியகையுள்ள நபர் பாக்கியா 

கிற பணத்தை செலுத்துவதன்மேல் அவருக்குள்ள 
சுதந்தரம் 

229 
129 ரயத்துக்காகச் செலுத்தப்பட்ட தொகையை குத்தகைத் 

தொகையிலிருந்து கழித்துக்கொள்ள பாயக்காரி அல் 
லது கீழ்ப்பாயக்காரிக்குள்ள பாத்தியதை , 

232 
130 விட்டு விடப்பட்டது . 
131 கிரயத்தொகையைக் கட்டிவைப்பகன் மேல் விற்பனை 

ரத்து செய்யவேண் டுமென்ர விண்ணப்பம் 
செய்துகொள்வது 

233 
132 குத்தகைத் தொகை பாக்கிக்கான டிக்ரிகளை நிறை 

வேற்றுவதற்கு இந்த அத்தியாயம் பிரயோகப்படுவது . 237 
133 டிக்ரியை நிறைவேற்றுகிற கலெக்டர் ( தொகை ) செலு 

த்த பாக்கிதாரருக்கு அவகாசம் கொடுக்கலாமென்பது 237 
131 இந்த அத்தியாயத்திற்கண்ட நிபந்தனைகளின் பிரயோ 
கததை அதிகப்படுத்துவது . 

238 
7 - ம் அத்தியாயம் . 


யை 


அதிகப்படியாய்ச் செலுத்தப்பட்டா தொகை 

களை வசூல் செய்வது . 
135 குத்தகைத் தொகையுடன் எந்த தொகையும் செலுத்த 
ப்படுவதை வாங்கக்கூடாதென்பது . 

240 
136 பேலே கண்டபடி செலுத்தப்பட்ட தொகையையும் 
அபராதத் தொகைகளையும் வசூல் செய்வது 

240 


12 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் 


4 


பிரிவு . விஷயம், 

பக்கம் . 
8 - ம் அத்தியாயம் , 
நீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான கட்டுவேலைகள் , 
136A ஆயக்கட்டு ,, 

... 242 
* நீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான பெரிய கட்டுவேலை .1 242 

நீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான சிறிய கட்டுவேலை , 1 243 
1366 சில கட்டு வேலைகளை நீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான 

பெரிய கட்டுவேலைகளென்று விளம்பரம் பிரசுரிப்பது . 243 
136C யாருக்கு விண்ணப்பங்கள் செய்து கொள்ளவேண்டு 
யென்பது 

244 
136D விண்ணப்பம் செய்து கொள்வதன்மேல் விசாரனை 244 
137 ஆயக்கட்டை நீர்ணயிப்பது 

245 
137A ஆயக்கட்டை விரிவாக்குவதற்கு அனுமதி கொடுப்பது . 246 
1373 அனுமதியில்லாமல் ஆபக்கட்டை விரிவாக்ககூடாதெ 

ன்று தடுப்பது . 
137C நீர் பாய்ச்சப்படும் நிலத்தையாவது கோட்டக்காலையா 

வது நீர்ப்பாய்ச்சப்படாத நிலமென்று மீண்டும் தரம் 

பிரிப்பது . 
137D மீண்டும் தரம் பிரிக்கப்பட்ட நிலங்களுக்குக் குத்தகைத் 
தொகை வீதததை நிர்ணயிப்பது 

249) 
138 நீர்ப்பாய்ச்சல் சம்பர் தமான கட்டுவேலையின் மரமத்துக் 
காக விண்ணப்பம் செய்துகொள்வது . 

249 
139 மேலே கண்டபடி விண்ணப்பம் செய்து கொள்ளப்படு 
வதன் மேல் விசாரணை செய்து உத்தரவு பிறப்பிப் 

... 251 
140 தசபக்தம் இனாம்தாரரின் பொறுப்பு 

25 
141 மாமத்து சம்பந்தமான வேலைகள் பூர்த்தியாகாமல் இரு 

க்கையில் , குத்தகை தொகையைச் சிறிதுகாலத்துக் 
குக் குறைப்பது . 

257 


. 247 


... 248 


T 


| 


. 


4 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் , 


1 


* 


| 


- 


1 


பிரிவு . விஷயம் . 

பக்கம் . 
142 சிறிது மட்டில் ஒரு பூஸ்திதிக்கும் சிறிது மட்டில் கவர்ன் 

மென்ட் நிலத்துக்கும் உபயோகப்படுகிற நீர்ப்பாய்ச் 
சல் சம்பந்தமான கட்டுவேலைகள் . 

258 
43 நீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான கட்டுவேலைகள் ஒன்றுக்கு 
மேற்பட்ட பூஸ்திதிகளுக்கு உபயோகப்படுவது . 

259 
144 ஸிவில் கோர்ட்டின் அதிகார வரம்புக்குத் தடை , 260 

9 - ம் அத்தியாயம். 
கைப்பற்று நிலங்களையும் பூஸ்திதிகளையும் 
உட்பிரிவினை செய்வதும் ட்ரான்ஸ்பர் 

பண்ணுவதும் . 
145 கைப்பற்று நிலமாவது கைப்பற்று நிலத்தின் பாகமா 

டரான்ஸ்பர் செய்யப்படுவதையாகிலும் மற் 
றொருவரைச் சேர்ந்து போவதையாகிலும் அங்கீகரிப் 

261 
146 விட்டுவிடப்பட்டது, 
147 கோடிஸ் கொடுப்பதற்கு முன்னே , ட்ரான்ஸ்பர் செய் 

வதற்கு அவ்லது கூட்டுப்பங்குக்காரருக்கு விரோத , 
மாக ஏற்பட்ட கடவடிக்கைகள் ட்ரான்ஸ்பர் செய்யப் 
பெற்றவருக்கு , அல்லது கூட்டுப்பாடுக்காரருக்கு 
விரோதமாகச் செலாவணியாகுமென்பது . 

261) 
148 நிலத்துக்குடையவரும் ட்ரான்ஸ்பர் செய்யப்பெற்றவர் 

அல்லது கூட்டுப்பங்குக்காரரும் ட்ரான்ஸ்பாரக் குறி 
தது அல்லது பாகம் பிரித்துக்கொள்வதைக் குறிதது 
கோடிஸ் 

272 
10 - ம் அத்தியாயம் 
ராஜிநாமாகொடுப்பதும் (நிலத்தைவிட்டு ) அப்புறப் 

படுத்துவதும் ( இஜெக்ட்மெண்டும் .) 
149 பயத்து கைப்பற்று நிலத்துக்கு ராஜிநாமா கொடுப்பது . 273 
150 கோடிஸ் சேர்ப்பிப்பதற்காக ரெவின்யு ஆபீஸரிடத்தில் 
விண்ணப்பஞ்செய்துக்கொள்வது . 

1.27 | 


1 


14 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


பிரிவு . விஷயம் . 

பக்கம் . 
151 (நிலத்தைவிட்டு ) அப்புறப்படுத்துவதற்கான வியாஜ்ஜி 
யம் . 

275 
152 சேதம் சரிப்படுத்தக்கூடியதாயிருக்கிற அல்லது பண 

ரூபமான பிரதிபலன் போதுமான பரிகாரமாயிருக் 
கிற சந்தர்ப்பத்திலே டிக்ரி . 

278 
153 விட்டுவிடப்பட்டது . 
15+ விட்டு விடப்பட்டது . 
155 பயிரின் விஷயத்திலும் விதைப்பதற்காக தயார் செய் 

யப்பட்ட நிலத்தின் விஷயத்திலும் (நிலத்தை விட்டு ) 

அப்புறப்படுத்தப்பட்ட ரய்த்துக்குள்ள சுதந்தரம் . 278 
156 முந்திய பிரிவின்படி நிலத்தை அனுபோகத்தில் வைத் 
துக் கொண்டிருப்பதற்காக ரயத்து தொகை செலுத் 

280 
துவது . 
157 விட்டுவிடப்பட்டது . 
155 கலெக்டர் பிறப்பிக்கும் வாரன்டின் மேல் பாயக்காரியை 
நீக்கி விடுவது 

280 
159 வாரன்டில் கண்டிருக்க வேண்டிய -வியங்கள் - 281 
160 வாரன்டை நிறைவேற்றுவது 

282 
161 பாயக்காரி பாத்தியதை முடிலாவது . 

282 
162 நிவாரணை செய்வதற்கான பகுதி . 

283 
163 ரயத்தி நிலத்தை அனுமதியில்லாமல் அனுபோகத்தில் 

வைத்துக்கொண்டிருப்பதற்காக செலுத்தத்தக்க குத் 

தகைத்தொகை வீதங்களும் நஷ்ட ஈடுகளும் 283 
1634 திராகிருதமாக நுழைகிற நபரை ( நிலத்தை விட்டு ) 
அப்புறப்படுத்துவது 

2281 
11 - ம் அத்தியாயம் .. 
ஸர்வே செய்லதும் , உரிமைதஸ்தவேஜு ஏற்படுத்து 
வதும் , கத்தசைத்தொகைகளைப் பைசல் 

செய்வதும் . 
164 ஸர்வே செய்யும்படிக்கும் உரிமை கஸ்கலேஜு ஏற்படு 

த்தும்படிக்கும் உத்தரவு செய்ய பிரதேச கவர்ன்மென் 
டாருக்குள்ள அதிகாரம் , 

... 287 


சென்னை எஸ்டேட்ஸ் பாண்டு ஆக்ட் . 


15 


பிரிவு , விடயம் . 

பக்கம் . 
165 எழுதிவைக்க வேண்டிய விவ ; ககம் 

291 
166 பி.தம தஸ்தகேஜைப்பீ :சம் செய்வதும் சத்தண் 

டான ஆட்சேபனைகளை வப்பெற்றுக்கொள்வதும் . 293 
167 உரிமை தஸ்வேஜு முடிவாகப்பிரசரிக்கப்பட்டதைப் 

பற்றியும் அது சரியாயிருப்பதைப்பற்றியும் இன்ன 
விதமாய்க் கொச்சகேன்ெேமன்பது , 

215 
163 குத்தகைத் தொகைகளைப் பைசல் செய்வது 

297 
169 பைசல் ரெகார்டைப் பிரதமத்தில் பிரசாரம் செய்வதும் 

திருத்துவதும், 
170 பைசல் ரெகார்டை முடிவாக்க திருத்துவதும் அதை 
உரிமை தஸ்தவேஜில் சேர்த்தெழுதுவதும் 

301 
171 மேலான செலினியு உத்தியோகஸ்தரிடத்தில் அப்பில் 
செய்து கொள்வது . 

302 
172 செலினியு போர்டார் புனராலோசனை செய்து திருத்து 

303 


... 


1 .. 


வழி . 


173 இன்ன படிக்கானால் பைசல் ரெகார்டிலுள்ள பதிவுகள் 

உறவில் விபாஜ்ஜிய மூலமாய் ஆட்சேபிக்கப்படுவதற் 
குள்ளாகுமென்பது 

.. 301 
171 171 173 - வது பிரிவுளின்படிக்கான தீர்மானம் 
களின் குறிப்பை உரிமை தஸ்தயேஜூலை பதிவு செய் 

306 
175 எழுத்துப் பிழைகளையும் தற்செயலாய் சேரிகம் பிழை 
களையும் திருத்துவதி 

30 ம் 
176 168 முதல் 170 வரையிலுக்ன பிரிவுகளின்படி பைசல் 

செய்யப்பட்ட குத்தகைத் தொககன சரியானவை 
யென்று கொள்வது . 

307 
177 குத்தகைத்தொகை பைசல் எந்தக்கால முதல் செலா 

மணியாகவேண்டுமோ அந்தக் காலமும் . ( குத்தகைத் 

தொகை ) அதிகப்படுத்துவதற்குக் காலவரையறையும். 307 
178 உரிமை தஸ்தலேஜு தயார் செய்யும் பாவத்திலே நட 
உடினபாளை சேத்திவைப்பழ 

303 


16 


சென்னை எஸ்டேட்ஸ் வாண்டு ஆக்ட் . 


1 


பிரிவு . விஷயம் . 

பக்கம் . 
174 ) உரிமை தஸ்கவேஜுக்குச் சம்பந்தப்பட்டவைகளா 

‘ யுள்ள குக்தகை தொகையல்லாத வேறே விஷய 

ங்களிலே வியில் கோர்ட்டாரின் அதிகார வரம்பு ..... 30 ! 
180 செலவுகளை பங்கீடு செய்வது 

310 
12- ம் அத்தியாயம் . 
நிலத்துக்குடையவரின் சொந்த நிலம் . 
181 சொந்த நிலத்தை ரயத்தி நிலமாக மாற்றிக்கொள் 

311 
181A 182 முதல் 185 வரையிலுள்ள பிரிவுகள் இனாம்களல் 

லாத இதர பூஸ்திதிகளுக்கும் பிரயோகப்படவேண்டு 
மென்பதும் , 185 - A . 185 - B , பிரிவுகள் இனாம்களு 
க்கு பிரயோகப்பட வேண்டுமென்பதும் 

311 
182 நிலத்துக்குடையவரின் சொந்த நிலத்தை ஸர்வே செய் 

யும் படிக்கும் அதற்குத் தஸ்தவேஜு ஏற்படுத்தும் 
படிக்கும் உத்தரவு செய்ய அதிகாரம் . 

312 
183 நிலத்துக்குடையவர் அல்லது ( நிலத்தை அனுபவிப்ப 

வர் விண்ணப்பஞ்செய்து கொள்வதன் மேல் சொந்த 

நிலத்துக்குத் தஸ்தவேஜு ஏற்படுத்த அதிகாரம் . 312 
18+ சொந்த நிலத்துக்கு இன்னவிதமாகத் தஸ்தவேஜு எற் 
படுத்த வேண்டுமென்பது . 

313 
185 லேத்துக்குடையவரின் சொந்த நிலமென்று தீர்மானி 
ப்பதற்கான விதிகள் . 

313 
1 $ 5A இனும் கிராமங்களில் நிலத்துக்குடையவர்களுக்குள் 
சொந்த நிலத்தைப்பற்றிய ரெகார்ட் 

31+ 
185B இனாம் கிராமங்களில் உள்ள நிலம் சொந்த நிலமல்ல 
வென்று நிச்சயமாய்க்கொள்வது . 

321 
13- ம் அத்தியாயம் . 
கட்டிடங் கட்டுவதற்காகவும் வேறே காரியங்களுக் 
காகவும் நிலத்தக்குடையவர் நிலமேடுத்துக் 

கொளவது . 
186 கட்டிடம் கட்டுவதற்காகவும் வேறே காரியங்களு 

களுக்காக 
வும் நிலத்துக்குடையலா கிலமெடுத்துக்கொள்வது ... 322 


... 


சென்னை எஸ்டேட்ஸ் வாண்டு ஆக்ட் . 


1 


14 - வது அத்தியாயம் 

ஒப்பந்தம் . 
பிரிவு , விஷயம் . 

பக்கம் . 
187 ஒப்பந்தத்தைப்பற்றிய நிர்ப்பந்தங்கள் . 

.. 325 
188 விட்டுவிடப்பட்டது . 

15 - ம் அத்தியாயம் 

அதிகாரமும் நடவடிக்கையும் . 
189 வியாஜ்ஜியங்களும் விண்ணப்பங்களும் 

" .... 327 
190 இரண்டாவது அப்பீல்கள் 

331 
191 189 , 190 - வது பிரிவின் படிக்கான அப்பீல்களுக்குக் 
கால நிர்ணயம் . 

332 
192 ஆக்டின்படிக்கான நடவடிக்கைகளுக்கு 1903 - ம் uu 

த்து வீவில் ப்ரோஸீஜர்கோட் பிரயோகப்படுவது 332 1 
193 குத்தகைத் தொகையைப் பணமாக மாற்றிக்கொள்வ 

தற்காவது அதிகப்படுத்துவதற்காலது குறைப்பதற் 
காவது செய்துக் கொள்ளப்படும் விண்ணப்பங்களில் 
ரயத்துகள் ஒன்று சேர்வது 

340 
194 விட்டு விடப்பட்டது . 
195 விட்டு விடப்பட்டது . 
196 விட்டுவிடப்பட்டது . 
197 கோர்ட்டார் ரசீது கொடுக்கவேண்டுமென்பது 

342 
198 விட்டுவிடப்பட்டது . 
199 விட்டுவிடப்பட்டது . 
200 கட்சிக்காரர்களாயிருக்கக்கூடிய நிலத்துக்குடையவர் 
கள் 

343 
201 பணம் செலுத்துவதற்காக ரெவினியு கோர்ட்டாரால் 

பிறப்பிக்கப்படும் டிக்ரி அல்லது உத்தரவை ட்ரான்ஸ் 
பர் பண்ணுவது 

344 
202 விட்டுவிடப்பட்டது . 
203 உரிமை தஸ்தாவேஜிலுள்ள பதிவுகளைக் கோர்ட்டார் 
கவனிக்க வேண்டுமென்பது 

345 
3 


18 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


f 


பிரிவு . விஷயம் . 

பக்கம் . 
204 வேலையைப் பக்கிடவும் வியாஜ்ஜியங்களை விசாரனை 

யினின்றும் எடுத்துவிடவும் ட்ரான்ஸ்பர் செய்யவும் 
டிஸ்டிரிக்ட் தமிலக்டருக்கும் ரெவினியு போர்டாரு 
க்கு முள்ள அதிகாரம் . 

346 
205 கலெக்டரின் நடவடிக்கைக் குறிப்புகளை வரவழைத்துப் 
புனராலோசனை செய்ய அதிகாரம் . 

347 
200 ரெவினியு அல்லது ஜுடிஷியல் ஆபீஸருக்குக் கலெக் 

டைய அதிகாரங்களைக்கொடுக்க அதிகாரம் ... 349) 
207 உடன் சேர்ச்சையாக டிஸ்டிரிக்ட் கலெக்டரை நியமிப் 

350 
203 வெட்யூலிற்கண்ட டிஸ்டிரிக்கிகளுக்கு டிஸ்ட்ரிக்ட் 
கலெக்டர்களும் , கலெக்டர்களும் , 

350 
209 வியாஜ்ஜியங்கள் அல்லது நடவடிக்கைகளைக் கொண்டு 
வரவேண்டிய அல்லது நடத்தவேண்டிய இடம் 

350 
16 -வது அத்தியாயம் , 

கால நிர்ணயம் . 
210 வியாஜ்ஜியங்கள் முதலியவற்றிற்குக் கால நிர்ணயம் . ... 350 

17 -வது அத்தியாயம் . 
உடன்சேர்க்கையானது . 

தண்டனை . 
211 1903 - ம் வருஷத்திய இந்து தேசத்து கால் நிர்ணய 
சட்டம் பிரயோகப்படுவது 

311 
212 மா சூலின் விஷபத்தில் சட்டத்துக்கு விரோதமாய்ப் 

பிரார்த்திப்பது முதலியவைகளுக்குத் தண்டனை 351 
213 நஷ்ட ஈட்டுக்காக வியாஜ்ஜியம் கொண்டுவருவதைப் 

பற்றிய பொதுவான பாத்தியதை . 
214 எஜெண்ட் மூலமாகப் பிரவர்த்திக்க நிலத்துக்குடைய 
வருக்குள்ள அதிகாரம் . 

858 
215 விதிகள் செய்ய பிரதேச கவர்ன்யென்டாருக்குள்ள 
அதிகாரம் . 

359) 
செ.பூல் 

312 


+ 


355 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


19 


| 


குறிப்புகளின் விளக்கம் . 
இந்த புஸ்தகத்தில் உள்ள சுமார் 240 பிரிவுகளில் முக் 
கியமானவற்றிற்கு அர்த்த விளக்கமும் ஹைக் கோர்ட்டு தீர் 
மானங்களின் சாராம்சமும் குறிப்புகள் என்னும் தலையை 
பின் கீழ் எடுத்து எழுதப்பட்டுள்ளன , இவைகளை எவ் 
வாறு அறிவது என்பதை இந்த தலையங்கத்தின் கீழ் விளக் 
குவோம் . 

யாதொரு குறிப் பிட்ட சேஸில் ஒரு கேள்வி கிளம்புமா 
னால் அது சட்டசம்பந்தமான கேள்வியாயிருந்தால் அதற்கு 
ஹைக்கோர்ட்டு வரையிலும் அப்பீல் உண்டு . அந்த அப்ப 
லில் பலான கேள்வி பலான பிரிவின் கீழ் கிளம்புவதாகும் 
என்றும் அதற்கு அந்தப் பிரிவின் அர்த்தத்தையும் பிரபோ 
த்தையும் கவனித்து இம்மாதிரியாக தீர்மானிக்க வேண்டும் 
என்று ஹைக்கோர்ட்டு ஜட்ஜுகள் தீர்மானிப்பார்கள் . அந்த 
தீர்மானங்களை வா ரிப்போர்ட்டு " செய்பவர்கள் தங்கள் 
ரிப்போர்டு களில் பிரசுரம் செய்வார்கள் . 
போர்டுகள் ” தான் அவைகளுக்குப்பிறகுவரும் கேள்வி 
களுக்கு பிரமாணமாகும் . அவைகளை இங்கிலீஷில் Prece 
dents என்று சொல்லுவார்கள் . உதாரணமாக 
நிலல ஜப்தி விஷயமாய் ஒரு செவினியு கோர்ட்டில் ஒரு 
கேள்வி கிளம்புமானால் ஷை தீர்மானப் பிரமாணங்களில் ஏதா 
வது அதே கேள்விக்குச் சம்பந்தப்பட்டிருந்தால் அதை 
எடுத்துக்காட்டி பலான கேஸில் பலான மாதிரியாக தீர்மா 
னிக்கப்பட்டிருக்கிறது என்று எடுத்துச் சொல்லுவதற்கு 
சௌகரியம் ஏற்படும் . இந்தத் தீர்மானப் பிரமாணங்கள 
Authorities எனப்படும் 

இந்த புஸ்தகத்தில் இத்தகைய தீர்மானங்களின் சாராம் 
சங்களை யேதான் தக்க பிரிவின் கீழ் எடுத்து விவரிக்கப்பட் 
இள்ளது . எந்த பிரிவின் கீழ் 60 M. L. J , 35 L. W. 
என்று கேஸ்கள் உள்ளனவோ அவையெல்லாம் ஹைக் 
கோர்ட்டு தீர்மானங்களாகும். அந்த தீர்மானத்தை பூசா 


இந்த “ ரிப் 


யாதொரு 


20 சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் 
வம் எடுத்து எழுதுவது சாத்தியமற்றதாதலால் அதன் 
சாரத்தைமாத்திரம் எடுத்துக்கூறி அந்த கேஸ் பலான புஸ் 
தகத்தில் பலான பக்கத்தில் உள்ளது என்பதற்கு அறிகுறி 
யாக எடுத்துக் காட்டப்பட்டிருக்கிறது . 

M. L. J. என்பது சென்னையிலிருந்து வெளிவரும் 
ஒரு சட்டப்பத்திரிகை . அது ஆங்கிலத்தில் உள்ளது . பிர 
பல வக்கீல்கள் ஒன்று சேர்த்து சென்னை ஹைக்கோர்ட்டு 
தீர்மானங்களை அதில் பிரசுரம் செய்து வருகின் றனர் . அந்த 
பத்திரிகை ஒரு வருஷத்திற்கு இரண்டு வால்யூம்களாக 
வெளியிடப்பட்டு வருகிறது . இப்பொழுது நடந்து வரும் 
வால்யூம் 68 - வது வால்யூம். யாதொரு கேஸ் 31 M. L. J. 
168 என்று சொல்வேர்மானால் அந்த கேஸ் M.L. J. என் 
னும் பத்திரிகையின் 31 - வது வால்யூம் என்னும் புஸ்தகத் 
தில் 198 - வது பக்கத்தில் காணப்படும் என்று அர்த்தம் .. 
அதே விதமாக பத்திரிகைகளுக்கு முன்னால் உள்ள எண்ணா 
னது அந்த பத்திரிகை பலான வருஷத்தியது அல்லது 
பலான லால்யூம் என்பதைக் குறிப்பதாகும் . M. L. J. 
என்பது குறுகிய பெயர் . அதன் பூரண பெயர் Madras 
Law Journal. ( மதறாஸ் லா ஜர்னல் , ) 
L.W. என்பதும் சென்னையிலிருந்து வெளிவ 

வரும் 
ஒரு சட்டப் பத்திரிகை. இதுவும் பல பிரபல வக்கீல்களால் 
நடத்தப்பட்டு வருகிறது . ஸ்ரீமான் V. C. சேஷாச்சாரி 
யார் என்பவர் அதற்கு முக்கிய ஆசிரியராக இருந்து வருகி 
றார் . இந்த பத்திரிகையும் இப்பொழுது 41 - வது வால் 
யூமை அடைந்து விட்டது . இதிலும் ஹைக்கோர்ட்டின் 
தீர்மானங்கள் அவ்வப்பொழுது ரிப்போர்ட் செய்யப்படுகின் 

நாம் 21 L. W. 42 என்று சொன்னோமானால் ஷை 
Lax Weekly ( லா வீக்லி ) என்னும் பத்திரிகையின் 
21 - வது வால் பூமில் 42 - வது பக்கத்தில் உள்ள கேஸ் என்று 
அர்த்தமாகும் . 

M. W. N. என்பதும் , சென்னையிலிருந்து வெளி 
வரும் ஒரு சட்டப்பத்திரிகை, இந்தப் பத்திரிகை பலான 


தன . 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் , 


21 


வால்யூம் என்று தொடராமல் ஒவ்வொரு வருஷத்திற் 
கென்று ஒரு வால்யூமாக வெளியிடப்படுகிறது , 1931) 
M. W. N என்றால் 1931) வருஷத்தில் , வெளியிடப்பட்ட 
Madras Weekly Notes ( மதராஸ் வீக்ஸி கோட்ஸ் ) 
என்னும் பத்திரிகை என அர்த்தமாகும் . 

A. I. R. என்பது நாகப்பூரிலிருந்து வெளிவரும் ஒரு 
மாதாந்திரசட்டப்பத்திரிகை இந்த பத்திரிகையில் ஒவ்வொரு 
ஹைக்கோர்ட்டுக்கும் தனித்தனி பாகமாக இருந்து வருகி 
றது இது வால்யூம்களாகத் தொடாமல் வருஷங்களின் 
முறையில் கணக்கிடப்பட்டுள்ளது . 

உதாரணமாக 1932 , 
A. I. R. என்றால் 1932 - ம் வருஷத்தில் பிரசுசமான ( All 
India Reporter ( ஆல் இந்தியா ரிப்போர்ட்டர் ) என் 
அர்த்தமாகும் . நமது புஸ்தகத்தில் உதாரணமாக பல 
A.I.R. 1929 Mad . 504 என்று வருவதைக்காணலாம் . 
அதன் அர்த்தம் என்னவென்றால் 1929 - ம் வருஷத்தில் 
பிரசுரமான ஆல் இந்தியா ரிப்போர்ட்டர் என்னும் பத்திரி 
கையில் சென்னை ஹைக்கோர்ட்டு கேஸுகள் அடங்கிய 
வால்யூமில் 504 வது பக்கம் என்பது . 

I. G. என்பது இந்தியன் கேஸஸ் என்னும் ஒரு ஆங் 
சில சட்டப்பத்திரிகை. அது லாஹூர் என்னும் ஊரிலிரு 
ந்து வெளியாவது . அது ஒரு வருஷத்திற்கு சுமார் 7 அல் 
லது 8 வால்யூம்களாக பிரசுரமாய்க்கொண்டு வருகிறது. 
இப்பொழுது 150 - வது வால்யூம் நடந்து வருகிறது . 140 
I. C. எனமுல் இந்தியன் கேஸஸ் என்னும் பத்திரிகையின் 
140 - லது வால்யூம் என் றர்த்தம் , 

மேலே கூறப்பட்ட பத்திரிகைகள் பிரைவேட் நபர்க 
கால் தைறக்கோர்ட்டி னுடைய அனுமதியின் பேரில் ஹைக் 
கோர்ட்டு தீர்மானங்களை பிரசுரம் செய்து வரும் பத்திரிகை 
களாகும் . இவை தவி . ஒவ்வொரு ஹைக்கோர்ட்டுக்கும் 
கவர்னமெண்டாரே ரிப்போர்ட்டுகளை பிரசுரம் செய்து வரு 
கின்றனர் . அவைகள் Indian Law Reports - என்று 
வெளிவருகின்றன, சென்னை ஹைக் கோர்ட்டு தீர்மானங் 


வான 


22 சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 
கரையும் அவர்கள் பிரசுரம் செய்து வருகின்றனர் . அவைகளை 
உதாரணமாக I. L. R.13 Mad . 586 என்று சொல்வது 
வழக்கம் . ஆனால் சுருக்க வகையாக சொல்லுமிடத்து 
I. L. R. என்னும் பதங்களை விட்டு விட்டு பலான 
யூம் பலான ஹைக்கோர்ட்டு என்பதை மாத்திரம் குறிக்கும் 
படியாக அந்த எண்ணையும் ஹைக்கோர்ட்டு பெயரையும் 
சொல்வதுண்டு. 

மேலே சொல்லப்பட்ட பத்திரிகைகளை தவிர இதர 
பத்திரிகைகளும் பல உள்ளன. ஆனால் நமது 

. சட்டம் 
சென்னை மாகாணத்தைமட்டும் சார்ந்ததால் கடி பத்திரிகை 
களிலேயே நமது ஹைக்கோர்ட்டு தீர்மானங்கள் அடங்கிவிடு 


கின்றன . 


இதுவரை ஆங்கில பத்திரிகைகளைப்பற்றி சொல்லிவந் 
தோம் . தமிழிலேயே ஒரு சட்டப்பத்திரிகை நடந்து வரு 
கிறது . அதற்கு அகில இந்தியா லா ஜர்னல் பத்திரிகை என்று 
பெயர் . அது திருவள்ளூரிலிருந்து வெளிவரும் ஒரு பக்கி 
சிகை . அது 1929 - ம் வருஷம் முகல் தொடங்கி வருகிறது 
1935 - ம் வருஷம் ஏப்ரல் மாதம் 7 - வது வால்யூம் ஆரம்பம் . 
இப்பத்திரிகையில் சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்டை 
ப்பற்றின கேஸுகள் பல வந்திருக்கின்றன . அவைகளின் 
சாராம்சமும் இப்புஸ்தகத்தில் காணப்பட்டிருக்கிறது . 
யாதொரு தீர்மானம் எந்தவால்யூமில் காணப்படுமோ அதை 
யும் எழுதப்பட்டிருக்கிறது , அகில இந்தியா லா ஜர்னலைப் 
பற்றியும் அவைகளின் பழைய வால்யூம்களைப் பற்றியும் 
இப்புஸ்தகத்தில் உள்ள பிரசுரத்தைப்பார்க்கவும். 

இம்மாதிரியாக பல ரிப்போர்ட்டுகளில் உள்ள கேஸு 
களை பெயர்த்தெடுத்து இப்புஸ்தகத்தில் பிரசுரிக்கப்பட்டிரு 
க்கிறது . சுமார் 200 ) கேுகளின் சாராம்சமானது இப்புஸ் 
ககத்தில் காணப்படும் . அந்தந்த கேஸின் பூரண விவரம் 
தேவையானால் அந்தந்த ரிப்போர்ட்டி 53 வால்யூபில் உள்ள 
கேஸுகளைப் பார்க்க வேண்டும் . 


உங்களுக்கு அரிய சட்ட நுட்பங் 

கள் தெரிய வேண்டுமா ? 
அப்படியானால் , ஸமான கேசுகளும் ஹைக் 
கோர்ட்டு தீர்மானங்களும் சட்ட வியாஸங் 
களும் நிறைந்த அற்புதமான அகில 

இந்தியா லா ஜர்னல் பத்திரிகைக்கு 
இன்றே ஒரு சந்தாதாரராகச் சேருங்கள் ! 

உமது விவஹார ஞானம் வளரும் !! 

கோர்ட்டு விஷயங்கள் தெரியும் . 
< நாட்டு வக்கீல் களினுடைய புத்திமதியைவிட உயர்வான 

அறிவையூட்டும் . 
ஒவ்வொரு வருஷமும் சுமார் 300 கேஸுகளும் அரிய சட்ட 
வியாஸங்களும் வெளிவரக்கூடிய ஒரு மாதாந்திர சஞ்சிகை, 

1924- ம் வருஷம் முதல் ஆரம்பிக்கப்பட்டு வருகிறது . 
பிரதி வருஷம் ஏப்ரல் மாதம் முதல் அடுத்த வருஷம் 

மார்ச்சு மாதம் வரையிலும் ஒரு வால்யூம் . 
1935 - ம் வருஷம் ஏப்ரல் முதல் ஏழாவது வால்யூம் 

நடந்து வருகிறது . 
வருஷ சந்தா ( தபால் உள்பட ) ரூ.4-0-0 தான் , 
1 , 2 , 3 , 4 , 5 , 6 வால்யூம்கள் ( தோல் பைண்டுள்ளது ). 

ஒவ்வொன்றும் 5-0-0 . தபால் சார்ஜ் 0-11-0 
சர்ந்தாப்போல் 6 - வால்யூம்களுக்கும் ரூ . 18-0-0 அனுப்பினால் 

பார்சல் சார்ஜில்லாமலே அனுப்பப்படும் . 
அகில இந்தியா லா ஜர்னல் ஆபீஸ், 

திருவள்ளூர், ( M.S , M. Ray ) 


మీరు 


( 


ஷை 


திருவள்ளூர் 
அகில இந்தியா லா ஜர்னல் ஆபீஸில் 

கிடைக்கும் புஸ்தகங்கள் . 
லோகல் போர்டு சட்டம் பஞ்சாயத்துகள் யூனி 
யன் போர்டுகள் இவைகளுக்கு தேவையான 
புஸ்தகம் கவர்ன்மென்ட் அங்கீகாரமானது 

ரூ ... 
அகில இந்தியா லா ஜர்னல் 1935-36 வருஷ 

சந்தா ... 400 
அகில இந்தியா லா ஜர்னல் 1 - ம் வால்யூம் 1929-30 . 5 ) (0 
மை 

2 - ம் வால்யூம் 1930-31 . 5 0 0 
3 - ம் வால்யூம் 1931-32 . 5 
5 -ம் வால்யூம் 1932-33 . 5 O 
4 -ம் வால்யூம் 1933-34 . 5 0 0 

6 - ம் வால்யூம் 1934-35 . 5 0 0 
5. 18-0-0 ஒரு மொத்தமாய் மணியார்டர் செய்கிறவர் 

களுக்கு 1 முதல் 6 வால்யூம்கள் சயில்வே 

பார்சலில் இனாமாக அனுப்பப்படும் . 
ஸ்திரீதன வார்சு முறைமையை விளக்கும் சட்டம் ரூ . 0 8 
ஹிந்து சட்ட வார்சு முறைமை 

0 10 (1 
சாரதா ஆக்ட் 

0 
தேவலோக கோர்ட்டு கேஸுகள் . 

8 0 
முனிஸிபாலிடி சட்டம் ஹைக்கோர்ட்டு தீர்ப்பு 
கள் வியாக்கியானம் முதலியவை உள்ளது சுமார் 
500 கேஸ்கள் - 690 பக்கம் உயர்ந்த பேபரில் 
உயர்ந்த பைண்டு 

1908 - ம் வருஷத்திய 1 - வது சட்டம் எஸ்டே 
ட்ஸ் லாண்டு ஆக்ட் . 1934-35 வருஷ திருக் 
தங்கள் 400 பக்கங்கள் அடங்கியது 

2 S { 

மானேஜர் , 
அகில இந்தியா லா ஜர்னல் ஆபீஷ் , 

திருவள்ளூர் . 


( 


9 


பொருளடக்கம் . 


பொது . 


1 


|| 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்ட் ஆக்ட் என்னும் பூஸ் 
திதிகளைப்பற்றிய சட்டமானது 1908 - ம் வருஷத்தில் 1 வது 
சட்டமாக முகலில் சட்ட சபையால் நடந்தேறியது . அது 
நடந்தேறுவதற்குமுன் தமது காசண அறிக்கையில் கவர்ன் 
மெண்டார் பின்வருமாறு தெரிவித்துள்ளனர் : -- 

இந்த மசோதாவினுடைய நோக்கம் என்னவென்றால் , 
நிலத்துக்குடையவர்கள் எனச் சொல்லப்படுபவர்கள் தங்கள் 
பாயக்காரிகளிடமிருந்து “ ரென்ட் " டை வசூல் செய்யும் 
கடவடிக்கை முறையை நிர்ணயித்துள்ள 1865 - ம் வருஷக் 
தில் VII வது சட்டமாகிய சென்னை மாகாணத்து சட்ட 
த்தை திருத்தவேண்டுமென்பது. அந்த சட்டத்தினுடைய 
குற்றக்குறைகள் இன்னதென்று வெகுநாள் முன்னமேயே 
அறியப்பட்டது . இந்த மசோதாவின் நோக்கங்களில் ஒன்று 
அவைகளை தீர்க்கவேண்டுமேன்பது. ஆனால் அந்த சட்ட 
மானது வெறும் நடவடிக்கை முறையை மாத்திரம் விவரிக் 
திருப்பதால் இந்த மசோதாவின் இரண்டாவது கோக்கம் 
என்னவென்றால் , முறையே நிலத்துக்குடையவர்கள் அவர்க 
ளுடைய பாயக்காரிகளாகிய ாயத்துகள் இவர்களின் உரிமை 
களையும் ஸ்திரப்படுத்தவேண்டுமென்பது . இந்த உரிமை 
இதுவரையிலும் சட்ட பூர்வமாக - ஸ்திரமாக ஏற்படுத்தப் 
படவில்லை . ஆகையால் இந்தக் குறையைத் தீர்ப்பதானது 
இந்த மசோதாவின் , முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும் ,. 


26 


சென்னை எஸ்டேட்ஸ் வாண்டு ஆக்ட் 


சயத்துகளினுடைய உரிமைகள் , பொதுவாக 1822 - ம் வரு 
ஷத்திய IV வது ரெகுலேஷனால் காப்பாற்றி வைக்கப்பட் 
டபோதிலும் சட்ட சபையாரால் விவரமாக அவைகள் நிர் 
ணயிக்கப்படாததை முன்னிட்டு அந்த உரிமைகள் அழிந்து 
போகும் சந்தர்ப்பத்தில் உள்ளன 


பழைமை தொட்டு ரயத்திகளுக்கு அதாவது நிலத் 
தைப்பயிரிடுபவர்களுக்கு எப்பொழுதும் அனுபவபாத்தி 
யதையுண்டு . அதாவது அவர்கள் கிரமமாகச் செலுத்த 
வேண்டியதை சரியாக செலுத்திவரும் காலமளவும் அவர்களை 
நிலத்தை விட்டு அப்புறப்படுத்துவதற்கில்லை . ரயத்துவார் 
பூமிகளில் இதே மாதிரியான பாத்தியதைகள் அனுசரிக்கப் 
பட்டுவருகையில் , ஜமீன்தாரி இடங்களில் மாத்திரம் அதை 
வித்தியாசப்படுத்துவதற்கு யாதொரு ஹேதுவும் இல்லை . 
ஆதியில் ஜமீன்தார்கள் பழைய நவாபுகளாலும் அரசர்களா 
* லும் பிறகு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினாலும் சில பிரதேசங் 
களில் கிஸ்தியை வசூல் செய்து அனுபவிக்கும் பாத்திய 
தைகளைப் பெற்றவர்கள் . அவர்களுக்கு நிலத்தில் சொந்த 
பாத்தியதை இருக்கவேண்டிய பிரமேயமே இல்லை.. இது 
விஷயத்தை சட்ட ரூபமாக ஸ்திரப்படுத்தி இன்னும் 
ரயத்துகளுக்கும் ஜமீன்தார்கள் அல்லது நிலஸ்வான் தாரர் 
களுக்கும் இருக்கக்கூடிய இதர சம்பந்தங்களையும் ஸ்திரப் 
படுத்துவதற்கு சட்டம் ஏற்படுத்தப்பட்டது . 

நிலஸ்வான் தாரருக்கும் பயத்துக்கும் உள்ள உரிமை 
களை நிர்ணயிக்குங்கால் இதர விஷயங்களும் ஏற்படுகின்றன. 
அதாவது ரயத்து செலுத்த வேண்டிய கிஸ்தியை அதிகப் 
படுத்துவது அல்லது குறைப்பது , அல்லது அது தான்னிய 
வகையாயிருந்தால் பணமாக்குவது முதலியன. அவைகளைப் 


L 


பு 


பொருளடக்கம் 

27 
பற்றியும் ஸ்திரமான ஏற்பாடு செய்யவேண்டியதாயிருக் 
தது . ஜமீனில் உள்ள நீர்ப்பாசன வசதிகளையும் அவைகளை 
ரிபேர் முதலியவை செய்வதும் நிர்ணயிப்பதும் அவசிய 
மாயிருந்தது . நிலத்தை அளப்பதும் உரிமை தஸ்கா 
வேஜுகளை ஏற்படுத்துவதும் அவசியமாயிருந்தது . இவை 
களனைத்தையும் திரட்டி 1908 - ம் வருஷத்திய 1 - வது சட்டத் 
தில் பல நிபந்தனைகளை ஏற்படுத்தினர் . 

1934 ம் வருஷத்திய முதல் திருத்தம் . 
1908 - ம் வருஷம் முதல் 1931 வருஷம் வரையில் எஸ் 
டேட்ஸ் லாண்ட் ஆக்டின் நிர்வாகத்தில் பலகுறைகள் கோன் 
றின . அவைகளைத் தீர்ப்பதற்காக சென்னை கவர்ன்மென் 
டாரே 1931 - ம் வருஷத்தில் ஒரு மசோதாவை கொண்டு 
வந்தனர் . அதன் காரண அறிக்கையில் பின்வருமாறு கூறி 
யுள்ளனர் : 

“நிலத்துக்குடையவர்கள் , பயத்துகள் ஆகிய இவர்களுக் 
குள் ஏற்பட்டிருக்கும் உரிமைகளை வரையறுத்து , இந்த 
பாஜதானியில் முதன் முதல் செய்யப்பட்ட சட்ட திட்ட 
மாகிய பூஸ் திதிகளிலுள்ள நிலத்தைப்பற்றிய சென்னை 
1908 - ம் வருஷத்து ஆக்ட் வழங்கத்தொடங்கிய பிறகு ஒரு 
வருஷத்துக்குள் அதில் சில குறைகள் இருப்பதாகத் தெரிய 
வந்தது . ஆகவே , : ( சென்னை 1909 - ம் வருஷத்து 4 - வது 
ஆக்டாகிய ) திருத்துவதற்கான ஆக்ட் ஒன்று ஜாரி செய்யப் 
பட்டது . அதிலிருந்து , முதல் தடலையாய் முயற்சி செய் 
யும் போதே தவிர்க்க முடியாத வேறே குறைகளும் கஷ்டல் 
களும் இருப்பதாக ஹைக்கோர்ட்டாரின் அநேக தீர்ப்புகள் 
மூலமாசவும் , செவினியூ போர்டாரின் அனேக தீர்ப்புகள் 
இதா ஆதாரங்களின் மூலமாகவும் காடுத்துக்காட்டப்பட் 

1913 - ம் வருஷத்திலேயே கவர்ன்மெண்டார் மேற் 


- 


Co 


சென்னை எஸ்டேட்ஸ் காண்டு ஆக்ட் . 


ஆகையால் 


படி ஆக்டைத் திருத்துவதற்காக சட்ட நிரூபண சபையில் 
ஒரு மசோதா ஆக்டைக் கொண்டு வந்தார்கள் . மேலும் 
1914 - ம் வருஷத்திலே , மேற்படி ஆக்டில் செய்யவேண்டிய 
திருத்தங்களை பி 3 , சேபித்து நான்கு இதர மசோதா ஆக்டு 
கள் தனி நபர்களால் கொண்டுவாப்பட்டன . 

கொண்டுவரப்பட்டன . இது விஷ 
யமாய் விசாரணைகள் நடத்தத்தொடங்கப்பட்டு , அதில் 
அக்கரையுள்ள சகல நபர்களும் கலந்தாலோசிக்கப்பட்டார் 
கள் . ஆனால் , மேற்படி ஆக்டுகள் சட்டமாக ஜாரி செய்யப் 
படுவதற்கு முன் மகா யுத்தம் குறுக்கிட்டது. 
அவைகளைக் குறித்துப் பின்னும் ஆலோசனை செய்வதை 
அந்த யுத்தம் முடிகிற வரையில் தள்ளிப்போட வேண்டிய 
தாயிருந்தது . அந்த யுத்தம் முடிந்த பிறகு மேற்படி விஷ 
யம் மறுபடியும் ஆலோசனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது . 
அது முதற்கொண்டு கவர்ன்மெண்டார் அதைக்குறித்து 
இடைலிடாமல் ஆலோசித்துக்கொண்டே வந்திருக்கிறார்கள் . 
1922 - ம் வருஷத்திலும் மறுபடியும் 1924 - ம் வருஷத்திலும் 
ஷை ஆக்டில் அவசியமாய்ச் செய்ய வேண்டிய திருத்தல் 
களைக் குறித்து ஆலோசனை செய்வதற்காக சம்பந்தப்பட்ட 
சகல நபர்களுடைய பிரதிநிதிகளும் அடங்கிய பெரிய 
கமிட்டிகள் ஏற்படுத்தப்பட்டன . மேற்படி கமிட்டிகளில் 
இரண்டாவது கமிட்டி யைச் சேர்ந்த சப் கமிட்டியாரால் 
தயாரிக்கப்பட்ட மசோதா ஆக்டானது 1928 - ம் வரு 
ஷத்தில் கவர்ன்மெண்டாரிடம் வந்து சேர்ந்தது . இப்போ 
தைய மசோதா ஆக்ட் அனேகமாய்- இதை ஆதாரமாகக் 
கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கிறது . செய்யப்பட்டிருக்கும் 
திருத்தங்களில் மிகவும் முக்கியமான திருத்தங்களின் நோக் 
கத்தைக் குறித்து அடியிற் கண்ட பகுதிகளைப் பற்றிய 
குறிப்புகளில் விவரித்துச் சொல்லியிருக்கிறது ” 


ட 


ஒரு மசோ 


பொருளடக்கம் 


29 


இனும் தார் சட்டம் . 
இந்த திருத்த சட்டமானது 1934 - ம் வருஷம் மார்ச்சு 
மாதத்தில் நடந்தேறியது . ஆனால் இனாம் கிராமங்களைப் 
பற்றியும் சில திருத்தங்களை ஷ சட்டத்திலேயே நுழைத் 
தனர் . அது விஷயமாய் பல சர்ச்சைகள் நடந்து பிறகு இனாம் 
களைப்பற்றி தனியான ஒரு திருத்த சட்டம் கொண்டுவரப் 
படவேண்டு மென்றும் அதன் விஷயமாய் பின்னும் தீர 
ஆலோசனை செய்த பிறகு தான் திருத்தங்கள் செய்யப்பட 
வேண்டுமென்று சென்னை கவர்னர் அவர்கள் அபிப்பிராயப் 
பட்டதின் பேரில் க்ஷ இனாம் கிராமங்களைப் பற்றிய அம் 
சங்கள் நீங்கலாக மிகுதியுள்ள அம்சங்களை மாத்திரம் சட்ட 
மாக்கினர் . பிறகு இனாம் கிராமங்களையும் எஸ்டேட்ஸ் 
லாண்டு ஆக்டின் கீழ் பூஸ்திதி என்று கவனிக்கப்படுவதற் 
காக தனியாக ஒரு திருக்க சட்டத்தைக் கொண்டு வந்து 
வெஜிஸ்லேடிவ் கௌன்ஸிலில் நிறைவேற்றினர் . இது சம் 
பந்தமாக இனாம்தார்களுக்கு உள்ள உரிமைகள் மிகவும் 
பாதிக்கப்பட்டதாகவும் அவர்கள் கிரமமாயும் சட்ட சம்மத 
மாயும் சம்பாதித்த உரிமைகள் இந்த சட்டத்தினால் தாக்கப் 
பட்டனவென்றும் அவர்கள் குடிவாசம் மேல்வாரம் ஆகிய 
இரு பாத்தியதைகளையும் பெற்றிருக்கையில் அவர்களுக் 
குள்ள குடிவார பாத்தியதையை இந்த 

சட்டமானது 
போக்கிவிட்டது என்றும் கிளர்ச்சியானது நடந்து வ 
தது . இது விஷயமாய் கடைசியாக கிடைத்த செய்தியின் 
பிரகாரம் கனம் வைசிராய் அவர்கள் இனாம் கார்களின் சார் 
பாக ஒரு தூது கோஷ்டியை பேட்டிகாணுவதற்காக சம்ம 
தித்துள்ளனர் . 

ஷை இனாம் தார் சட்டமாகிய 1934 - ம் வருஷத்து எஸ் 
டேட்ஸ் லாண்டு ஆக்டின் இரண்டாவது திருத்தமானது 


1 


வருகி 


7 


30 சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 
இனம் தார்களுடைய உரிமைகனை அடியோடே குறைத்து 
விடுகிறதா அல்லவா என்பதைப்பற்றின பிரச்னை பெரியதா 
கக் கொண்டு வருகிறது . கவர்ன் மென்டார் சார்பில் அம்மா 
திரி யாதொன்றுமில்லை யென்றும் , இனாம்தார்கள் வாஸ்த 
எத்தில் இரண்டு வாரங்களுக்கும் சொந்தக்காரராயிருந்தால் 
அவர்கள் தங்கள் உரிமைகளை ஸ்தாபித்துக்கொள்வதற்கு 
போதுமான வசதிகள் உள்ளனவென்று கூறுகின்றனர். 

இது விஷயமாய் சமீபத்தில் பிரபல பிரிவிகௌன்ஸில் 
பாரிஸ்டரான ஸர் லெஸ்லி , டி . குருய்தர் என்பவர் பின் வரு 
மாறு தனது அபிப்பிராயத்தைத் தெரிவித்திருக்கிறார் : 

இனாம்தார் என்லும் நபர் ஒரு தானம் அல்லது ஈகை 
யைப் பெற்ற நபராவர் . ஒரு நபருக்கு ஒரு கிராமத்திலி 
ருந்து கவர்ன்மென்டாருக்கு அடிக்கடி செலுத்தப்படக் 
கூடிய வரும்படி ( ரெவின்யு) தொகை ஈகையாக அல்லது 
தானமாக கொடுக்கப்பட்டிருக்குமானால் அதை வரையறை 
செய்து அது செல்லத்தக்கினது தானா என்பதை நிர்ணயிப் 
பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன . அது செல்லத் 
தக்கின் தாகும் என்று கண்டறியப்பட்டால் அந்த ஈகையா 
னது கவர்ன்மெண்டாருடைய அங்கீகாரத்தை பெற்று 
வந்தது , அப்படிப்பட்ட செவின்யு தொகை பாத்திரம் 
ஈகையாக கொடுக்கப்படுவதும் எந்த நிலங்களிலிருந்து பெவி 
ன்யு கிடைக்கிறதோ அந்த நிலங்களின் சொத்துரிமையும் 
வெவ்வேறான தாகும் என்பது ஸ்பஷ்டமாக விளங்கும் . நில 
த்தை சொந்தமாக வைத்துக்கொண்டு கவர்ன்மென்டுக்கு 
செவின்யு அல்லது கிஸ்தி செலுத்தும் நபர் ஒருவர் . மற்ற 
ருவர் கவர்ன்மென்டினிடமிருந்து அந்த ரெவின்யு அல்லது 
கிஸ்தியை பெறும் பாத்தியதையை அடைந்தவர் . ஒவ்வோர் 
சமயங்களில் இவ்விரண்டு உரிமைகளையும் ஒரே நபர் பெற்றி 


1 


பொருளடக்கம் 

31 
ருக்கக்கூடும் . ஆனால் இது ஏதோ ஒரு சமயத்தில் இருக் 
கக்கூடிய தேபொழிய மற்றபடி இது ஒரு முக்கியமான தல்ல . 
ஆகையால் நாம் இந்த விஷயத்தைப் பற்றி கவனிக்கையில் 
இதை அதிகமாக பொருட்படுத்த வேண்டியதில்லை.. 

இந்த சந்தர்ப்பத்தில் “ குடி வாசம் ” “ மேல்வாரம் " 
என்னும் பதங்கள் உபயோகப்பட்டு வருவதால் சட்ட பூர்வ 
மான பாத்தியதைகள் அல்லது உரிமை என்னவென்பதை 
நிர்ணயிப்பது எனக்கு எப்பொழுதும் கடினமாகவே இருந்து 
வருகிறது . குடிவாரம் ” என்பதில் சிலத்தை பிரத்திபசு 
மாக சுவாதீனம் பெற்றிருப்பதும் அதை அனுபவிப்பது 
மான உரிமை அடங்குமென்றும் அப்படிப்பட்ட உரிமையா 
னது அந்த நிலத்துக்குரிய ரென்ட் அல்லது கிஸ்தியானது 
செலுக்கப்படுவதற்குட்பட்டு வம்ச பரம்பரையாக வரத்தக்க 
தும் ஒருவர் பேரிலிருந்து மற்றொருவருக்கு ட்ரான்ஸ்பர் 
செய்யப்படத்தக்கதுமாகும் என்றும் நாம் சொல்வோமானால் 
அது வாஸ்தவமான நிலைமையைக் காட்டுவதாகும் என்று 
நினைக்கிறேன் . கவர்ன்மெண்டானது 

நிலங்களின் 
ரெவின்யு அல்லது வரும்படியை தானமாக அல்லது ஈகை 
யாககொடுத்த காலத்து அவர்கள் அந்த நிலங்களை சுவாதீனம் 
பெற்றிருந்தனர் . அல்லது அந்த நிலமானது காம்பு நில 
மாக இருந்திருக்கலாம் . ஆகையால் இரண்டு விதத்திலும் 
கவர்ன்மென்டானது ரெவின்யு மாத்திரமல்லாமல் நிலத்தை 
பும் கூட கொடுக்கும்படியான நிலைமையில் இருந்தனர் . நிலங் 
களை ஈகையாகப்பெற்றவரும் அந்த ஈகையினால் நிலத்தை 
பிரத்திபசுமாக சுவாதீனம் பெற்று ஆண்டு அனுபவிப்ப 
தற்கான உரிமையை அடைந்திருந்தனர் . 

மத்முெரு கேஸ் என்ன வென்றால் , அந்த ரெவின்யு 
அல்லது வரும்படியை ஈகையாகப் பெற்றவர் அப்படி ஈகை 


சில 


32 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் 


குடி வாரம் 


என் 


எயப் பெற்ற காலத்தில் , தாமே நிலத்தை, அதாவது எந்த 
நிலத்தின் வரும்படியானது அவருக்கு தானமாக கொடுக் 
கப்பட்டதோ அதை தாமே சுவாதீனம் பெற்றிருந்த கேஸா 
கும் . இவ்விரண்டு சந்தர்ப்பங்களிலும் ஈசையைப் பெற்ற 
நபரானவர் இனாம்தார் எனப்படுவார் . அவர் 

று சொல்லப்பட்ட உரிமைக்கும் பாத்தியதையுடைய 
வராக இருப்பார் . 

இம்மாதிரியாக உள்ள இனாம் காரரின் உரிமையானது 
1908 - ம் வருஷத்திய 1 - வது சட்டத்தின் 3 ( d ) பி.ரீவில் 
ஸ்பஷ்டமாக அங்கீகாரமாயுள்ளது . இன்னும் இனாம்தார் 
களக்கும் அவர்களுடைய பயத்துக்களுக்கும்க்ஷ சட்டம் 
நடந்தேறுவதற்கு முன்னும் பின்னும் நடந்த வழக்குகளில் 
பிரிவி கௌன்ஸில் கோர்ட்டினால் ஸ்திரப்படுத்தப்பட்டுள் 


( நிலம் சுவாதீன விஷயமாக ) ருசு பாரம் எவருடைய 
தென்பதும் அதற்கு எம்மாதிரியான சாதியம் தேவை 
யென்பதும் அனாவசியமாக கேள்வியாகும் . அந்த நிலத்தை 
சாஸ்வதமாக சுவாதீனம் பெற்று அனுபவிக்கக்கூடிய உரி 
மையானது இனாம் தாரருடையது என்று ஒரு காம் ஸ்தா 
பிக்கப்பட்ட பிறகு சயத்கானவர் தனக்கு இனாம்தார் எவ்வ 
ளவு கொடுக்கிறாரோ அதை 
கிறாரோ அதை விட அதிகமா 

அதிகமான உரிமையைப் 
பெறுவதற்கில்லை. 

1934 - ம் வருஷத்திய எஸ்டேட்ஸ் லாண்ட் ஆக்ட் இர 
ண்டாவது திருத்த சட்டமானது , ஒரு இனாம் கிராமத்தி 
லுள்ள ஒவ்வொரு ரயத்துக்கும் நிலத்தை சாஸ்வதமாக சுவா 
தீனம் பெற்று பயிர் செய்யவும் அதி பரம்பரையாக சேரும் 
படிக்கும் அதைப் பாதீனம் செய்யும் படிக்குமான ஒரு உரி 


33 


பொருளடக்கம் 
மையைக் கொடுக்கிறது . இனம் தாபரிடம் இருக்கும் இந்த 
உரிமையை அது பரிமுதல் செய்து தற்காலம் நிலத்தை 
பயிர் செய்யும் பயத்துக்கு கொடுத்துவிட்டு , இனம் தார் இனி 
கவர்ன்மென்ட் உத்தியோகஸ்தரால் ஏற்படுத்தப்படும் நியாய 
மான தோர் சென்டை பெறுவதற்கு மாத்திரம் அவருடைய 
உரிமையை வரையறுத்து விடுகிறது . 

புதிய மசோதாவின் " சட்ட பூர்வமான பிரயோகத்தில் 
இனாம் தாரருடைய சொந்த உரிமைகளும் சொத்து பாத்தி 
யதைகளும் பரிமுதல் செய்யவில்லை யென்று கூறுவது வீண் 
சமாதானமாகும் . இந்த மசோதாவானது வருவதற்கு முன் 
இனாம்தாரருக்கு இந்த உரிமைகள் இருந்தன. இப்பொழுது 
அவருக்கு அவைகள் கிடையாது . 

இம்மாதிரி பரிமுதல் செய்வதற்கான காரணங்களைப் 
பற்றி நான் சில வார்த்தைகளைச் சொல்லுகிறேன் . இந்தியா 
முழுவதும் சயத்துகளை நிலத்துக்குடையவர்களுடைய தீவி 
பச் செயல்களிலிருந்து காப்பாற்றுவதற்காக அநேக சட்டங் 
கள் செய்யப்பட்டிருப்பது வாஸ்தவம் . இவைகள் நிலத்தை 
எப்பொழுதும் சுவாதீனம் பெற்று வந்திருக்கும் பத்துக 
ளக்கும் நிலத்தை பிரத்தியக்ஷமாக சுவாதீனம் பெறாமல் 
உள்ள ஜமீன்தார்களுக்கும் தான் சாதாரணமாக அன்வயிக் 
கும் . 

இனாம் தார்கள் விஷயத்தில் , அவர்கள் குடிவாரத்தை 
பெற்றிருந்தால் , நிலத்தை பிரத்தியக்ஷமாக சுவாதீனம் பெற் 
றிருக்கும் உரிமையையும் உடையவர்கள் . அவர்கள் கொஞ்ச 
திலங்களையாவது அல்லது எல்லா நிலங்களையுமாவது சாகு 
படி செய்வதற்கு விட்டிருந்தால் , பயத்துவாரி இடங்களில் 

5 


| 


34 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


உள்ள பயத்துகள் எப்படி தங்கள் நிலங்களை குத்தகைக்கு 
விடுகிறார்களோ அதே நிலைமையில் உள்ளவர்களாக இருக்கி 
நார்கள் . இனம் தார்கள் பெற்றிருக்கும் நிலங்கள் சராசரியில் 
19 ஏகமாக்களாயிருக்கின்றன. கோயில்கள் அல்லது ஸ்தாப 
னங்கள் தவிர , ஒரே நபர் தனியாக பெற்றுள்ள யாதொரு 
இனாம் கிசாமமும் கிடையாது . ஒவ்வொரு இனாம் தாரருக்கும் 
சொல்ப பயத்துகளேயுள்ளனர் . அவர்களை சரியாக நடத்தா 
விட்டால் அவர்கள் 

வர்கள் பயிர் செய்ய மறுத்து விடுவார்கள் . 
ஒரு ஜமீன்தார் தனது ஆயிரக்கணக்கான பயத்துகளின்மீது 
பெரியதோர் அதிகாரத்தையும் செலுத்தமுடியும் . இந்த மசோ 
தாவானது சரியாக போசனை செய்யாமலே நுழைக்கப்பட்ட 
தாக தெரிகிறது . ஜமீன்தார்களையும் இனாம் தார்களையும் 
ஒரேமாதிரியாக கவனிப்பதற்கு யாதொரு காரணம் இருப் 
பதாக தெரியவில்லை . அவர்களுடைய அந்தஸ்தும் வெவ் 
வேறானது , இந்த சட்டத்தினால் அவர்கள் வெவ்வேறு வித 
மாக பாதிக்கப்படுகிறார்கள் . ஜமீன்தார்கள் தங்கள் ஜரீனி 
லுள்ள எல்லா நிலங்களில் குடி வாசத்தைப்பெற்றிருக்கவில்லை . 
அவர்கள் எப்பொழுதாவது பெற்றிருந்ததும் கிடையாது . 
இந்த மசோதா என்னவோ தங்கள் இனாம் கிராமத்தில் அக் 
தகைய உரிமையைப்பெற்றிராத இனாம்தார்களுக்கு பாத்தி 
ரம் பிரயோகமாகும் என்று சொல்லப்படுகிறது . 

இனாம் தாரருடைய பிரைவேட் நிலங்களைச் சேர்ந்த 
வரையிலும் சில கடூரமான கஷ்டங்களை நிவர்த்திப்பதற்கு 
ஏற்பாடு உள்ளதாக சொல்லப்படுகிறது . இந்த நிபந்தனை 
கள் பெங்கால் டெனன்ஸி ஆக்ட் என்னும் சட்டத்திலிருந்து 
பெயர்த்து எழுதப்பட்டது . ஒரு வங்காள தேசத்து 
ஜமீன் தாபருக்கும் சென்னை மாகாணத்து இனாம் தாபருக்கும் 


வார உரின் 


குடிவார 


பொருளடக்கம் 
உள்ள வித்தியாசத்தை அடியோடே கவனியாமலே இம்மா 
திரி செய்யப்பட்டிருக்கிறது . 
இந்த சந்தர்ப்பங்களில் இனாம்தாரருக்கு தனது குடி 

மையை ருசு செய்லது மிகவும் கஷ்டமான காகும் . 
அவர் அப்படி ருசு செய்த போதிலும் , அவர் அந்த நிலத்தை 
தன்னுடைய ஸ்வாதீனத்தில் வைத்திராமல் வேறே எவருக் 
காவது பயிர் செய்வதற்கு விட்டால் அந்த உரிமையானது 
போய்விடுகிறது . 
இந்த கேஸ்களின் 

உரிமையானது கோர் . 
ட்டுகளின் தீர்ப்பு துவாா ஸ்தாபிக்கப்பட்டிருக்சையில் 
இந்த சட்டத்தினால் ஏற்படுவதென்னவென்றால் அந்த தீர்ப் 
புகளை சத்து செய்வதாகும் .. எனென்றால் இனாம் தாரருக்கு 
அத்தகைய உரிமைகள் எப்பொழுதுமே இருந்தது கிடை 
யாது என்று சொல்லப்படுகிறது . அப்படி அவர் பெற்றுக் 
கொண்ட போதிலும் அவர் அவைகளை பெற்றிருப்பதத் 
கில்லை . 

மொத்தத்தில் இனாம்தார்கள் சென்னை கவர்ன் மெண்டி 
ஞால் கடுமைவே நடத்தப்பட்டதாக நினைக்கிறேன 
ஓஓம் கிராமங்களின் விஷயமாய் ஏற்பட்ட திருத்தங்கள் . 

இனி நாம் இந்த சட்டத்தில் எந்தந்த பாகமானது 
இனாம் கிராமங்களைப்பற்றியும் அவைகளின் விஷயமாக 
இனம்தார் உரிமைகளை ஸ்தாபித்துக் கொள்வதைப்பற்றியும் 
சு றுகின்றன என்பதைக் கவனிப்போம் . 

3 - வது பிரிவில் ( 2 ) குறிப்பிட்ட பகுதியில் ( d ) என்று 
அடையாளமிட்ட பகுதியானது பூரணமாக திருத்தியமைக் 
கப்பட்டது . அதில் இனம் கிராமங்களும் எஸ்டேட் என் 


36 சன்னை எஸ்டேட்ஸ் வாண்டு ஆக்ட் . 
னும் தலை மை.பின் கீழ் வருவதாகும் என்று சட்டமாக்கப் 
பட்டது . 

3 - வது பிரிவில் ( 10 ) குறிப்பிட்ட உட்பிரிவில் சொந்த 
நிலம் என்பகன் அர்த்த விளக்கமானது மாற்றப்பட்டு இனாம் 
கிராமங்களின் விஷயத்தில் இனாம்தாரரே அதைப் பயிரிட் 
டுக்கொண்டுவந்திருக்க வேண்டும் என்பதை விசிதமாக 
தெரிவிக்கப்பட்டது . 

புதிய 23 - வது பிரிவின் பிரகாரம் ( 99 - வது பக்கம் ) 
இனாம் கிராமம் ஒரு எஸ்டேட் என்று அனுமான பூர்வ 
மாக கவனிக்கப்படும் என்றும் அதை மறுதளிப்பதாயிருந் 
தால் எவர் அப்படி மறுதளிக்க வேண்டுமென்கிறாரோ அவ 
ரேதான் ருசு செய்யவேண்டும் என்றும் ஏற்படுத்தப்பட்டது , 

இனாம் கிராமங்களிலும் பயத்துகளுக்கு ரிகார்ட் ஆப் 
ரைட்ஸ் என்னும் உரிமை தஸ்தாவேஜு ஏற்படுத்துவதற் 
காக 185 - A பிரிவு புதியதாக ஏற்படுத்தப்பட்டது . ( 314 . 
வது பக்கம் பார்க்கவும் .) 

இன்னும் 185 B பிரிவினால் இனாம் கிராமங்கள் உள்ள 
நிலங்களைப்பற்றி பொதுவாக அவை இனாம் தாரரின் சொந்த 
நிலமல்லவென் றே அனுமானம் என்றும் இனம் தாரரே குற 
ப்பிட்ட நிலம் 

தன்னுடைய சொந்த நிலமென்று ருசு 
செய்ய வேண்டும் என்றும் சட்டம் ஏற்படுத்தப்பட்டது 

இன்னும் சில பிரிவுகளில் இகற்கு அனுகுணமாக 
இதர அம்சங்களும் திருத்தப்பட்டன. 

எஸ்டேட்ஸ் லாண்ட் ஆக்டின் அமைப்பு . 
எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்டானது 17 அத்தியாயங்கள் 
அடங்கியது . 1 - ம் அத்தியாயத்தில் அர்த்த விளக்கங்கள் 


| 


பொருளடக்கம் 


37 


ப 


காணப்படுகின்றன. அதாவது இந்த சட்டத்தில் உபயோ 
கப்படுத்தப்பட்டிருக்கும் பதங்களுக்கு என்ன அர்த்தம் 
என்பதானது இந்த அத்தியாயத்தில் விளக்கப்பட்டிருக் 
கிறது நிலத்துக்குடையவர் . என்னும் பதத்தின் அர்த்த 
மானது 55 - வது பக்கத்தில் உள்ளது . அதற்கு ஒரு பூஸ் 
திதி அல்லது அதன் பாகத்தின் சொந்தக்காமர் என்றும் 
அதிலே சொந்தக்காரரிடத்திலிருந்தாவது அவருக்கு முந்தி 
பாத்தியதை யடைந்தவரிடத்திலிருந்தாவது யாதொரு 
ட்ரான்ஸ்பர் பெற்றிருந்ததை பனுசரித்தாகிலும் ............ 
அந்த பூஸ்திதி முழுவதின் அல்லது அதன யாதொரு 
பாகத்தின் குத்தகைத் தொகைகளை வசூல் செய்யச் சுதந்தர 
முடையவர் என்பதும் அடங்கும் என்று விளக்கப்பட்டிருக் 
கிறது . ஆகையால் இதிலிருந்து நிலத்துக்குடையவர் என் 
னும் பதத்திற்கு நிலத்தின் சொந்தக்காரர் அல்லது நிலத் 
தின் பஜமான் என்று அர்த்தம் ஏற்படாது . இந்த பதத் 
திற்கு இங்கிலீஷில் Land Holder என்று சொல்லப்பட் 
டிருக்கிறது . அதன் பத அர்த்தம் நிலத்தைப்பெற்றிருப்ப 
வர் என்பது . அதாவது நிலத்தின் கிஸ்தியை வசூல் செய் 
(யும் உரிமையைப் பெற்றிருப்பவர் . இவர் பயத்தி நிலங்களை 
எக்காலத்திலும் தனது சொந்த நிலமாக்கிக் கொள்ள முடி 
யாது . சாதாரணமாக இந்த நிலத்துக்குடையவர்கள் ஜமீன்தார் 
அல்லது சுசோத்திரிய தார் அல்லது மிட்டாதார் அல்லது 
ஜாகீர்தார் என வழங்கப்பட்டு வருகின்றனர். 

இரண்டாவது அத்தியாயமானது பொதுவான பாத்திய 
தைகளைப்பற்றி கூறுகிறது .. சமுதாய நிலங்கள் , ஒரு கிராமக் 
தில் உள்ள 

உள்ள கைப்பற்று நிலங்களில் இருக்கும் மரங்கள் , 
அவைகளை அனுபவிக்கும் உரிமை , சொந்த நிலங்களில் 
துரவு வெட்டுவது , கிலங்களை சீர்திருத்தம் செய்வது , அதற் 


38 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


குள்ள உரிமை , சமுதாய நிலங்களை பொதுவான காரியங் 
களுக்கு கட்டாயமாய் எடுத்துக் கொள்வது , ஆகிய இவை 
கனைப்பற்றி இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக் 
கிறது . இப் புஸ்தகத்தில் 71 முதல் 100 வரையிலுமுள்ள 
பக்கங்களில் இது காணப்படும் . 

மூன்றாவது அத்தியாயம் குத்தகை வீதங்களை குறைப் 
பது அதிகப்படுத்துவது மாற்றுவது ஆகிய இவைகளைப் 
பற்றின நிபந்தனைகளை அடங்கியது . 

" குத்தகை என் 
னும் பதம் இங்கிலீஷில் r Rent என்லும் பதத்தின் 
மொழிபெயர்ப்பாகும் . அதன் அர்த்தமானது 61 - வது 
பக்கத்திலும் அதன் பின்னால் விவரிக்கப்பட்டிருக்கும் 
கேஸுகளிலும் விளக்கப்பட்டிருக்கிறது . தாலாரி நிலங் 
களில் உள்ள கிஸ்தியைப் போலவேதான் குத்தகைத் தொ 
கை செலுத்தப்படவேண்டும் . ஆனால் குத்தகைத் தொகை 
யானது ஒரு ஜமீன் தாசருக்கும் அவருடைய பயத் திக்கும் 
ஏற்படும் பிசைவேட் காண்ட்டாக்டைப் பொருந்தினதாகும் . 

4 - வது அத்தியாயம் பட்டா முச்சசிக்கா பரிவர்த் 
தனை யைப்பற்றியது . 5 - ம் அத்தியாயமானது குத்தகைப் 
பாக்கி என்பது எப்பொழுது ஏற்படும் என்பதும் அது 
மாசூலானால் அதை பகிர்ந்து கொடுக்கும்படி கெலெக்டரிடம் 
விண்ணப்பம் செய்யவேண்டுமென்பதைப்பற்றியும் 


கூறு 


கிறது . 


6 - வது அத்தியாயம் தான் இந்த சட்டத்தில் உள்ள 
அத்தியாயங்களில் பெரியதோர் அத்தியாயமாகும் . இதில் 
தான் குத்தகைத் தொகை பாக்கியாவதன் பேரில் அதை 
வசூல் செய்வதற்குரியநிபந்தனைகளையுடைய பிரிவுகள் உள் 
ளன . இந்தப் பிரிவுகளில் பல 1934 - ம் வருஷத்திய திருக் 


பொருளடக்கம் 

3 ! 
தத்தினால் மாற்றப்பட்டன . இதன் விவரத்தை பின்னால் 
கவனிப்போம் 

7 - வது அத்தியாயமான தி அதிகப்படியாக செலுத் 
தின தொகைகளை வாப்படுத்துவதைப்பற்றின நிபந்தனைப் 
பற்றி கூறுகிறது . 

8 - ம் அத்தியாயமானது நீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான 
கட்டு வேலைகளைப்பற்றி கூறுகிறது இந்த அத்தியாயத் 
தில் உள்ள பிரிவுகள் பலவும் 1934 - ம் வருஷத்தினால் முற்றி 
லும் மாற்றியமைக்கப்பட்டன. 

9 - வது அத்திபாயம் கைப்பற்று நிலங்களை ஒருவரிட 
மிருந்து மற்கிறருவருக்கு ட்ரான்ஸ்பர் செய்யப்படும் போது 
அனுசரிக்க வேண்டிய விதிகளைப்பற்றி கூறுகிறது . ட்ரான் 
ஸ்பானது நிலத்துக்குடையவசால் அங்கீகரிக்கப்படாவிட் 
டால் நேரும் விபரீதங்கள் என்ன என்பதைப்பற்றி 261 
முதல் 272 வரையிலுமுள்ள பக்கங்களில் பார்க்கவும் . 

10 - வது அத்தியாயமானது பயத்தி நிலங்களில் அக்தி 
சமமாய் பிரவேசிக்கும் நபர்களை அப்புறப்படுத்துவதற்கான 
நிபந்தனைகளைப்பற்றி கூறுகிறது . 

11 - வது அத்திபாபம் மிகவும் முக்கியமான தோர் அத் 
திபாயமாகும் . இந்த அத்தியாயத்தில் ஒரு ஜமீன் கிராமக் 
திலுள்ள நிலங்களை சர்வே செய்வதைப்பற்றியும் சிகார்ட் 
ஆப்ரைட்ஸ் என்னும் உரிமை தஸ்தாவேஜுகள் ஏற்படுத்து 
வதைப்பற்றியும் கூறப்பட்டிருக்கிறது . இதிலும் பல அம் 
சங்கள் மாற்றப்பட்டன . 

ஜமீன்களில் அல்லது பூஸ்திதிகளில் நிலத்துக்குடை 
வரின் சொந்த நிலத்தைப்பற்றிய ரிகார்டுகளை ஏற்படுத்து 
வதைப்பற்றி 12 - ம் அத்தியாயத்தில் கூறப்பட்டிருக்கிறது , 


40 ) 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


அனுசரிக்கப்பட 


13. ம் அத்தியாயத்தில் நிலம் வான் தாரர் அதாவது 
ஜமீன்தாரர் கட்டிடம் கட்டுவதற்காக நிலத்தை கட்டாயமாக 
பரிக்கிரமிப்பதைப்பற்றி கூறுகிறது 

15 - வது அத்தியாயம் ரெவின்யு கோர்ட்டுகளில் தொ 
டாப்படும் வியாஜ்ஜியங்களைப்பற்றி கூறுகிறது . அத்தகைய 
வியாஜ்ஜியங்களில் ஸிவில் புரோஸிஜர் கோட் என்னும் விவ 
ஹார முறைமைப்பற்றிய சட்டமானது 
வேண்டுமென்றும் ரெவின்யு கோர்ட்டுகளில் செய்யப்படும் 
டிக்கிரிகனை சான்ஸ்பர் செய்வதற்கான விதிகளைப்பற்றியும் 
அந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது . இன்னும் 
செவின்யு அதிகாரிகளின் விசானை அதிகாரத்தைப்பற்ற 
யும் எந்தெந்த இடங்களில் வியாஜ்ஜியம் தொடரப்பட 
வேண்டும் என்பதைப்பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது . 

17.வது அத்தியாயம் கடைசி அத்திாயயமாகும் இதில் 
ஜப்தி செய்யப்பட்ட மாசூலை சட்ட விரோதமாய் அகற்றிக் 
கொண்டு போகுபவர்களுக்கு தண்டனை உண்டென்றும் , 
எஸ்டேட் வாண்டு ஆட்டின் கீழ் அதை அனுசரித்து செய்ய 
ப்படும் தாவா அல்லது நட வடிச்சைகளில் ஏதாவது நஷ்டம் 
நோட்டால் அதற்காக டாமேஜ் பெறுவதற்காக தாவா 
செய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது . இந்த அத்தியாயத் 
தில் 214 - வது பிரிவில் ஜமீன்தார்கள் தமது பலர் பெற்ற 
ஏஜெண்டுகளின் மூலமாக நடவடிக்கைகளை நடத்தலாம் 
என்று சொல்லப்பட்டிருக்கிறது . 

இந்த சட்டத்தில் A B என்று இரண்டு வெடி.யூல்கள் 
உள்ள அந்த ஷெட்யூல்களை அடிக்கடி கவனிக்க வேண்டி 
வரும் . A ஷெட்யூல் தாலாக்களைப்பற்றினது 
செய்ய வேண்டிய கோர்ட்டு , அதன் ஆரம்பகாலம் , கால் 


ளன . 


தாவா 


لالا 


பொருளடக்கம் . 

41 , 
நிர்ணயம் இவைகளைப் பற்றி கூறப்பட்டிருக்கிறது , B ஷெட் 

B 
யூலில் 

விண்ணப்பங்களைப்பற்றி கூறப்பட்டிருக்கிறது . 
தாவாக்களுக்கு ஸ்டாம்பு டூடியானது ஒவ்வொரு தாவாலின் 
தொகை சுபாவம் இவைகளைப் பொருத்தினது . தொகையை 
வாப்படுத்துவதாயிருந்தால் ரூ . 100 - க்கு 11-3-0 வீதம் 
ஸ்டாம்பாகும் . விண்ணப்பங்களுக்கு (0-12-0 ஸ்டாம்பே 
போதுமானது . விண்ணப்பங்களுக்கும் தாவாக்கும் என்ன 
வித்தியாசம் என்பதை 114.வது பக்கத்தில் காண்க . 
1934 - ம் வருஷத்திய திருத்தத்தினால் ஏற்பட்ட முக்கிய 

திருத்தங்கள் . 


| 


1934 - ம் வருஷம் எஸ்டேட்ஸ் லாண்ட் ஆக்டானது 
திருத்தப்பட்டது என்று கண்டிருக்கிறோம் . அந்த திருத்த 
மானது ஒரு திருத்த சட்ட ரூபமாய்க் கொண்டு வரப்பட் 
டது . ஷை திருத்தத்தில் பெரும்பாலான திருத்தங்கள் எஸ் 
டேட்ஸ்லாண்டு ஆக்டின் பத அமைப்புகளை திருத்தி அர்த் 
தம் தெளிவாய் விளக்கும்படி செய்ததாகும் . ஆனால் சட்ட 
பாகத்திலும் சில மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கின்றன . அவை 
களில் முக்கியமானவற்றை அடியில் கவனிப்போம் , 

இனாம் கிராமங்களின் விஷயமாய் ஏற்பட்ட திருத்தல் 
கள் 1934 - ம் வருஷத்திய இரண்டாவது திருத்த சட்டக் 
தினால் ஏற்பட்டது , 

. அதைப்பற்றி ஏற்கெனவே கவனித் 
தாய் விட்டது . இனி முதல் திருத்த சட்டத்தினால் ஏற் 
பட்ட முக்கிய மாறுதல்களைக் கவனிப்போம் . 

( 1 ) அர்த்த விளக்கத்தில் 11 - வது பாராவில் பயத்து 
என்னும் பதற்கு சேர்ந்தப்போல் 12 வருஷங்களாக பயக்கி 


1 


6 


42 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


நிலத்தை சுவாதீனம் பெற்றிருப்பவரும் பயத்து எனக்கரு 
தப்படுவார் என்று ஒரு அம்சம் சேர்க்கப்பட்டது . அதே 
பிரிவில் 16 - வது பாபாவில் பயத்தி நிலத்தில் ஏரிஉள்வாய் 
நீர்ப்பாசன வாய்க்கால்கள் அடங்காது என்று ஸ்பஷ்ட 
டாக விளக்கப்பட்டது . 

( 2 ) 12 - வது பிரிவில் பயத்தி நிலங்களில் உள்ள மரங் 
களைப்பற்றி சில மாறுதல்கள் செய்யப்பட்டது . அதாவது 
19908 - ம் வருஷத்திற்கு முன்னேயுள்ள மரங்களைப்பற்றின 
வரையிலும் அவைகளின் பூரணபாத்தியதை பயத்துக்கு 
கொடுக்கப்பட்டது . அப்படி யாதொரு மாமானது ஆசா 
எப்படியாவது - மற்றப்படியாவது ஜமீன்தாரருக்கு சொந்த 
மாயிருந்தால் கலெக்டரிடம் மனு செய்து தக்கபடி தொகை 
கட்டி அதை பெறலாம் . 

( 3 ) சமூதாயமான நிலங்களை ஒரு சாபத்திலிருந்து 
மற்றொரு காரியத் தக்காக மாற்றுவதற்கு டிஸ்டிரிக்ட் கலெக் 
டருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது . அந்த அதிகாரக் 
தை , அவர் , ஒரு நிலத்துக்குடையவராவது அல்லது ரயக் 
தாவது அல்லது அக்குடைய வேறே ஒரு நபராவது மனு 
செய்வதன் பேரில் செலுத்கவேண்டும் . புதிய 20 , 20-3 . 
21) -B . பிரிவுகளைப்பார்க்கவும் . 

( 4 ) 30 , 36 , 40 பிரிவுகள் முறையே செண்டு தொகை 
அதிகப்படுத்துவதைப்பற்றியும் குறைப்பதைப்பற்றியும் 
தான்னியமாயிருப்பதை பணமாக்குவதைப்பற்றியும் கூறும் 
பிரிவுகளாகும் . இவைகளை பொட்டி கோர்ட்டில் பரிஹாரம் 
தேடவேண்டுமானால் பழைய சட்டப் பிரகாரம் ஒரு தாவா 
செய்யவேண்டுமென்றிருந்தது . 

அதாவது Suit செய்ய 
வேண்டுமென்றிருந்தது , அந்த தாவரவுக்கு மதிப்பு பிரகா 


பொருளடக்கம் 


43 


மம் கோர்ட்டில் ஸ்டாம்பு கட்டி வியாஜ்ஜியம் செய்ய வேண்டி 
யிருந்தது . இப்பொழுது ஷ பிரிவுகளின் கீழ் கோரப் 
படும் பரீஹாசங்களைப் பெறுவதற்கு விண்ணப்பங்கள் செய் 
தாலே போதுமானது என்று புதியதாக ஏற்படுத்தப்பட் 
டது . அவைகளுக்கு “ Applications என்று பெயர் . இத் 
ககைய விண்ணப்பங்களுக்கு 0-12-0 ஸ்டாம்பு ஒட்டினாலே 
போதுமானது . இது உபயதசத்தினருக்கும் செய்யப்பட்ட 
ஒரு சௌகரியமாகும் . 


( 5 ) 50 - வது பிரிவில் ஒரு புதிய அம்சமானது சேர்க் 
கப்பட்டது . 

அதாவது ஒரு பயந்து ஒரே கிராமத்தில் 
தன்னுடைய ஸ்வாதீனத்தில் வைத்திருக்கும் எல்லா நிலங் 
களுக்கும் ஒரு தனி பட்டா பெறும்படி கேட்க அவருக்கு 
உரிமையுண்டு என்று சட்டம் ஏற்படுத்தப்பட்டது. ஒரே 
பட்டாவாக வைத்திருப்பதில் பயத்துக்கு பல வித சௌகரி 
யங்கள் உண்டு . 


( 6 ) 54 - வது பிரிவில் பட்டா டென்டர் செய்வதற்காக 
மார்க்கங்கள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கின்றன . கிராமச் 
சாலடியில் அதை ஒட்டலாம் என்று புதியதாக நிபந்தனை 
ஏற்படுத்தப்பட்டது . இன்னும் நேசாகலாவது கலெக்டர் 
துவாராவது தபால் மூலமாக அனுப்பவேண்டும் . 
( 7 ) 65 - வது பிரிவின் கீழ் ஒரு நிலஸ்வான் தாசர் ச.ரி 

சீது கொடுக்காவிட்டால் அதற்கு டாமேஜாக 
தொகை பெறுவதற்கு பழைய சட்டப் பிரகாரம் தாவா 
செய்ய வேண்டியிருந்தது . புதிய திருத்தத்தினால் அதற் 

விண்ணப்பம் தாக்கல் செய்தாலே போதுமானது 
என்று ஏற்படுத்தப்பட்டது , 


யாள 


காக ஒரு 


44 


சென்னை எஸ்டேட்ஸ் வாண்டு ஆக்ட் . 


( 3 ) செலுத்தப்பட வேண்டிய குத்தகையானது தானி 
யமாக இருந்தால் அது நிலத்துக்குடையவருடைய நெல் 
களஞ்சியம் கிராமத் கிலிருந்து 10 மைல்களுக்குள் இருக்கும் 
பகத்தில் அங்கேயே ரயத்து அதைக்கொண்டு சேர்க்க 
வேண்டும் . பழையச ட்டப் பிரகாரம் சயத்தேதான். அப்படி 
கொண்டு போவதற்கான சிலவை பரித்துக் கொள்ள வேண் 
டியிருந்தது . இப்பொழுது புதிய திருத்த சட்டப் பிரகாரம் 
* அந்த இடமானது கிராமத்திலிருந்து மூன்று மைல்களுக்கு 
மேற்பட்டிருந்தால் அப்படி அகற்றிக் கொண்டு போகும் 
சிலவை நிலத்துக்குடையவர் அல்லது ஜமீன் தார் பரித்துக் 
கொள்ள வேண்டும் என்றும் ஏற்படுத்தப்பட்டது. 

( 9 ) ஒரு நிலத்தின் மாசூலை தொகம் ( தோராய 
மதிப்பு ) போட்டு பங்கீடுவதில் கலெக்டருடைய உத்தா 
வின் பேரில் யாதொரு அப்பீலும் இசாமலிருந்தது . இப் 
பொழுது 1934 - ம் வருஷத்கிய திருத்த சட்டப் பிரகாசம் 
75 - வது பிரிவின் ( 6) வது உட்பிரிவின் ( b ) வாக்கியத்தில் 
கண்டிருக்கும் சந்தர்ப்பங்களில் கலெக்டருடைய உத்திர 
வின் பேரில் டிஸ்டிரிக்ட் கோர்ட்டுக்கு அப்பில் உண்டு 
என்று சட்டம் ஏற்படுத்தப்பட்டது . 

( 10 ) ஜங்கம சொத்தை ஜப்தி செய்வதாயிருந்தால் குறை 
ந்த பக்ஷம் 15 நாளைக்கு முன்னாடியாவது பட்டா முச்ச 
லிக்கா பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்க வேண்டும் அல்லது 
பட்டா டென்டர் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று 
புதியதாக ஏற்படுத்தப்பட்டது . 
( 11 ) பழைய 

ஈழய பட்டாவில் கண்ட தொகையை விட 
அதிகமான தோர் தொகைக்காக ஜங்கம சொத்தாவது அல் 
லது ஸ்தாவம் சொத்தாவது ஜப்தி செய்யப்பட்டு நடவடிக் 


S 


பொருளடக்கம் 


கை நடந்து கொண்டிருந்தால் பழைய பட்டாவில் அடங் 
கிய தொகையானது செலுத்தப்படுவதன் பேரில் மொத்த 
நடவடிக்கையும் ரத்தாகிவிடும் என்றும் அதிக தொகைக்கு 
நிலத்துக்குடையவர் தாவா செய்து தான் பரிஹாரம் பெற 
வேண்டும் என்றும் புதியதாக 77 C. பிரிவில் ஏற்படுத்தப் 


பட்டது 


( 12 ) 77 E. பிரிவில் , புதியதாக நிலத்துக்குடையவர் 
யாதொரு குத்தகை பாக்கிக்காக வியாஜ்ஜியம் தொடர்ந்து 
டிக்கிரி பெற்றிருந்தால் அப்படிப்பட்ட பாக்கிக்காக அசை 
யும் பொருளை ஜப்தி பண்ணு வதற்காவது அதற்காக 111 . 
முதல் 131 வரையிலுமுள்ள பிரிவுகளின் படி கைப்பற்று 
நிலத்தை விற்பனைக்கு கொண்டுவருவதற்காவது அவருக்கு 
எவ்வித உரிமையும் கிடையாதென்றும் ஷை டிக்கிரி பிறப்பிக் 
சப்படுவதற்கு முன் அப்படிப்பட்ட பாக்கிக்காக கைப்பற்று 
நிலத்தை விற்பதற்காக சகல நடவடிக்கைகளையும் நிறுத்து 
விட்டு , அவைகளை தொடர்ந்து நடத்திக்கொண்டு போகக் 
கூடாதென்று சட்டம் ஏற்படுத்தப்பட்டது . 

( 13 ) 91 - வது பிரிவில் ஸிவில் கோர்ட்டில் யாதொரு 
சொத்தின் பாத்தியதையைப்பற்றி ஸ்தாபித்துக்கொள்வதற் 
கான கால தவணையே இராமலிருந்தது . புதிய திருத்தத்தி 
னால் உத்திரவின் தேதி முதல் ஒரு வருஷம் என்று அதை 
நிர்ணயம் செய்தனர். 

( 14 ) ஜங்கம சொத்து ஏலம் போடப்பட்டதில் ஏலத் 
தில் எடுத்தவர் தொகை செலுத்தத்தவறினதின் பேரில் 
மறு ஏலம் நடந்து அதில் ஏதாவது தொகை குறைந்தால் 
அம்மாதிரி குறைவுபட்ட தொகையை ஏலம் எடுத்தவரிட 
மிருந்து பெறுவதற்கு பழைய சட்டப்பிரகாரம் கலெக்டர் 
முன்பாக தாவா செய்ய வேண்டி பிருந்தது . இப்பொழுது 


46 


சென்னை எஸ்டேட் லாண்ட் ஆக்ட் . 


புதிய திருத்தத்தின் பிரகாரம் ஜப்தி செய்தவராவது பாக்கி 
தாரராவது கலெக்டரிடம் விண்ணப்பம் செய்வதின் பேரில் 
கலெக்டர் சர்ட்டிபிகேட் கொடுத்தாலே போதுமானது , அது 
வே ஒரு டிக்கிரி போலாகும் . 

( 15 ) 112-வது பிரிவின் கீழ் பல நோட்டிஸ் அனுப் 
படுவதில் தபால் மூலமாகவும் பாக்கிதாரருக்கு நோடின் 
அனுப்பப்பட வேண்டும் என்று புதியதாக ஏற்படுத்தப் . 


பட்டது . 


( 16 ) 112.வது பிரிவின்கீழ் ஜப்தி பேரில் ஆக்ஷேபித்து 
தாவா செய்வதாயிருந்தால் பழைய சட்டம் அல்லது தீர்மா 
னங்களின் பிரகாரம் பட்டாதார் அல்லது பாக்கிதாரர் தவிர 
வேறே ஒருவரும் தாவா செய்வதற்கில்லை யென்றிருந்தது . 
இப்பொழுது புதிய , ( 2 ) உட்பிரிவினால் கைப்பற்று நிலத் 
திலாவது அதன் பாகத்திலாவது சுதந்தர முள்ளவாா 
யிருந்து அதன் விற்பனையினால் பாதிக்கப்படும் யாதொரு 
நபர் விற்பனை செய்வதற்குரிய பாத்தியதையை ஆட்சே 
பித்து ( 1 ) குறிப்பிட்ட உட்பிரிவில் நிகரிஷை செய்யப் 
பட்ட கால அளவுக்குள் கலெக்டர் முன்பாக வியாஜ்ஜியம் 
தொடரலாம் என்று ஏற்படுத்தப்பட்டது. 

( 17 ) ஸ்தாவா சொத்துக்கள் ஏலம் போடப்பட்டு 
ஏலத்தில் எடுத்த நபரானவர் தொகை செலுத்த தவறி 
விட்டதின் பேரில் மறு ஏலத்தினால் நேர்ந்த நஷ்டத்தை 
அவரிடமிருந்து வரப்பெற வேண்டுமானால் பழைய சட்டப் 
பிரகாரம் தாவா செய்ய வேண்டியிருக்கையில் புதிய திருத் 
தப் பிரகாரம் அதற்காக விண்ணப்பம் செய்து ஒரு சர்ட்டி 
பிகேட் பெற்றாலே போதுமானது . 

( 18 ) ரென்ட் பாக்கிக்காக செய்யப்பட்ட ஏலத்தை 
சத்து செய்வதற்கு ஏலம் நடந்தது முதல் 30 நாள் தவணை 


பொருளடக்கம். 


47 


யுண்டு என்று படை 

று பழைய சட்டப் பிரகாரம் இருந்தது . அதை 
124 -வது பிரிவில் உள்ள திருத்தத்தினால் 45 தினங்களாக் 
கினார்கள் . 

( 19 ) 135 , 136 பிரிவுகளில் சட்டப்படிக்கு செலுத் 
தப்படத்தக்க குத்தகைத் தொகையுடன் கூட வேறே எந்த 
தொகையையாவது வாங்குவதும் பெற்றுக்கொள்வதும் 
பிசகு என்று ஏற்படுத்தப்பட்டது . 

( 20 ) புதிய 8 - வது அத்தியாயம் முழுவதும் திருத்தி 
யமைக்கப்பட்டதாகும் . நீர்ப்பாசன வேலைகளை பெரிய 
வேலைகள் என்றும் சிறிய வேலைகள் என்றும் பிரிப்பது 
கலெக்டருடைய கடைமையாகி விட்டது , ஆபக்கட்டை 
நிர்ணயம் செய்வதும் அவருடைய கடமையாகும் . 

( 21 ) பயத்துகள் நீர்ப்பாசன , கட்டு வேலைகளை ரிபேர் 
செய்வதற்காக எடுத்துக் கொள்ளும் நடவடிக்கைகள் மிக 
வும் சுலபமாக்கப்பட்டன . 138 - வது பிரிவைப்பார்க்கவும் . 

( 22 ) 145 - வது பிரிவில் சொத்து மாறுதலின் பேரில் 
அதை அங்கோசம் செய்வதற்கான நிபந்தனைகள் மிகவும் 
விஸ்தாரமாக விவரிக்கப்பட்டுள்ளன . 

( 23 ) 163 - A . பிரிவின் கீழ் அனுமதியில்லாமல் சபத்தி 
கிலத்தை அனுபோகம் செய்து வருபவர்களை அப்புறப் 
படுத்துவதற்கான தாவா செய்வதற்கு கால நிர்ணயம் 12 
வருஷம் என்று நிர்ணயிக்கப்பட்டது . 

( 24 ) ஒரு கிராமம் சர்வே செய்யப்பட்டதானால் அதன் 
ப்ளான் நில ரிஜிஸ்டர் புல அளவுகள் இவைகளைப்பற்றின 
ரிகார்டுகளின் நகல் கிராம கர்ணத்தினிடம் இருக்க வேண் 
டும் என்றும் அவைகளை எல்லா பயத்துகளும் பார்வையிட 
லாம் என்றும் சட்டமேற்படுத்தப்பட்டது . 


4S 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


( 25 ) கட்டிடங்கள் கட்டுவதற்கும் இதர காரியங்களுக்கு 
யாதொரு கைப்பற்று நிலமானது அவசியம் என்று ஒரு 
நிலஸ்வான் தாமர் அல்லது ஜமீன்தார் ஸ்தாபித்துக் கொள்ள 
வேண்டுமானால் பழைய சட்டப் பிரகாரம் ஸிலில் கோர்ட் 
டில் விண்ணப்பம் செய்ய வேண்டியிருந்தது , இப்பொழுது 
புதிய திருத்தத்தின் பிரகாரம் யாதொரு நிலம் கட்டிடம் 
முதலிய காரியங்களுக்கு தேவை யென்று டிஸ்டிரிக்ட் 
கலெக்டரேதான் விண்ணப்பத்தின் பேரில் தீர்மானிக்கலாம். 
அதைப்பற்றி மறுபடியும் ஸிவில் கோர்ட்டில் வியாஜ்ஜிய 
மாடுவதற்கில்லை . 186 - வது பிரிவையும் அதன் கீழ் உள்ள 
குறிப்புகளையும் பார்க்கவும் . 

( 26 ) 189 - வது பிரிவில் பொதுவாக ஸிவில் கோர்ட் 
டானது தனது அதிகாரத்துக்குட்பட்ட வியாஜ்ஜியங்களில் 
செய்யும் தீர்ப்பானது செவின்யு கோர்ட்டை கட்டுப்படுத் 
தும் என்று விசிதமாக ஏற்படுத்தப்பட்டது 

( 27 ) 190.வது பிரிவில் 15 , 40 இந்தப் பிரிவுகளின் 
கீழ் செய்யப்பட்ட உத்திரவுகளைப் போல் 25 - வது பிரிவு 
22 - வது பிரிவு 42 ( 2 ) பிரிவு இந்தப் பிரிவுகளின் கீழ் செய் 
படும் உத்திரவுகளுக்கும் இரண்டாவது அப்பீல் உண்டு 
என்று ஏற்படுத்தப்பட்டது . 
( 28 ) 192 - வது 

பிரிவில் பொதுவாக 
லாண்டு ஆக்டின் கீழ் நடக்கும் தாவாக்களுக்கு ஸிவில் புரோ 
ஸீஜர் கோட் என்றும் சட்டம் பிரயோகமாகும் என்று ஏற் 
படுத்தப்பட்டது . 
இன்னும் அந்தப் பிரிவானது 

மிகவும் விரிவாக்கப் 
பட்டு செவின்யு வியாஜ்ஜியங்களில் நடக்க வேண்டிய விவ 
ஹார முறையானது 

விளக்கப்பட்டது .. 


எஸ்டேட்ஸ் 


சென்னை 
எஸ்டேட்ஸ் லாண்ட் ஆக்ட் . 
1935 - ம் வருஷ திருத்தங்களுடன் கூடியது . 

(இனாம்தார் சட்டமும் அடங்கியது .) 


AN ACT TO DECLARE AND AMEND THE LAW 
RELATING TO THE HOLDING OF LAND IN 
ESTATES IN THE PRESIDENCY OF MADRAS . 
சென்னப்பட்டணம் ப்ரெஸிடென்ஸியிலிருக்கும் 

பூஷ்திதிகளிலுள்ள நிலத்தை வைத்துக் 
கொண்டிருப்பதற்குச் சம்பந்தப்பட்ட சட்ட 
திட்டத்தைத் திருத்திப் பிரசித்தஞ் செய்வ 
தற்கான ஆக்ட் , 

பீடிகை. 
சென்னப்பட்டணம் ப்ரெஸிடென்ஸியிலிருக்கும் பூஸ் 
திதிகளிலுள்ள நிலத்தை வைத்துக்கொண்டிருப்பதற்குச் 
சம்பந்தப்பட்ட சட்ட திட்டத்தைத் திருத்திப் பிரசித்தஞ் 
செய்வது யுக்தமாயிருக்கிறபடியால் , இதனால் விதிக்கப்படு 
கிறதென்னவென்றால் : 

1 - ம் அத்தியாயம் . 

பீடிகா விதிகள் . 

சுருக்கமான பெயர் . 
1. இந்த ஆக்டை , பூஸ்திதிகளிலுள்ள நிலத்தைப் 
பற்றிய சென்னப்பட்டணம் 1908 - ம் முத்து ஆக்ட் என்று 
சொல்லலாம் . 

7 


50 


என்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


எழங்கத்தொடங்குவது . 
இக 1908 - ம் ந ஜுலைமீ முதல் தேதி செலாவனி 
யாகத் தொடங்கவேண்டும் : 

வியாபிக்குமிடம் . 
மேலும் , இது- இராஜதானிப்பட்டணமும், மலபார் டிஸ்ட்ரிக் 
சும் , நீலகிரி டிஸ்ட்ரிக்டிலே தென்கிழக்கு வைனாட் என்று 
சொல்லப்படும் பாகமும் நீங்கலாக , சென்னப்பட்டணம் 
ப்ரெஸிடென்ஸி முழுமைக்கும் வியாபிக்கும் . 

ரத்து . 
2. 1865 - ம் பக்திய சென்னப்பட்டணத்து 8 - வது 
ஆக்டும் , 1871 - ம் ஞத்திய சென்னப்பட்டணத்து 2 - வது 
ஆக்கும் , 1890 - ம் தித்திய சென்னப்பட்டணத்து 3 - வது 
ஆக்ட் , 7 - வது பிரிவும் இதனால் ரத்து செய்யப்படுகின்றன . 

அர்த்தம் . 
3. இந்த ஆக்டிலே, சங்கதியினாலாவது முன்பின் 
தொடர்ச்சியினாலாவது விசோதமொன்றுமில்லாவிட்டால் , 


<< விவசாயம் , 


( 1 ) " விவசாயம் என்பதன் இலக்கண வேறுபாடு 
சளம் அதே இனமான சொற்றொடர்களுமுட்பட , அதிலே 
தோட்டம் வைத்துப் பயிர் செய்வதும் அடங்கும் . 

கலெக்டர் , 
( 1 - A ) கலெக்டர் என்பது பெவினியு டி விழன் 
ஆபீஸசென்று அர்த்தமாகும் ; மேலும் , அதில் இந்த ஆக் 
டின்படி கலெக்டருக்குரிய அலுவல்களில் எதையாகிலும் 
செய்யும்படியாக பெயரைக் குறிப்பிட்டோ உத்தியோகத்தை 


3 - வது பிரிவு : 


51 


| 


அனுசரித்தோ பிரதேச கவர்ன்மென்டாரால் நியமிக்கப்படும் 
யாதொரு நபரென்பதும் அடங்கும் : 


பூஸ்திதி . 
( 2 ) பூஸ்திதி " என்பது- 

( a ) நிலையாக பைசலேற்பாடு செய்யப்பட்ட யா 
கொரு பூஸ்திதியென்றுவது அங்காமியாகப் பைசலேற்பாடு 
செய்யப்பட்ட யாதொரு ஜமீன்தாரியென்றாவது அர்த்த 
மாகும் ; 

( b ) நிலையாகப் பைசலேற்பாடு செய்யப்பட்ட அந்த 
பூஸ்திதியைச் சேர்ந்ததாகவோ , அங்காமியாகப் பைசவேத் 
பாடு செய்யப்பட்ட அந்த ஜமீன் தாரிடைச் சேர்ந்ததாகவோ 
கலெக்டராபீஸில் பிரத்தியேகமாய் ரெஜிஸ்டர் செய்யப் 
பட்டிருக்கிற யாதொரு பாகமென்று அர்த்தமாகும் ; 

(c) பைசலாசாத யாதொரு பாளையம் அல்லது 
ஜாகீர் என்று அர்த்தமாகும் ; 


குறிப்புகள் . 
ஜாகீர் என்பது என்ன ? 

ராமலிங்க முதலி vs. ராமசாமி அய்பர் 1929 A. I. R. Mad . 
29 என்னும் கேளில் ஜாகீர் என்பது என்ன என்று சொல்லப்பட் 
ருக்கிறது . அதாவது அது ஒரு இனம் அல்ல . இனாம் என்பது ஒரு 
கிராமத்தின் அல்லது அதன் பாகத்தின் ரெவின்யூ அல்லது எரு 
மானத்தை அடியோடே தள்ளிவிட்டதின் பேரில் இனம் தார் அதை 
பூர்ணமாக அனுபவித்துக்கொண்டு வரும் கிலமாகும் . ஜாகீர் என்பது 
யாதொரு கிராமத்தினுடைய வருமானத்தை ஜமீன்தார் அல்லது 
அரசன் மற்றொருவருக்கு கொடுத்து விடுவது . அப்படி பெற்றவர் 
தனது ஜீவிய பரியந்தமாவது அல்லது சில தலைமுறைகளுக்காவது 
அனுபவிப்பவராகர் . அது கவர்ன்மெண்ட் ஊழியத்திற்காகவோ அல் 


52 

சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆகீட் . 
லது சன்மானமாகவோ கொடுக்கப்பட்ட ரிவின்யூ தொகையாகும் . 
ஆனால் எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்டில் அது சாஸ்வதமாக பைசலேற் 
பட்ட ஒரு ஜமீனைப்போலவே கருதப்பட்டு அந்த அர்த்தத்தில் உப 
யோகிக்கப்பட்டிருக்கிறது . 

( d ) யாதொரு ரோமம் இனாமாகக் கொடுக்கப் 
பட்ட பிறகு 
- (i ) அதை இனமாகப் பெற்றவர்களுக்குள்ளாவது , 

அதை இனமாகப் பெற்றவர் அல்லது பெற்றவர் 
களிடமிருந்து உரிமை வழியாய் பாத்தியதை 
யடையும் நபர்களுக்குள்ளாவது அது பாகப்பிரி 
வினையாயிருந்த போதிலும் பாதகமில்லாமலே, 

அல்லது 
( ii ) , அந்த கிராமத்தின் ஒரு பாகத்தை கவர்ன்மென்டார் 

மீண்டும் எடுத்துக்கொண்டிருந்தபோதிலும் பாதக 
மில்லாமலே , 
இனாமாக ப்ரிடிஷ் கவர்ன்மென்டாரால் கொடுக்கப் 
பட்ட அல்லது ஊர்ஜ்ஜிதம் செய்யப்பட்ட அல் 
லது அங்கீகரிக்கப்பட்ட யாதொரு இனாம் கிராம 

மென்று அர்த்தமாகும் 
விவாணம்.-- யாதொரு இனாம் கிராமத்தின் ஒரு பாகத்னவி 
கவர்ன்மென்டார் மீண்டும் எடுத்துக்கொண்டிருந்து இனா 
மாக மறுபடியும் கொடுத்திருந்தால் , அந்த பாகமானது 
அந்தப்படி மறுபடியும் கொடுக்கப்பட்ட தேதியிலிருந்து 
இந்த உட்பகுதியின் காரியங்களுக்காக , இனம் கிராமத் 
தின் பாகமாயிருப்பதாகக் கருதப்படும் ; 

( e ) மேலே ( a ) , (b ), ( c ) அடையாளமிட்ட பகுதி 
களிற்கண்ட பூஸ்திதிகளில் யாதொன்றைச் சேர்ந்த ஒன்று 


3- வது பிரிவு . 


53 


அலலது ஒன்றுக்கு மேற்பட்ட கிராமங்களடக்கியதாய் , 
சாசுவதமான கீழ்க்குத்தகையாகக் கைப்பற்றிலிருக்கும் 
யாதொரு பாகமென்று அர்த்தமாகும் . 

கைப்பற்றும் நிலம் . 
( 3 ) " கைப்பற்று நிலம் " என்பது - ஒரே ஒரு கிராம 
த்தில் ஒரே ஒரு பட்டாவின்படியாவது ஒப்பந்தத்தின்படி 
யாவது கைப்பற்றிவிருந்துவரும் - நிலத்துண்டு அல்லது 
துண்டுகளென்று அர்த்தமாகும் . 

ஆனால் , நிலத்துக்குடையவரும் ரயத்தும் எழுத்து 
மூலமாய்ச் சம்மதிக்கிற பட்சத்திலே, மேலே அர்த்தக்கூறப் 
பட்ட படிக்குள்ள ஒரு கைப்பற்று நிலத்தைச் சேர்ந்த யா 
தொரு பாகத்தைப் பிரத்தியேகமான கைப்பற்ற நிலமாகப் 
பாவிக்கவேண்டும் . 

சீர்திருத்தம் . 
( 4 ) * « சீர்திருத்தம் ” என்பது சயத்தின் கைப்பற்று 
நிலத்துக்குச் சம்பந்தமாய் உபயோகப்படும் போது , அந்த 
கைப்பற்று நிலத்தின் மதிப்பை விசேஷமாய் அதிகப்படுத்து 
வதும் , அதற்குத் தகுதியுடையதாயும் அதன் லட்சணத்து 
க்குப் பொருத்தமுடையதாயுமிருப்பதும் , கைப்பற்று நில 
ததின் மேலே செய்யப்படாமற்போன போதிலும் தேரே 
அதனுடைய பிரயோசனத்துக்காகச் செய்யப்பட்டோ அல் 
லது செய்தாள பிறகு கேரே அதற்குப் பிரயோசனப்படும் 
படியாய் ஏற்படுத்தப்பட்டோ இருப்பதுமாகிய யாதொரு 
வேலையென்று அர்த்தமாகும் ; அல்லாமலும் , மேலே சொன்ன 
நிபந்தனைகளுக்குட்பட்டு அதிலே , 
( a ) விவசாய சம்பந்தமான காரியங்களுக்காகத் தண்ணீ 

ரைச் சேர்த்து வைப்பதற்காகலோ சர்ப்பரா செய் 


தி 


54 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


வதற்காகவோ பங்கீடு செய்வதற்காகவோ வேன் 
டிய ஏரிகளையும் கிணறுகளையும் , தண்ணீர்க்கால் 
வாய்களையும் , இதன் கட்டுவேலைகளையும் ஏற்படுத்து 
வதும் , 


( b ) நிலத்திலிருந்து தண்ணீரை வடிப்பதற்கான , அல் 

லது வெள்ளத்தினின்றோ நிலம் தண்ணீரினால் 
கரைந்து போவது அல்லது தண்ணீரினால் நேரிடக் 
கூடிய இதர நஷ்டத்தினின்றோ நிலத்தைப் பாது 

காப்பதற்கான கட்டு வேலைகளை ஏற்படுத்துவதும் , 
( c ) நிலத்தைக் காம்புதிருத்துவது - பரிஷ்கரிப்பது - நில 

த்துக்கு அடைப்படைத்து வைப்பது சமமாக்கு 
வது அல்லது வரம்பு ஏற்படுத்துவதும் , நீர்ப் 

பாய்ச்சலுக்காக நிலத்தைத்தயார் செய்வதும் , 
{ d ) . கைப்பற்று நிலத்தைச் சௌகரியப்படும்படியாகவா 

வது பிரயோசனப்படு படியாகவாவது உபயோக 
த்து வருவதற்காகிலும் அனுபோகத்தில் வைத்தி 
ருப்பதற்காகிலும் வேண்டியபடி , அந்தக்கைப் 
பற்று நிலத்தின் மேலோ அல்லது கிராமத்தப் 
தவிர வேறே இடத்திலே அந்த நிலத்துக்கு மிக 
உம் சமீபத்திலோ கட்டிடங்கட்டுவதும் , பயத்துக் 
காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் வேலை 
க்காரர்களுக்காகவும் குடியிருப்பு வீடுகளைக் கட்டு 


| 


வதும் , 


(e ) மேலேகண்ட வேலைகளில் யாகொன்றைப் புதுப்பிப் 

பது அல்லது மீண்டும் ஏற்படுத்துவதும் அல்லது 
அதில் திருத்தங்கள் செய்வதும் அல்லது அதைப் 
பெரிதாக்குவதும் , 


3 - வது பிரிவு . 


55 


* 


( f ) பழச்செடிகளையும் பழத்தோட்டங்களையும் வைத்துப் 

பயிராக்குவதும் அடங்கும் ; ஆனால் , அதிலே 
நிலத்துக்குடையவருடைய வேறே யாதொரு 
நிலத்தைப் பிரதிகூலமாய்ப் பாதிக்கிற யாதொரு 
வேலையானது நிலத்துக்குடையவருடைய எழு . 
த்து மூலமான சம்மதத்தோடு செய்யப்பட்டிரு 
ந்தாலன்றி மற்றப்படி , அடங்காது 


. 


குறிப்புகள் . 
சீர்திருத்தம் என்பதில் ஒரு ஏரி அல்லது குளத்தை ரிபேர் 
செய்வது அடங்காது என்றும் அதனால் கைப்பற்று நிலத்திற்கு 
அதிக மதிப்பு ஏற்படாது என்றும் 6 Mad . 311 என்றும் கேளில் 
தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது . அதே மாதிரியாக ஒரு தென்ன தோப் 
புக்கு ஜலம் இறைப்பதற்காக சிறிய குழிகள் வெட்டுவதும் ஒரு 
சீர்திருத்தமாகாது என்றும் சீர்திருத்தத்தினால் ஒரு நிலத்தின் மதி 
ப்பு அதிகமாகவேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது . 
51 M. L. J. 880. இன்னும் 13 , 15 முதல் 18 முதலிய பிரிவு 
களின் குறிப்புகளைப் பார்க்க . தென்னமரங்களை நவெதும் ஒரு சீர் 
திருத்தமாகாது என்று ஷை 51 M. L. J. 880 என்னும் கேளில் 
தீர்மானிக்கப்பட்டது , 

நிலத்துக்குடையவர் . 
( 5 ) “ நிலத்துக்குடையவர் ” என்பது - ஒரு பூஸ்திதி 
க்கு அல்லது அதன் பாகத்துக்குச் சொந்தக்காரரென் 
அர்த்தமாவது மாத்திரமேயல்லாமல் , அதிலே சொந்தக்கார 
ரிடத்திலிருந்தாவது அவருக்கு முந்தி பாத்தியதையடைந்த 
வரிடத்திலிருந்தாவது யாதொரு ட்ரான்ஸ்பர் பெற்றிருப் 
பதை பனுசரித்தாகிலும் , தகுந்த அதிகாரமுள்ள யாதொரு 
கோர்ட்டாருடைய எந்த உத்தசவை பனுசரித்தாகிலும் , 
சட்டத்திலுள்ள யாதொரு கிபந்தனையை யனுசரித்தாகிலும் , 


56 ) 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


அந்த பூஸ்திதி முழுவதின் அல்லது அதன் யாதொரு பாக 
த்தின் குத்தகைத் தொகைகளை வசூல் செய்யச்சுதந்தர 
முள்ள யாதொரு நபரென்பதும் அடங்கும் . 

இரண்டு அல்லது பல நபர்களில் இந்த ஆக்டிற்கண்ட 
சகல காரியங்களுக்குமாகவாவது அவைகளில் எதற்காகவா 
வது நிலத்துக்குடையவர் யார் என்பது விஷயமாகவாகிலும் , 
கூட்டாகவுள்ள இரண்டு அல்லது பல நிலத்துக்குடையவர் 
சளில் டார் அப்படிப்பட்ட நிலத்துக்குடையவராகப் பி / 
வர்த்திக்கவும் அமுல் நடத்தப்படவும் பாத்தியதையு டைய 
வராவாரென்பதன் விஷயமாகவாகிலும் விவாதம் நேரிட்டால் , 
அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நிலத்துக்குடையவராயி 
ருப்பதாக எண்ணப்படவேண்டிய நபர் - தகுந்த அதிகார 
முள்ள யாதொரு ஸிவில் கோர்ட்டாருடைய யாதொரு டிக்ரீ 
அல்லது உத்தாவுக்குட்பட்டு, கலெக்டரானவர் இது விஷய 
படாய்ப் பி.தேச கவர்ன்மென்டாரால் ஏற்படுத்தப்படும் விதி 
சளின் படி யாரை அப்படிப்பட்ட நிலத்துக்குடையவராய் 
அங்கீகரிக்கக்கூடுமோ அல்லது நியமிக்கக்கூடுமோ அந்த 
நபராகும் . 

குறிப்புகள் . 
நிலத்துக்குடையவர் என்பதற்கு நிலஸ்வான் தாரர் என்ற 
சொல்வதுமுண்டு. இந்த உட்பிரிவானது பொதுவாக உள்ளது . 
ஆனால் இதன் கீழ் எவரெவர்கள் நிலத்துக்குடையவர் என்பதன் 
விஷயமாக பல வியாஜ்ஜியங்கள் கிளம்பின . அவைகளின் சாரம்சம் 
அடியில் காணப்பட்டிருக்கிறது . 

( 1 ) ஒரு ஜமீன் அல்லது அஸ்தியை எழுத்து மூலமாக 
பராதீனம் பெற்றவர் நிலத்துக்குடையவர் 27 M.L. J. 493 . 

( 2 ) ஒரு பூள் திதியை சுவாதீன அட.மானம் கொண்டவர் 
நிலத்துக்குடையவராவார் . 1 L. V. ICO !. 


3 - வது பிரிவு , 


57 


1 


( 3 ) ஒரு பூஸ் திதியை இஜாரா பெற்றவர்களும் நிலத்துக் 
குடையவர்கள் தான் 1930 Mad. 61. அவரிடமிருந்து உள் குத்தகை 
பெற்றவரும் அப்படியே 1 B. R. 39 . 

( 4 ) கோர்ட்டினால் நியமிக்கப்பட்ட ஒரு ரிஸீவர் நிலத்துக் 
குடையவர் தான் 39 M.L. J. 711. அதே மாதிரியாக தான் அபி 
ஷியல் ரிஸீவரும் . 

( 5 ) . ஒரு ஜமீனில் பாத்தியதை உள்ளவர்கள் யாவரும் 
ஒன்று சேர்த்து நியமித்திருக்கும் மானேஜரும் ஒரு நிலத்துக்குடை 
வராக கருதப்படுவார் 10 கல்கத்தா வீக்லி நோட்ஸ் 437, 

( 6 ) நிலத்தில் வருஷாந்திர மேல் வாரத்தில் ஒரு பாக 
த்தை சாஸ்வதமாக விக்கிரயம் பெற்றவரும் நிலத்துக்குடையவர் 
38 Mad 1155 . 

( 7 ) ஒரு ஜமீன் தார் பர்மனெண்ட் செட்டில் மெண்டுக்குப் 
பிறகு சாஸ்வத கட்டுபடியாக ஒரு கிராமத்தினுடைய பாகத்தில 
இரண்டு வாரங்களையும் ஒருவருக்கு கொடுத்து விட்டிருந்தால் அப் 

அதை இனமாக பெற்றவரும் நிலத்துக்குடையவர் தான் 
43 M.L. J. 220 . 

இந்த உட்பிரிவில் “ பராதீனம் ” என்பதில் , ஒரு பாகத்தி 
னுடைய ரெண்ட்டை எ சூல் செய்யும் பாத்தியதை மாததிரம் பரா 
தீன 

னமாக செய்யப்படுவது அடங்காது என்று 1925 A.I.R. Madras 
1146 என்னும் கேளில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது . அதாவது , 
பார் தீனம் செய்யப்பட்டது ஆஸ்தியின் மொத்த உரிமையாக இருக்க 
வேண்டும் . 

( 6 ) ( விட்டுவிடப்பட்டது.). 
( 7 ) (விட்டுவிடப்பட்டது ). 

செலுத்த முதலினை . 
( 8 ) 4 செலுத்த , ” “ செலுத்தத்தக்க , " " செலுத்து 
தல் ” என்பவை - குத்தசைத்தொகை சம்பந்தமாய் உப 
யோகப்படும் போது , அவைகளிலே - “ ஒப்பித்து விட , " 

8 


படி 


. 


- 5S சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 
ஒப்பித்து விடத்தக்க , " ஒப்பித்துவிடுதல் என்பவை 
களும் அடங்கும் . 

நிர்ணயிக்கப்பட்ட 
( 9 ) * நிர்ணயிக்கப்பட்ட ” என்பது - ஸர்க்கார் கெஜே 
ட்டிலே விளம்பர மூலமாகப் பிரதேச கவர்ன்மென்டாரால் 
அப்போதைக்கப்போது நிர்ணயிக்கப்பட்ட என்று அர்த்த 
மாகும் . 
( 10 ) சொந்த (ப்ரைவேட் ) நிலம் என்பது- 
( a ) ( 2 ) அடையாளமிட்ட பகுதியைச் சேர்ந்த ( a ) 

{ b ) , ( c ) , அல்லது ( e ) அடையாளமிட்ட உட் 
பகுதிகளின் தாற்பரியப்படியுள்ள யாதொரு 
பூஸ்திதியின் விஷபத்திலே , நிலத்துக்குடைய 
வரைச் சேர்ந்ததாய் கம்பத்தம் - காஸ் - ஸீர் அல் 
லது பண்ணை என்பது போன்ற எந்தப் பெயராக 
லும் வழங்குகிற டொமெய்ன் ) நிலத்துக்குடைய 
வரின் சொந்த அனுபவத்திலுள்ள நிலம் அல்லது 
( ஹோம் பார்ம் ) வீட்டைச் சேர்ந்த விவசாய 
நிலம் என்று அர்த்தமாகும் ; மேலும் அதில் , 
நிலத்துக்குடையவரின் சொந்த கால்நடைகளைக் 
கொண்டோ வாடகைக்கு அமர்த்திக்கொண்ட 
கால் நடைகளைக்கொண்டோ அவராலேயேயாவது 
அவருடைய 

ய சொந்த வேலைக்காரர்களாலாவது 
கூலியாள்களாலாவது இந்த ஆக்ட் வழங்கத் தொட 
ங்குவதற்கு அடுத்து முந்திய பன்னிரண்டு வருஷ 
காலத்துக்குத் தொடர்ச்சியாய்ச் சொந்த நிலமாக 
சாகுபடி செய்யப்பட்டுவந்திருப்பதாய் எண்பிக் 
கப்படும் சகல நிலமென்பதும் அடங்கும் ; அல்லா 
மலும் , 


3 - வது பிரிவு . 


( b ) ( 2 ) குறிப்பிட்ட பகுதியைச் சேர்ந்த ( d ) அடை 

யாளமிட்ட உட்பகுதியின் தாற்பரியப்படியுள்ள 

யாதொரு பூஸ் திதியின் விஷயத்திலே , 
( i ) நிலத்துக்குடையவரைச் சேர்ந்ததாய் , கம்பத்தம் - 

காஸ் - ஸீர் - அல்லது பண்ணை என்பது போன்ற 
எந்தப் பெயராகிலும் வழங்குகிற ( டொமெய்ன் ) 
நிலத்துக்குடையவரின் சொந்த அனுபவத்தி 
லுள்ள நிலம் அல்லது ( ஹோம் பார்ம் ) வீட்டைச் 
சேர்ந்த விவசாய நிலம் என்று அர்த்தமாகும் ; 

அல்லது , 
{ ii ) நிலத்துக்குடையவரின் சொந்த 

கால்நடைகளைக் 
கொண்டோ வாடகைக்கு அமர்த்திக்கொண்ட 
கால்நடைகளைக்கொண்டோ அவராலேயேயாவது 
அவருடைய சொந்த 

வேலைக்காரர்களாலாவதி 
கூலியாள்களாலாவது 1908 - ம் . 
முதல் தேதிக்கு அடுத்து முந்திய பன்னிரண்டு 
வருஷ காலத்துக்குத் தொடர்ச்சியாய் சொந்த 
நிலமாக சாகுபடி செய்யப்பட்டுவந்திருப்பதாய் 
எண்பிக்கப்படும் நிலமென்று அர்த்தமாகும் ; 
ஆனால் , அந்தக் காலத்திலிருந்து நிலத்துக்குடைய 
வர் குடிலார பாத்தியதையைத் தம்மிடத்திலேயே 
வைத்துக்கொண்டிருக்கவேண்டியது மல்லாமல் , 
டி நிலத்தை பத்தி நிலமாக மாற்றியிருக்கயுங் 

கூடாது ; அல்லது , 
( iii ) நிலத்துக்குடையவரின் சொந்த கால்நடைகளைக் 

கொண்டோ வாடகைக்கு அமர்த்திக்கொண்ட 
கால்நடைகளைக்கொண்டோ ; அவராலேயேயாவது 

வேலைக்காரர்களாலாவது 
அவருடைய சொந்த வேலைக்காரர்கள் 


ఇటులో 


60 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆட் . 


கூலியாள்களாலாவது 1933 - ம் நவம்பர்மீ 
முதல் தேதிக்கு அடுத்து முந்திய பன்னிரண்டு 
வருஷ காலத்துக்குத் தொடர்ச்சிபாய் சாகுபடி 
செய்யப்பட்டு வந்திருப்பதாய் எண்பிக்கப்படும் 
நிலமென்று அர்த்தமாகும் ; ஆனால் , அந்தச் 
காலத்திலிருந்து நிலத்துக்குடையவர் குடிவார 
பாத்தியதையைத் தம்மிடத்திலேயே வைத்துக் 
கொண்டிருக்க வேண்டியது மல்லாமல் , ஷ 
நிலத்தை பயத்தி நிலமாக மாற்றியிருக்கவும் 

கூடாது ; அல்லது , 
{ iv ) எந்த நிலத்திலுள்ள குடிவார பாத்தியதை முழுவதை 

யும் நிலத்துக்குடையவர் , மேல்வார பாத்தியதை 
யைச் சொந்தமாக வைத்திராமல் குடிவார பாத்தி 
யதையைச் சொந்தமாகவுடைய நபரிடமிருந்து 
பெறுமான ஐவேஜுக்காக 1933 - ம் நவம் 
பர்மீ முதல் தேதிக்குமுன் அடைந்திருக்கிறாரோ 
அந்த நிலமென்று அர்த்தமாகும் ; ஆனால் , அக் 
தக் காலத்திலிருந்து நிலத்துக்குடையவர் குடி 
வார பாத்தியதையைத் தம்மிடத்திலேயே வைத் 
துக்கொண்டிருக்கவேண்டியது மல்லாமல் , சை 
நிலத்தை பயத்தி நிலமாக மாற்றியிருக்கவும் 
கூடாது ; மேலும் , குத்தகைத்தொகை பாக்கிக் 
காக நடத்தப்படும் - யாதொரு விற்பனையில் குடி 
வார பாத்தியதை அடையப்பட்டிருக்கும் விஷய 
த்திலே , நிலத்துக்குடையவரின் சொந்த கால் 
நடைகளைக்கொண்டோ வாடகைக்கு அமர்த்திக் 
கொண்ட கால்நடைகளைக்கொண்டோ அவராலே 
யாவது அவருடைய சொந்த வேலைக்காரர்களாலா 


3 - வது பிரிவு . 


61 


வது கூலியாள்களாலாவது ஷை நிலத்தை அடை 
ந்த பிறகும் பூஸ் திதிகளிலுள்ள நிலத்தைப்பற்றிய 
சென்னப்பட்டணம் 1934- ம் ஆத்து ( இரண்டா 
வது திருத்த) ஆக்ட் வழங்கத் தொடங்குவதற்கு 
முன்பும் பன்னிரண்டு வருஷ காலத்துக்குத் 
தொடர்ச்சியாய் கடி நிலம் சாகுபடி செய்யப் 
பட்டு வந்திருப்பதாய் எண்பிக்கப்பட்டாலன்றி , 
மற்றப்படி ஷை நிலம் சொந்த நிலமாகக் கருதப் 
படமாட்டாது . 

குறிப்புகள் . 
இந்த உட்பிரிவானது 1935 - ம் வருஷத்தில் நடந்தேறின 
இனாம்தார் சட்டத்தினால் திருத்தி அமைக்கப்பட்டிருக்கிறது . இதன் 
தாத்பரியம் என்னவென்றால் இனம்தார்களில் பலர் தமது சொந்த 
பணத்தினால் இனாம் கிராமங்களில் குடிவார பாத்தியதையும் மேல் 

பாத்தியதையையும் பெற்றிருக்கிறபடியால் அவைகளை ருசு 
செய்து சொந்தமென்று ஸ்தாபித்துக்கொள் அதற்கு இடந்தருவதா 
கும் . நிலம் அனுபவ விலயமாய் மிகவும் ஸ்பஷ்டமான அம்சங்கள் 
கானப்பட்டிருக்கின்றன . 

குந்ததைத் தொகை .. 
( 11 ) குத்தகைத் தொகை என்பது - லேத்தை 
விவசாய காரியத்தின் நிமித்தம் உபயோகித்துக்கொள்வதற் 
காவாவது அனுபோகத்தில் வைத்துக்கொண்டிருப்பதற் 
காவது யாதொரு பயத்து நிலத்துக்குடையவருக்குப் பண 
மாகவோ தானிய ரூபமாகவோ அல்லது இரண்டுமாகவோ 
சட்டப்படி செலுத்தத்தக்கது எதுவாயிருந்த போதிலும் 
அதுவென்று அர்த்தமாகும் ; மேலும் , அதில் நிலச்சாகுபடிக் 
காக நிலத்துக்குடையவபால் சர்ப்பா செய்யப்படும் அல்லது 
அவருடைய அனுமதியின்றி எடுத்துக்கொள்ளப்படும் ஜல 
த்தின் நிமித்தம் ஏற்பட்டுள்ள வரியானது அந்த நிலத்தை 


62 


சென்னை எஸ்டேட்ஸ்லாண்டு ஆக்ட் 


உபயோகித்துக்கொள்வதற்காகலோ அனுபோகத்தில் வைத் 
திக்கொள்வதற்காகவோ ஏற்பட்டுள்ள வரிபோடு ஒன்றாய்ச் 
சேர்க்கப்படாதிருக்கிற விஷயத்திலே , மேலேகண்டபடி சர்ப் 
பரா செய்யப்பட்ட அல்லது எடுத்துக்கொள்ளப்பட்ட ஜலத் 
துக்காக சட்டப்படி செலுத்தத்தக்கது எதுவாயிருந்தபோதி 
லும் அதுவும் அடங்கும் . 

5 - வது , 27 - வது , 28 - வது பிரிவுகள் , 50 முதல் 72 
வரையிலுள்ள பிரிவுகள் , 77 முதல் 131 வரையிலுள்ள பிரிவு 
கள் , 135 - வது , 136 - வது பிரிவுகள் , 145 முதல் 148 
வரையிலுள்ள பிரிவுகள் , 165 - வது , 211 - வது 211 - வது 
பிரிவுகள் ஆகிய இந்தப் பிரிவுகளின் காரியங்களுக்காகவும் 
ஷெட்யூலின் காரியத்துக்காகவும் குத்தகைத் தொகை என் 
பதிலே , 

( a ) சட்டப்படியாவது சட்டத்தைப்போல் செலா 
வணியாய்க்கொண்டிருக்கும் மாமூல்படியாவது சேரவேண் 
டியதாயிருக்கும் குத்தகைத் தொகையுடன் கூட ஒரு சயத்தி 
பயத்து என்னும் முறைமையில் நிலத்துக்குடையவருக்குச் 
சட்டப்படி செலுத்தத்தக்க யாதொரு பிரதேச வரி , ஸெஸ் 
(இறை ) , கட்டணம் அல்லது தொகை என்பதும் , குத்தகைக 
தொகையாயிருந்தால் எப்படியோ அப்படியே அந்தந்த கால 
த்தில் செலாவணியாய்க்கொண்டிருக்கும் யாதொரு சட்ட 
திட்டப்படி வசூலிக்கத்தக்க பணம் என்பதும் , 

(b ) (கால்நடைகளை ) மேய்ப்பதற்காகச் செலுத்திம் 
கட்டணம் , பாசி குத்தகைத் தொகை ஆகிய இவை 
காரணமாக யாதொரு பயத்து ரயத்து என்னும் முறைமை 
யில் நிலத்துக்குடையவருக்குச் சட்டப்படி செலுத்தத்தக்க 
சொலிக்கள் என்பதுங்கூட 

அடங்கும் ; 


வைகள் 


3 - வது பிரிவு 


63 


1 


குறிப்புகள் . 
ஸ்வாமிபோகம் என்பதும் ரென்ட்டாகும் . ஒரு ஸெஸ் என்று 
சொல்லப்பட முடியாது 39 M.L. ) . 139 . 

இந்த உட்பிரிவில் ரென்ட் என்பது என்ன என்று விவரிக்கப் 
பட்டிருக்கிறது . இது 1934 - ம் வருஷத்திய 8 - வது சட்டத்தினால் 
திருத்தி அமைக்கப்பட்டு ( ஒரு ரயத்தினால் என்னும் பதங்களும் 
சட்டப்பிரகாரம் என்னும் பதங்களும் நுழைக்கப்பட்டன . நிலத்துக் 
குடையவருடைய உத்திரவில்லாமல் நீர்ப்பாய்த்துக்கொண்டபோதி 
லும் அதற்கு ரென்ட் உண்டு என்று தெளிவாக்கப்பட்டது , 

சில தொகைகள் இந்த சட்டத்தின் கீழ்ரென்ட் என்று கவனிக் 
கப்படாதென்று தீர்மானங்கள் ஏற்பட்டுள்ளன . ரென்ட் தொகைகள் 
ஒரு ரிவின்யூ கோர்ட்டு மூலமாக அல்லாமல் மற்றப்படி வசூலிக்கப் 
படுவதற்கில்லை . ரென்ட் அல்லாத தொடைகள் சிவில் கோர்ட்டு 
களில் தான் வசூலிக்கப்படவேண்டும் . 

அடியில் கண்ட தொகைகள் சென்ட் தொகைகள் அல்ல 
வென்று தீர்மானங்கள் உள்ளன . 

மரவரி அதாவது மாப்பட்டாவுக்காக செலுத்தப்பட்ட வரி 
சென்ட் அல்ல் வென்று 1 L. V. S1 என்னும் கேவில் தீர்மான 

மேய்ச்சக்காலில் மாடுகள் மேய்வதற்காக வசூலிக்கப் 
படும் தொகை ரென்ட் அல்ல . 38 Mad . 738. ஜோடியும் ரென்ட் 
அல்ல . 11 L. W. 523. ஜமீன்தார் குத்தகைக்கு நிலம் விட்டதில் 
அவருக்கு சேரவேண்டிய பாக்கி ரெண்டாகாது . 13 W. R. 307 . 
வீடுகட்டிக்கொள்ள தற்காக ஜமீன்தாரிடமிருந்து நிலம் பெற்று அத 
ற்கு பிரதிபலகை தொகை கொடுக்கவேண் டிருந்தால் அது ரெனட் 
டாகாது 59 M. L. J. 74 , ஒரு இனாம்தார் செலுத்தவேண்டிய 
கட்டுபடி, பாக்கியானது ரென்ட் என்று கருதப்படாது 1911 A V. 
N. 233. ஜமீன் நிலங்களில் வீடுகட்டுவதற்காக ஏற்பாடு செய்து 
கொண்ட நபர்கள் ‘ ரயத்து களாகமாட்டார்கள் . அவர்கள் ஏதாவது 
பணம் செலுத்தவேண்டிருந்தால் அதுவும் ரென்ட்டாகாது . அந்த 
நடவடிக்கைளைப்பற்றி ஏதாவது தகரார் ஏற்படும்படித்தில் அவை 


மாகியுள்ளது . 


64 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


களை தீர்த்துக்கொள்வதற்கு வில் கோர்ட்டுகளே சரியான ஸ்தல 
மாகும் 59 M. L. J. 74 . 

இந்தப் பிரிவில் ஸெஸ் ( இறை ) தொகை என்று சொல்லப் 
பட்டிருக்கிறது . ஸெஸ் என்பது நிலத்துக்காக உள்ள ரென்ட் 
இல்லாமல் நிலத்துக்குடையவர் செய்யும் நன்மைகளில் சிலவற்றிற் 
காக வசூலிக்கக்கூடிய தொகையாகும் . சாதாரணமாய் இது ஒரு 
ரூபாய்க்கு இவ்வளவு தொகை என்று வசூலிக்கப்பட்டு வரும் . இந்த 
செஸ் தொகை மாத்திரம் வசூலிப்பதற்காக செய்யும் தாவா ஒரு 
ரென்ட் தாவா எனப்படும் . ஸெஸ் தொகைகள் நியாயமாய் வசூலிக் 
கக்கூடியதாக இருக்கவேண்டும் . அது பல வருஷங்களாக செலுத் 
தப்பட்டுவந்தது என்பதினாலேயே நியாயமானதாகவும் சட்ட சம்மத 
மானதாகவும் ஏற்பட்டு விடாது . எதற்காக அது வசூலிக்கப்பட்டு 
வருகிறதோ அதன் காரணமும் இருந்து கொண்டே இருக்கவேண் 
டும் . பொதுவில் யாதொரு செஸ் பல வருஷங்களாக செலுத்தப் 
பட்டு வந்தது என்பதினால் அதைச் செலுத்துவதாக ஒரு காட்ன் ராக்ட் 
இருந்தது என்று அனுமானிக்கக்கூடும் 42 Mad . 703 , 42 Mad . 
197. இந்த இரண்டு கேஸுகளும் இதைப்பற்றி கூறுகின்றன . 

கங்காணம் என்பது வார ஏற்பாடு உள்ள இடங்களில் காவல் 
கூலி எனப்படும் . அது ஒரு நியாயமான செஸ் ஆகும் என்று 40 Mad . 
650 என்னும் கேளில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது .. ஆனால் ஒரு 
கைப்பற்று நிலத்தின் விஷயத்தில் பில் மக்தாவாக நிஷ்கரிஷையான 
குத்தகை நெல் இவ்வளவு என்று ஏற்பட்டிருக்கும் பக்ஷத்தில் கக 
காணம் வசூலிப்பதற்கில்லை என்று ஷ கேலிலேயே தீர்மானிக் 
கப்பட்டிருக்கிறது . 

கோர்ட்டுகளில் அங்கீகாரமான செஸ்ஸுகள் (இறைகள்) . 

ஏரிகள் சரியான ஸ்திதியில் இருப்பதற்காக குள வெட்டு என் 
னும் ஒரு எரியும் குடிவாரம் உரை , மேல் வாரம் உரை , களமேட்டுக் 
காக குத்தகை கிராம ஊழியர்கள் வேலைக்காரர்கள் இவர்களுக்காக 
ஸ்வதந்திரம் என்னும் வரி , இத்தகைய வரிகள் வசூல் செய்வதற்கு 
இடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன 17 Mad . 73. 23 Mad . 571 . 
27 Mad . 332 இவைகளை பார்க்கவும் . 


3 - வது பிரிவு . 


65 


42 Mfad 702 என்னும் கேளில் சுதந்திரம் காமடை என்னும் 
ஒரு வரியும் வைக்கோல்கட்டு என்னும் ஒரு வரியும் ஒப்புக்கொள்ளப் 
பட்டிருக்கின்றன . 

39 Mad . & + என்னும் கேவல் சாதல்வாரி ( அதாவது பேபர் 
மது வகையார சிலவு )யும் ருசம் ( அதாவது கர்ணங்களுக்கு சம் , 
பளம் ) மும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன . 

சமுதாயம் நிலங்களுக்காக கக்காணம் அல்லது குளவெட்டு 
இறைகள் கொடுக்கவேண்டிய கட்டயம் கிடையாது 29 M.L. J. 
46 . 

அங்கீகரிக்கப்படாக செஸ்ஸுகள் . 
அடியில் கண்ட செஸ் தீர்வைகள் கோர்ட்டுகளால் அங்கீகரிக் 
கப்படவில்லை . 

திருப்பணியும் ஈஸ்வரன் கோவில் மஹிமையும் விதிக்கப்படுவ 
தற்கில்லை யென்று 42 Mad . 197 என்னும் கேவலும் 42 Mlad . 
702 என்னும் கோவிலும் தீர்மானமாயுள்ளது . 

சித்து நோட்டம் ( அதாவது செலுத்தப்படும் நாணயங்களை 
பரிசீலனை செய்வது - இது அங்கீகரிக்கப்படவில்லை 25 MI . L. J. 
205 . 

கிராம பிச்சை - இதுவும் கோர்ட்டில் அங்கீகரிக்கப்படவில்லை 
301. C. 166 

சட்டளை சி , செங்கோவி , அய்யனர் திருப்பணி இவை 
களுக்காக விதிக்கப்பட்ட செஸ்ஸுகளும் அங்கீகரிக்கப்படவில்லை . 
42 Mlad . 197 . 

புரோஹித செஸ்ஸும் அவ்வாறே -18 11. L. ) . கேஸுகளின் 
ருறிப்புகளைப் பார்க்க . 

அதேக கேளிவ் பஞ்சை நிலங்களில் ஒரு ரயத்து தன் 
சொந்த சிலவில் கிணறுகள் முதலியவைகளை வெட்டி அதனால் 
நாப்பாய்ச்சிக் கொள்ளும் பக்ஷத்தில் அகக்கு பஞ்சை தீர்வை விதிப் 
பதற்கில்லை யென்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது . இது விஷயம் 
பின்னால் உள்ள பிரிவுகளில் கவனிக்கப்படும் . 

9 


66 


சென்னை எஸ்டேட்ஸ் லால்டு ஆக்ட் . 


< ரெவினியு புலம் . 
( 12 ) ரெவினியு புலம் என்பது - நிஷ்கரிஷையான 
குத்தகைத்தொசை செலுத்தத்தக்கதாயிருக்கிற, அல்லது 
விவாதம் நேரிகம் விஷயத்திலே ரெவினியு புலமென்று 
கலெக்டரால் நிர்ணயிக்கப்படக்கூடிய யாதொரு நிலத்துண் 
டென்றாவது புலமென்றாவது ஸர்வே புலமென்றாவது அர்த் 
தமாகும் . 
( 13 ) ( விட்டுவிடப்பட்டது .) 

• ரெவினியு வருவம் . 
( 14 ) ரெவினியு வருஷம் என்பது-ஜூன்மீ 30 . 
போடு முடிவாகிற வருஷமென்று அர்த்தமாகும் . 


ரயத்து . 


1 


( 15 ) " ரயத்து ” என்பது - ஒரு பூஸ்திதியிலுள்ள 
பயத்து நிலத்துக்குச் சட்டப்படி செலுத்தவேண்டிய குத்த 
கைத் தொகையை நிலத்துக்குடையவருக்குச் செலுத்துவ 
தாகத் திட்ட மேற்படுத்திக்கொண்டு அந்த நிலத்தை விவ 
சாய காரியத்துக்காக வைத்துக்கொண்டிருக்கிற நபரென்று 
அர்த்தமாகும் , 

விவாணம் .-- தொடர்ச்சியாய் பன்னிரண்டு வருஷ கால 
த்திற்கு பயத்தி நிலத்தை அனுபோகத்தில் வைத்திருந்த 
யாதொரு நபர் இந்த ஆக்டின் சகல காரியங்களுக்காகவும் 
சயத்து என்று கருதப்படுவார் . 

குறிப்புகள் . 
இந்த உட்பிரிவின் விவாணமானது 1934 - ம் வருவத்திய 
8 -வது சட்டத்தினால் புதியதாக அமைக்கப்பட்டது . 12 வருவங்கள் 


3 - வது பிரிவு . 


67 


என்பதில் ஒரு ரயத்து நிலத்தை தற்காலத்தில் சுவாதீனம் பெற்றிரு 
ப்பவரும் அவருடைய முன்னேர்களும் அனுபவித்து வந்ததும் 
அடங்கும் என்று அர்த்தம் கொள்ளப்பட்டிருக்கிறது . 

சில நபர்கள் பயத்துகள் என்று கவனிக்கப்பட முடியாதென்று 
தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது . அவர்கள் பின் வருமாறுள்ளன 

னர் , 
மேய்ச்சக்காலாக நிலத்தை வைத்துக்கொண்டிருக்கும் 
நபரிடமிருந்து கீழ் குத்தகை பெற்றவர் ஒரு பயத்து அல்ல . 33 
Mad . 738 . 

ஒரு ஜமீன்தாரருக்கு கிஷ்கரிவையான ஒரு தொகை குயிட் 
ரென்டாக செலுத்திவரும் ஒரு கரு கில்லா இனாம்தார் ஒரு ரயத்து 
அல்ல 24 A.L. J. 376. அதே மாதிரியாகவே ஒரு ரயத்தின் கீழ்க் 
குத்தசை பெற்றவர் . 

யாதொரு பயத்தி நிவத்தை வருஷாந்தர குடிக்கூலி ஏற்பாட் 
மன் பேரில் வீடுகட்டுவதற்காக உபயோகப்படுத்திக்கொண்டுவரும் 
ஒரு நபர் ரயத்து அல்லவென்ற 53 Mad . 367 என்னும் கேளில் 
தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது . 

ரயத்தி திலம் . ) 
( 16 ) “ சயத்தி நிலம் " என்பது யாதொரு பூஸ் திதி 
பில் சொந்த நிலமல்லாத பயிரிடத்தக்க வேறே நிலமென்று 
அர்த்தமாகும் ; ஆனால் அதிலே , 
( a ) எரியின் அடிக்கரை நிலங்களும் கசைகளும் ஜல 

வருவாய்கால்கள் கழிவு தண்ணீர்க்கால்கள் மிகுதி 
தண்ணீர்பாயும் கால்கள் அல்லது நீர்ப்பாய்ச்சல் 
கால்கள் ஆகிய இவைகளின் அடித்தரை நிலக் 

களும் கரைகளும் , 
( b ) கிராமத்தாருடைய பொதுவான உபயோகத்திற் 

காக பாதொரு பூஸ்திதியில் பிரத்தியேகமாய் 
விடப்பட்டிருக்கும் களத்தமேடுகளும் கால்கடை 
க்கொட்டில் களம் கிராம சத்தங்களும் இதர நிலங் 
களும் , 


+ 


1 


யுள்ள நிலமானது சில வருஷங்களாக சாகுபடி செய்யப்படவில்லை 
68 

சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 
( c ) இந்த ஆக்ட் ஜாரி செய்யப்பட்ட தற்கு முன் கொடுக் 

கப்பட்ட தாயிருந்தால் குத்தகைத்தொகை இல்லா 
மலோ அனுகூலமான குத்தகைக்தொகை விதங் 
களின்படியோ, அல்லது ஷை தேதிக்குப் பிறகு 
கொடுக்கப்பட்டதாயிருந்தால் குத்தகைத்தொகை 
இல்லாமலோ ஊழியக்காணிபாட்சி ஷரத்துபடி 
நிலங்கள் கொடுக்கப்பட்டிருந்து ஷை காணியாட்சி 
இருந்துகொண்டே இருக்கிறவரையில் அப்படிப் 

பட்ட நிலங்களும் ; 
அடங்கமாட்டா . 

குறிப்புகள் . 
இந்த உட்பிரிவில் ( a ) என்றும் பாகமானது 1934 - ம் வருஷத் 
திய திருத்த சட்டமாகிய 8 - வது சட்டத்தினால் திருத்தியமைக்கப்பட் 
டது . 

ரயத்து நிலம் என்பதானது சாதாரண முறையில் பயிர் செய் 
யப்படுவதற்கு வாயக்காயிருக்கவேண்டும் . ஆடு மாடுகள் மேய்வத 
ற்கு மாத்திரம் லாயக்கான நிலமானது ரயத்து நிலமல்ல 31 M.L. J. 
211 . 

ஜமீன் கிராமங்களில் பயிருக்கு லாயக்கான நிலங்கள் எல்லாம் 
ரயத்து நிலங்கள் என்றே சட்ட பூர்வமான அனுமானம் உண்டு 
என்று 35 I. C. 121 என்னும் தேவில் தீர்மானமாகியுள்ளது . 

ஒரு ரயத்து நிலமானது அகாலது பயிர் செய்வதற்கு லாயக்கா 


என்னும் காரணத்தினாலேயே அது ரபத்து நிலமல்ல வென்று 
சொல்ல முடியாது 39 M. I. J. 277 . 

பிதாபுரம் சமஸ்தானத்தில் சொந்த நிலமாயிருந்த சில பூமிகள் 
ஒரு நபருக்கு ஜமீன்தாரரால் ஜீவனாம்சமாக கொடுக்கப்பட்டிருந்தது . 
அது சாகுபடி செய்யப்பட்டு வந்து 1913 - ம் வருஷத்தில் ரிக்காடு 
ஆப் ரைட்ஸ் , என்னும் பாத்தியதைகளை குறிக்கும் தஸ்தாவேஜு 


3 - வது பிரிவு . 

69 
ஏற்பட்ட காலத்தில் ரயத்து நிலம் என்று எழுதப்பட்டிருந்தது . 
பிறகு அதிலிருந்து கட்டிடமும் தரையோடு தரையாய் இடிக்கப்பட்டு 
அந்த இடத்திலும் சாகுபடி செய்யப்பட்டு வந்தது . இந்த சந்தர்ப்பத் 
தில் அது ஒரு பயத்து நிலமா அல்லவா என்ற கேள்வி வந்ததல் 
பயத்தி நிலம்தானென்று தீர்மானித்தனர் 1933 A.I.R. Mad 432 . 

பயிரிடத்தக்க " என்றால் என்ன ? 

இதன் அர்த்தம் எப்படியென்றால் வாலாயமாய் இடைவிடாமல் 
பயிரிடக் கூடிய என்றர்த்தம் . ஏதோ ஒரு சமயத்தில் பயிரிடுவதற்கு 
லாயக்காத இருந்ததே போதுமானதாகாது . 31 M. L. J. 211 என் 
னும் கேளில் இம்மாதிரி கூறப்பட்டிருக்கிறது . 

யாதொரு நிலத்தின் விஷயமாய் " ஜெராயத் என்னும் பதம் 
உபயோகப்பட்டு வருவதினாலேயே அது ரயத்தி நிலம் என்று அர்த் 
மாகாது 31 A.L. ) . 214 , 

சில ஜமீன்களில் ஏரியின் அடித்தரைகளில் பயிர் செய்யப்படுவ 
துண்டு, சாதாரணமாய் ஏரி நிறைந்திருக்கும் காலங்களில் அந்த 
அடித்தரையானது ஜலத்தில் முழ்கியிருந்து பிறகு வற்றிப்போகும் 
காலத்தில் அதில் பயிர் ஏற்றுவதுண்டு . அத்தகைய நிலங்கள் 
நிலத்துக்குடையவர் அதாவது ஜமீன்தார் ஒரு ரயத்துக்கு கொடுக்க 
போதிலும் அவை ரயத்தி நிலமாகாது -யாதொரு நிலம் ராதது நில 
மென்றும் அதுவே ஏரியின் சுடிதாரை யென்றும் சொல்லப்பட 
முடியாது 39 L. IV . 334 . 

உாழியத்திறகாக பெற்று பயிரிடப்பட்டு வரும் நிலம் அந்த 
பாழிய 

யமானது நடந்து வரும் வரையிலும் ரயத்தி நிலமல்ல . 30 I.C. 
416. ஆனால் பயத்து நிலமானது குறிப்பிட்ட உழித்திற்காக 
பாதொரு நபருக்கு சௌகரியமான குக்கதை எற்பாட்டின் பேரில் 
கொடுக்கப்பட்டிருந்தால் ஊழியம் நின்ற பிறகு அது பயத்தி நில 
யாகவே போய்விடும் 41 Mad . 554 . 

கையெழுத்து செய்யப்பட்ட ) . 
( 17 ) 44 கையெழுத்து செய்யப்பட்ட ” என்பதிலே - 
கையெழுத்து செய்ததாகப் பொருள்படுகிற நபரின் பெயர் 
முத்திரை போடப்பட்ட என்பதும் அடங்கும் . 


70 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆசீட் . 


தாசில்தாரர் . 
(18) “ தாசில்தாரர் ”. என்பதிலே டெப்டி தாசில் 
தாரென்பதும் அடங்கும் . 

( < கிராமம் , 
( 19 ) , “ கிராமம் ” என்பது - ஒரு பூஸ்திதியிலுள்ள 
தாகவாகிலும் அந்த பூஸ்திதியாகவாகிலும் இருக்கிற யா 
தொரு பிரதேச விஸ்தீர்ணமானது செவினியு கணக்குகளில் 
ஒரு கிராமமாகப் பெய்ரிடப்பட்டு , அதற்காக செவினியு 
கணக்குகள் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கர்ணங் 
களினால் பிரத்தியேகமாய் வைத்தாதரிக்கப்பட்டு வந்தாலும் , 
இந்த ஆக்டின் காரியங்களுக்காக ஒரு கிராமமென்று பிரதேச 
கவர்ன்மென்டாரால் இப்போது அங்கீகரிக்கப்பட்டாவது 
சை காரியங்களுக்காக இனிமேல் ஒரு கிராமமென்று அவர் 
களால் நிர்ணயிக்கப்படுவதாகவாவதிருந்தாலும் , அப்படிப் 
பட்ட பிரதேச விஸ்தீர்ணமென்று அர்த்தமாகும் ; மேலும் , 
ஷை “ கிராமம் என்பதிலே - அதனுடன் 

என்பதிலே- அதனுடன் சேர்க்கப்படக் 
கடிய யாதொரு மஜரா அல்லது மஜபாக்கள் ! என்பதும் 
அடங்கும் , 


2- ம் அத்தியாயம் . 

பொதுவான பாத்தியதைகள். 
இந்த அத்தியாயமானது பொதுவாக நிலத்துக்குடையவர்களுக் 
கும் ரயத்துகளுக்கும் உள்ள உரிமைகளைப்பற்றி கூறுகிறது - இதில் 
4 முதல் 23 வரையிலுமுள்ள பிரிவுகள் அடங்கியுள்ளன . 
மான நிலங்களைப்பற்றி அவைகளை நிஷ்கரிஷை செய்வதும் அவை 
களை பரிக்கிரிமிப்பதும் அவைகளிலிருந்து நபர்களை அப்புறப்படுத்து 
வதற்கும் டிஸ்டிரிச்ட் கலெக்டருக்கு 20 , 20 - A , 20 - B பிரிவுகளினால் 


சமுதாய 


4 - வது பிரிவு . 

71 
சதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது . இந்த பிரிவுகள் புதியதாக 
நுழைக்கப்பட்ட பிரிவுகளாகும் . இவைகளில் டிஸ்டிரிக்ட் கலெக்டர் 
கள் இன்னமாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறிக்கப்பட் 
இள்ளது . 
குத்தகைத்தொகையை வசூல் செய்ய நிலத்துக் 

குடையவருக்குள்ள அதிகாரம் . 
4 இந்த ஆக்ட்டிற்கண்ட நிபந்தனைகளக்குட்பட்டு, 
நிலத்துக்குடையவர் - சயத்தின் அனுபோகத்திலிருக்கும் 
சகல பயத்தி நிலத்தின் விஷயமாகவும் குக்தகைத்தொகையை 
வசூல் செய்ய பாத்தியதையுள்ளவராவார் . 

குறிப்புகள் , 
* இந்த சட்டத்தின் நிபந்தனைகளுக்குட்பட்டு என்பதற்கு 27 , 
23 பிரிவுகளில் கண்ட அம்சங்களுக்கும் இன்னும் இதர அம்சம் : 
களுக்கும் உட்பட்டு என்று அர்த்தமாகும் . இந்தப் பிரிவில் ரயத்தி 
நிலம் என்று சொல்லப்பட்டிருப்பதினால் இதில் ஊழிய நிலம் 
அடங்காது 51 M.L. J. 394 . 

ப ரயத்தினுடைய அனுபோகத்திலிருக்கும் சகல பயத்தி நிலத் 
தின் விஷயமாக என்று உள்ளதிஞலேயே ஜமீன்தாரருக்தம் 
ரயத்துக்கும் வேறே விதமாக ஏற்பாடு செய்யப்படக்கூடாது என்ப 
தில்லை . இருவரும ஒரு ஏற்பாடு அல்லது பட்டா முச்சலிச்சை மூல 
மாக வாஸ் கவத்தில் சாகுபடியாகும் நிலத்திற்கு மாத்திரம் தான் 
சீர்வை கொடுக்கப்பட வேண்டும் என்று ஒப்புக் கொள்ளலாம் . 22 
I. C. 83+ . இன்னும் இந்தப்பிரிவானது ஒரு கிராமத்தில் கரம்பாக 
போடப்பட்ட நிலங்களுக்கு ஜமீன்தார் ரென்ட் வசூல் செய்வது 
வழக்கமில்லை யென்றாம் அது தான் கிராம ஏற்பாடு என்றும் 
சொல்லி ருசு செய்துக்கொள்வதை தடை செய்யவில்லையென்றும் 
30 I. C 679 என்னும் கேவில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது . 

நாமாதபுரம் ராஜா vs பெருமாள் மூப்பன் மற்றவர்களும் 
36 L. V. 795 என்னும் கேவில் அடியில் கண்டபடி தீர்மானிக்கப் 
பட்டிருக்கிறது , 


72 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


ருசு . செய்து 


ஒரு ரென்ட் தாவாவில் ரயத்துகள் தங்களுடைய நடத்தையா 
வல்ல. மல் மற்றப்படி தங்களை மீறியே நிலங்கள் கரம்பாக விடப் 
பட்டால் அகற்கு சென்ட் செலுத்த வேண்டிய வழக்கம் கிடையாது 
என்று கூறும் பக்ஷத்தில் அதை அவர்களே தான் ருசு . 
கோர்ட்டுக்கு திருப்திகரமாக அம்மாதிரி வழக்கமுண்டென்று நிரு 
பணம் செய்யவேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது . 

சாகுபடியான விஸ்தீரணத்துக்கு மாத்திரம் தான் ரென்ட் 
செலுத்தப்படுவதென்றும் ஒரு வழக்கம் அல்லது ஆசாரமானது 
கட்ட விரோதம் அல்ல 26 M L. J575 . 

ஒரு நிலத்திற்காக ரென்ட் செலுத்தும் ஒரு ரயத்தானவர் அதே 
நிலத்தில் உள்ள மரங்களுக்காக அலைகளிலிருந்து தனியாக ஒரு 
நன்மை பெற்றாலொழிய அவைகளுக்காக வரிவிதிப்பது நியாயமல்ல 
2 L. W. 145 . 

வேறே யாதொரு ஏற்பாடு அல்லது ஆசாரம் இராமலிருக்கும் 
வரையிலும் தன் கைப்பற்றில் உள்ள நிலத்தை ரயத்தானவர் பயிர் 
செய்யா விட்டாலும் அல்லது அதை சாகுபடிக்கல்லாமல் வேறே 
ஒரு காரியத்திற்கு உபயோகப்படுத்தினாலும் அவர் ரென்ட் செலுத் 
தியே யாகவேணடும் 25 A. L. J. 50 . 

கரம்பாக விடப்பட்ட நிலத்திற்காக ரென்ட் வசூல் செய்வது 
கிடையாதென்று யாதொரு ஆசாரவழக்கம் இருக்கும் கூத்தில் 
அது 27 - வது பிரிவின் கீழ் ஒரு நிபந்தனையென்று கருதப்பட்டே 
இப்பிரிவை அர்த்தங்கொள்ள வேண்டும் . 59 M. L. J. 289 . 

கிராம நக்கங்களில் பழச்செடிகள் ( அதாவது பலிதம் கிடை 
க்கும்படியான செடிகள் ) இருந்து அவைகளை ஒரு ரயத்து அனுப 
வித்துக்கொண்டிருந்த போதிலும் அதற்காக ரென்ட் கேட்க நியாய 
மில்லை , ஏனென்றால் அது ரயத்தி நிலமல்ல 29 Mad . 81 . 

கரப்பு நிலங்களுக்கு ரென்ட் கிடையாதென்று உள்ள ஜமீன் 
களில் ஜமீன்தார் கரம்பு போடப்பட்ட நிலங்களை இதார்களுக்கு 
தர்க்காஸ்தாக கொடுத்து விட்டு அதன் பேரில் வரி வசூல் செய்யக் 
கூடாது 221 C. 572 . 


5 - வது பிரிவு , 


73 


க்கிறதை 


தன்னுடைய சோம்பேரித்தனத்தினால் அல்லது அஜா 
யினால் சாகுபடி செய்யாத நிலங்களுக்கும் பயத்தானவர் வரி செலுத் 
தக்கடமைப்பட்டவராவர் 41 M .. L..J . 455. இன்னும் நஞ்சை சாகு 
படிக்கு போதுமான ஜலம் இருந்து புஞ்சை. பயிர் செய்த போதி 
லும் நஞ்சைப் பயிருக்கு எவ்வளவு உயர்ந்த தீர்வையுண்டோ அதை 
ரயத்தானவர் செலுத்தக்கடமைப்பட்டவராவர். 

ஒரு பட்டாதார் தன்னுடைய நிலத்தை மற்றொருவருக்கு பரா 
தீனம் செய்திருக்கும் பக்ஷத்தில் அந்த நபருக்கும் ஜமீன்தாரருக்கும் 
நேரிடையாக யாதொரு கான்ட்ராக்ட் இராமல் போனாலும் ஜமீன் 
தார் பராதீனம் பெற்றவர் பேரில் ரென்ட்டுக்காக தாவா செய்யலாம் . 
1929 A. IV . N. 1 + 1 . 

குத்தகைத்தொகையானது கைப்பற்ற நிலத்தின் 
மேலும் அதன் மாருலின் மேலும் ஏற்படும் 

முதல் செல்வாகுமென்பது . 
5. ( 1 ) பத்தி நிலத்தின் குத்தகைத்தொகையானது 
அதன் விஷயமாய் பாக்கியாகும் யாதொரு வட்டி சகிதமாக 
கைப்பற்று நிலத்தின் மேலும் கைப்பற்று நிலத்தின் மா 

மாசூ 
லின் மேலும் அல்லது அதன் யாதொரு பாகத்தின் மேலும் 
ஏற்படும் முதல் செலவாகும் ; ஆனாள் , மாசூல் அறுவடையா 
யிருந்தால் , அது சயத்தின் வசத்திலோ ஸ்வாதீனத்திலோ 
இருக்கவேண்டும் ; அல்லது , டிவத்திலோ அல்லது விடு 
அதைச் சேர்ந்த வளவு ஆகிய இவைகளுக்குள்ளோ கைப் 
பற்று நிலத்தின் மேலாவது களத்துமேடு அல்லது (தானியம் ) 
போர் அடிப்பதற்கான இடத்தின் மேலாவது இது போன்ற 
இடத்தின் மேலாவது சேர்த்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும் . 

( 2 ) இந்தப்பிரிவிலுள்ளதெதனாலும் கவர்ன்மென்டா 
ருடைய எந்த பாத்தியதைக்கும் பாதகமுண்டாவதாக எண் 
ணக்கூடாது . 

10 


74 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆகீட் . 


குறிப்புகள் . 
இந்தப்பிரிவில் " ஏற்படும் முதற்சிலவாகும் " என்றுள்ளதின் 
அர்த்தமென்னவென்பது கவனிக்கத்தக்கதாகும் . ஒரு நிலத்துக் 
குடையவர் அதாவது ஜமீன்தாரருக்கு அப்படி இப்பிரிவு பிரகாரம் 
முதற்பொறுப்பு கேட்குங்காலத்தில் பூஸ்திதியில் பாத்தியதை இருந் 
தால் தான் அவ்வாறு கேட்கலாம் . அவர் தன்னுடைய ஜமீனை 
விற்று விட்டிருந்தாலும் அல்லது வேறுவிதமாக அதை பராதீனம் 
செய்திருந்தாலும் அப்படி கேட்பதற்கில்லை . 29 NI . L. J. 505 . 
அப்படி அவர் விற்றுவிட்டிருந்தால் ரென்ட்டுக்காக தாவா செய்து 
அதன் பேரில் சிவில் புரோணீஜர் கோட் ஆர்டர் 34 ரூ . 14 - ன் கீழ் 
பொறுப்பு கேட்கவேண்டும் 39 M.L. J. 30 . 


இந்தப் பிரிவின் கீழ் உள்ள முதல் செலவு அல்லது முதல 
பொறுப்பானது டிரான்ஸ்பர் ஆப் பிராபர்ட்டி ஆக்ட் 100 - வது பிரி 
வின் கீழ் உள்ள உரிமையை யொத்ததாயிராவிட்டாலும் பணமாக 
செலுத்தவேண்டிய ரென்ட் விஷயத்திலாவது அம்மாதிரியாக ஒரு 
சார்ஜ் கொண்டாடலாம் என்று 43 Mad . 786 என்னும் கேவில் 
தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது . 

ரென்ட்டுக்காக முதற் சிலவு அல்லது பொறுப்பு என்பதானது , 
சென்ட் பாக்கிக்காக ரெவின்யூ கோர்ட்டில் டிக்கிரி பெற்றிருந்து 
அதைச் செலாவணியாக்குவதில் மாத்திரம் கேட்கப்படலாமேயொழிய 
ரென்ட்டுக்காக பாண்டு முதலியவை ஏற்படுத்துக் கொண்டு அந்த 
பாண்டை சிலில் கோர்ட்டில் தாக்கல் செய்து டிக்கிரி பெற்றிருக்கும் 
சந்தர்ப்பங்களில் இந்த பிரிவானது பிரயோகமாது 43 Mad . 786 . 


. 


இந்த பிரிவில் உள்ள முதற் செலவானது நிலத்துக்குடைய 
வருடைய சௌகரியத்துக்காக அவர் ரென்டை வசுல் செய்வதற்கு 
சௌகரியமாக எற்பட்டதே யொழிய வேறல்ல . ஒரு கைப்பற்று நில 
த்தை சொந்தமாக பெற்றுள்ள இரண்டு ரயத்துகளில் ஒருவர் 
மொத்த ரெண்டையும் செலுத்துவிட்டு பாதிபாகத்திற்காக சக 
பாகஸ்தர் பேரில் பரிஹாரம் தேடுகையில் தாம் செலுத்தினது 
சென்ட் தவிர வேறொன்று மில்லையான தால் தனது டிகிரிக்காக 


1 


6 - வது பிரிவு . 

-75 
அதே நிலத்தில் விளையும் மாசூல் தனக்கு முதற்பொறுப்பாக இருக்க 
வேண்டும் என்று கேட்பதற்கில்லை . அவருடைய தாவாவுக்கு இந்த 
பிரிவு பிரயோகமாகாது 49 M. L. J. 517 . 

ரயத்தி நிலத்தில் அனுபோக பாத்தியதை , 
6. ( 1 ) இந்த ஆக்டில் கண்ட நிபந்தனைகளுக்குட் 
பட்டு , ஒரு நிலத்துக்குடையவரின் பூஸ் திதியிலுள்ள சயத்தி 
நிலத்தை இப்போது தம் சுவாதீனத்தில் வைத்துக்கொண் 
டிருக்கும் அல்லது சுவாதீனத்தில் வைத்துக்கொண்டிருக்க 
அந்த நிலத்துக்குடையவரால் இனிமேல் அனுமதி கொடுக் 
கப்பெறும் ஒவ்வொரு ரயத்தும் தம்முடைய கைப்பற்று 
நிலத்தில் சாசுவதமான . அனுபோக பாத்தியதை உடையவ 
பாவார் . 

விவரணம் ( 1 ).-- இந்த உட்பிரிவின் காரியத்துக்காக , 
* இப்போது தம் சுவாதீனத்தின் வைத்துக்கொண்டிருக்கும் 
ஒவ்வொரு பயத்தும் என்னும் சொற்றொடரில் , யாதொரு 
நபர் ரயக்தாக நிலத்தைக் கைப்பற்றில் வைத்துக்கொண்டி 
ருந்து இந்த ஆக்ட் வழங்கத்தொடங்கும்போது அந்த 
நிலத்தைத் தம் சுவாதீனத்திலேயே வைத்துக்கொண்டிருந் 
தால் , அப்படிப்பட்ட ஒவ்வொரு நபரென்பதும் அடங்கும் . 

விவரணம் ( 2).-- பூஸ்திதிகளிலுள்ள நிலத்தைப்பற் 
றிய சென்னப்பட்டணம் 1934 -ம் பத்து ( இரண்டாவது 
திருத்த ) ஆக்ட் வழங்கத் தொடங்குவதற்குமுன் பூஸ்திதி 
யாயிராமலிருந்தபோதிலும் , அந்த ஆக்டை அனுசரித்து 
பூஸ்திதியாய்விட்டிருப்பதாய் , 3 - வது பிரிவைச் சேர்ந்த ( 2 ) 
குறிப்பிட்ட பகுதியில் கண்ட ( d ) அடையாளமிட்ட உட் 
பகுதியின் தாற்பரியப்படியுள்ள யாதொரு இனாம் கிராமக் 
தின் விஷயத்திலாவது , யாதொரு இனாம் கிராமத்திலுள்ள 
எந்த நிலம் அந்த ஆக்ட் வழங்கத் தொடங்குவதற்குமுன் 


போது 


76 , சென்னை எஸ்டேட்ஸ், லாண்டு ஆக்ட் . 
யாதொரு பூஸ்திதியின் பாகமாயிருப்பது நின்று போய்விட் 
டதோ அப்படிப்பட்ட யாதொரு- நிலத்தின் விஷயத்திலா 
வது , இந்த உட்பிரிவிலும் ( 1 ) குறிப்பிட்ட விவரணத்திலும் 
வரும் இப்போது , இந்த ஆக்ட் வழங்கத் தொடங்கும் 

என்னும் சொற்றொடர்களுக்கு , 1933 - ம் u 
நவம்பர் முதல் தேதியைக் குறிப்பிடுவதாக அர்த்தம் 
பண்ண வேண்டும் ; மேலும் , இந்த உட்பிரிவில் வரும் இனி 
மேல் என்னும் சொற்றொடருக்கு , 1933- ம் ) நவம்பர்மீ 
முதல்தேதிக்குப் பிற்பட்டுள்ள கால அளவைக் குறிப்பிடுவ 
தாக அர்த்தம் பண்ண வேண்டும் . 

விவரணம் (3 ) .-பயத்தி நிலத்தை அனுமதியில்லாமல் 
அனுபவித்து வரும் யாதொரு நபரிடத்திலிருந்து 163 - வது 
பிரிவின்படி செலுத்தப்படும் யாதொரு தொகையைப் பெற் 
றுக்கொள்ளுகிற அல்லது வசூலிக்கிற ஒவ்வொரு நிலத்துக் 
குடையவர் 
யவரும் 

ஷை தாகையையாவது பல தொகைக் 
ளாகச் செலுத்தப்பட்டிருந்தால் முதலில் செலுத்தப்பட்ட 
தொகையையாவது பெற்றுக்கொண்ட அல்லது வசூலித்த 
தேதியிலிருந்து இரண்டு வருஷத்துக்குள்ளாக அந்த நிலத் 
திக்குடையவர் அப்படிப்பட்ட நபரை நிலத்தை விட்டு அப் 
புறப்படுத்துவதற்காக அவர் மேல் யாதொரு ஸிவில் கோர்ட் 
டில் வியாஜ்ஜியம் தாக்கல் செய்தாலன்றி மற்றப்படி , மேலே 
கண்ட பிரகாரம் பெற்றுக்கொள்ளும் அல்லது வசூலிக்கும் 
காரணத்தினால் அந்த நபருக்கு (நிலத்தைச் ) சுவாதீனத்தில் 
வைத்துக்கொண்டிருக்க அனுமதி கொடுத்திருப்பதாகக் கரு 
தப்படுவார் . 

( 2 ) காம் : பு நிலத்தில் கால்நடைகளை மேய்ப்பதற்காக 
ஒப்பந்தப்படி அனுமதி பெற்றிருப்பதனாலும் , தோட்டம் 
அல்லது தோப்பு உண்டாக்குவதற்காகவென்று அல்லது 


6 - வது பிரிவு : 


77 


1 


காட்டு உற்பத்திக்காகவென்று நிலத்துக்குடையவரால் நல்ல 
எண்ணத்துடன் விட்டுவைக்கப்பட்டிருக்கும் நிலத்தில் விவ 
சாய சம்பந்தமான பயிர் வைத்துச் சிறிது காலத்துக்குச் 
சாகுபடி செய்வதற்காக ஒப்பந்தப்படி அனுமதி பெற்றிருப் 
பதனாலுமே , அந்தப்படி அனுமதி பெற்றிருக்கும் நபருக்கு 
சாசுவதமான அனுபோக பாத்தியதை உண்டாய்விடமாட் 
டாது ; மேலும் , மேலே கண்டபடி குத்தகைக்கு விட்டிருக் 
கும் அல்லது சிறிது காலத்துக்குச்சாகுபடி செய்திருக்கும் 
காரணத்தினாலேயே ஷ நிலம் பயத்தி நிலமாய்விடமாட் 


F 


( 3 ) யாதொரு நிலத்துக்குடையவர் 186 -வது பிரிவின் 
படி நிலங்களை அடைந்திருந்தால் , இவர் கலெக்டரின் அனு 
மதியை முன்னதாக எழுத்து மூலமாய்ப் பெற்று , மொத்தத் 
தில் மூன்று வருஷத்துக்கு மேற்படாத ஒரு கால அளவுக்கு 
அப்படிப்பட்ட நிலங்களை விவசாய சம்பந்தமான காரியம் 
களுக்காகச் சிறிது காலத்துக்குக் குத்தகைக்கு விடலாம் ; 
ஆனால் , அந்தப்படி குத்தகைக்கு விடுவதனால் பாயக்காரிக்கு 
சாசுவதமான அனுபோக பாத்தியதை எதுவும் ஏற்பட 
பாட்டாது . 


( 4 ) யாதொரு நிலத்துக்குடையவர் தம்முடைய சொந்த 
வேலைக்காரர்களைக் கொண்டாவது கூலியாட்களைக் கொண்டா 
வது காம்பு நிலத்தைத் திருத்தியிருந்தால் , அவர் - அந்தப் 
படி திருத்தின பிறகு முதல் தடவை சாகுபடி செய்த தேதி 
யிலிருந்து முப்பது வருஷ காலம் வரையில் ஷ நில விஷய 
மாக சாசுவதமான அனுபோக பாத்தியதை அடையக்கூடா 
தென்று எழுத்து மூலமான ஒப்பந்த மூலமாப் யாதொரு 
- நபரைத் தடுக்கலாம் , 


73 


சென்ளை எஸ்டேட்ள் லான் . டு ஆக்ட் . 


( 5 ) இஜாராதாரராகவோ குத்தகைத்தொகை வாங்கும் 
குத்தகைத்தாரராகவோ நிலத்தைக் கைப்பற்றில் வைத்துக் 
கொண்டிருக்கும் யாதொரு நபர் - அந்தப்படி கைப்பற்றில் 
வைத்துக்கொண்டிருக்கும் போது , இஜாரா அல்லது குத்த 
கையில் சேர்ந்த யாதொரு நிலத்தில் பரம்பரை பாத்தியகை 
மூலமாகவாகிலும் மரண சாஸன ( உயில் ) மூலமாகவாகிலும் 
அல்லாமல் மற்றப்படி அனுபோக பாத்தியதை அடையக் 


கூடாது . 


( 6 ) இந்த ஆக்டில் என்ன சொல்லியிருந்த போதிலும் 
பாதகமில்லாமலே , நிலத்துக்குடையவருக்கும் ( 2 ), ( 3 ) அல் 
லது ( 4 ) குறிப்பிட்ட உட்பிரிவின்படி ( நிலத்தைச் ) சுவாதீ 
னத்தில் வைத்துக்கொண்டிருக்க அனுமதி சொடுக்கப்பெற 
றிருக்கும் நபருக்குமுள்ள சம்பந்தமானது - அந்த உட் பிரி 
வுகளில் குறிப்பிட்டிருக்கும் கால அளவிலும் காரியங்களுக் 
காகவும் , இருதரத்தாருக்கும் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தத்தினால் 
ஒழுங்கு படுத்தப்படும் . 

குறிப்புகள் . 
இந்தப் பிரிவானது 1934. ம் வருஷத்திய திருத்த சட்டத்திஞல் 
முற்றிலும் திருத்தியமைக்கப்பட்டது . 

இதில் (3 ) -வது உட்பிரிவானது 1934 - ம் வருஷத்திய 8 வது 
சட்டத்தினால் ஏற்படுத்தப்பட்டது . 


ரயத்து நிலத்துக்குடையவராகவோ இஜாரா 
தாரராகவோ குத்தகைத்தொகை வாங்கும் 

குத்தகைதாரராகவோ ஏற்படுவது . 
6 - A . நிலத்தில் அனுபோக பாத்தியதை உடையவ 
மாயிருக்கும் யாதொரு நபர் பிற்பாடு நிலத்துக்குடையவராக 
அந்த நிலத்தில் சுதந்தரமுள்ளவராகும் காரணத்தினாலாக 


8 - வது பிரிவு . 

79 
லும் பிற்பாடு இஜாமாதாபராகவோ குத்தகைத்தொகை வாங் 
கும் குத்தகை தாரராகவோ அந்த நிலத்தைக் கைப்பற்றில் 
வைத்துக்கொண்டிருக்கும் காரணத்தினாலாகிலும் ஷ பாத் 
தியதையை இழக்கமாட்டார் . 
சுரங்கமறுப்பதற்கான பாத்தியதைகளைத்தாமே 

வைத்துக்கொள்வது . 
7. சயத்திலேத்தை ஸ்வாதீனத்தில் வைத்துக்கொண் 
டிருக்க யாதொரு நிலத்துக்குடையவர் எந்த நபருக்காவது 
அனுமதி கொடுக்கும்போது , சுரங்கமறுப்பதற்கான பாத்தி 
பதைகளைத் தாமே வைத்துக்கொள்ள அந்த நிலத்துக் 
குடையவருக்கிருக்கிற எவ்வித சுதந்திரத்திக்கும் இந்த 
ஆக்டிலுள்ளதெதனாலும் பாதகமுண்டாகமாட்டாது ,, 
அனுபோக பாத்தியதை மற்ற பாத்திபதைகளோடு 

சேர்த்து போவது . 
“ 8. ( 1 ) இந்த ஆக்ட் வழங்கத்தொடங்குவதற்கு முன் 
பாவது வழங்கத்தொடங்கின பிறகாவது யாதொரு பயத்தி 
நிலத்திலுள்ள அனுபோக பாத்தியதையானது நிலத்திக் 
குடையவரிடத்தில் சங்கமிக்கும் போதெல்லாம் , அவர் ஷ 
நிலத்தை நிலத்துக்குடையவராக வைத்திருக்க வேண்டியதே 
யல்லாமல் , ஒரு பயத்தாக அதை வைத்துக்கொண்டிருக்க 
அவருக்கு பாத்தியதை இல்லை ; ஆனால் , யாதொரு மூன்றாம் 
நபருடைய பாத்தியதைகளுக்கு இந்த உட்பிரிவிலுள்ள 
தெதனாலும் பிரதிகூலமாய் பாதகமுண்டாகமாட்டாது : 

( 2 ) இந்த ஆக்ட் வழங்கத்தொடங்குவதற்கு முன்பாவது 
வழங்கத்தொடங்கின பிறகாவது யாதொரு பத்தி நிலத்தி 
லுள்ள அனுபோக பாத்தியதைபானது யாதொரு கூட்டு 
கிலத்துக்குடையவரிடத்தில் சங்கிரமிக்கும் போதெல்லாம் , 


80 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


ப 


P 


அவர் தம்முடைய கூட்டு சிலத்துக்குடையவர்களுக்குக் குத் 
தகைத்தொகையில் அப்போதைக்கப்போது செலுத்தத்தக்க 
தாயிருக்கும் பாகங்களை அவர்களுக்குச் செலுத்துவதற்குட் 
பட்டு அந்த நிலத்தைக் கைப்பற்றில் வைத்துக்கொண்டிருக்க 
அவருக்கு பாத்தியதை உண்டு ; மேலும் , அந்த கூட்டு நிலத் 
திக்குடையவர் ஷ நிலத்தை மூன்றாம் நபருக்குக் குத்த 
கைக்கு விட்டால் , அந்த மூன்றாம் நபர் + நிலத்தின் 
விஷயமாய் பயத்தாயிருப்பதாக எண்ணப்படுவார் . 

(3 ) ( 1 ), ( 2) குறிப்பிட்ட உட்பிரிவுகளின்படி, அனுபோக 
பாத்தியதையானது மற்ற பாத்தியதைகளோடு சேர்ந்து 
போய்விடுகிற பட்சத்திலே , மேலேகண்டபடி சேர்ந்து போவ 
தனால் பத்தி நிலமானது சொந்த நிலமாக மாறிவிட 
மாட்டாது . 

( 4 ) இந்த ஆக்டை ஜாரி செய்த பிறகு கைப்பற்று நிலத் 
தில் பயத்துக்குள்ள பாத்தியதையானது பரம்பரை பாத்தி 
யதை மூலமாக நிலத்துக்குடையவருக்கு வந்திருக்கிற பட் 
சத்தில் , இந்த ஆக்டில் என்ன சொல்லியிருந்த போதிலும் 
பாக்கமில்லாமலே நிலத்துக்குடையவர் - தாம் பாத்தியதை 
அடைந்த தேதி முதல் பன்னிரண்டு வருஷகாலத்துக்கு , 
தாமும் யாதொரு நவரும் சம்மதிக்கக்கூடிய ஷரத்துகளின் 
படி அப்படிப்பட்ட நிலத்தை அந்த நபர் சுவாதீனத்தில் 
வைத்துக்கொண்டிருப்பதற்கு அனுமதி கொடுப்பதற்கான 
சுதந்தம் உடையவராவார் . 

( 5 ) 3 - வது பிரிவைச் சேர்ந்த ( 2 ) குறிப்பிட்டப குகி 
யில் கண்ட ( d ) அடையாளமிட்ட உட்பகுதியின் தாற்பரி 
யப்படியுள்ள யாதொரு பூஸ்திதியில் இருக்கும் எந்த நிலத்தி 
லாகிலும் பாயக்காரிக்கு அனுபோக பாத்தியதை இன்லை 


8 - வது பிரிவு . 


81 


யென்று ஸ்தாபித்து , தகுந்த அதிகாரமுள்ள யாதொரு 
ஸிவில் கோர்ட்டார் பிறப்பிக்கும் முடிவான டிக்கிரி அல்லது 
உத்தரவை அந்த நிலத்தின் விஷயமாய் 1933 -ம் வரும் நவம் 
பர்மீ முதல் தேதிக்கு முன் நிலத்துக்குடையவர் பெற்றி 
ரூந்தாலும் , பூண் திதிகளிலுள்ள நிலத்தைப்பற்றிய சென்னப் 
பட்டணம் 1934 -ம் ளுத்து ( இரண்டாவது திருத்த ) ஆக்ட் 
வழக்கத்தொடங்குவதற்குமுன் எந்த பாயக்காரியும் அப்ப 
டிப்பட்ட நிலத்தில் யாதொரு அனுபோக பாத்தியதையை 
அடையாதிருந்தாலும் , நிலத்துக்குடையவர் - க்ஷ நிலமா 
னது இந்த ஆக்டின் தாற்பரியப்படி சொக்க நிலமாயிராத பட் 
சத்திலே , இந்த ஆக்டில் என்ன சொல்லியிருந்த போதிலும் 
பாதகமில்லாமலே , பூஸ்திதிகளிலுள்ள நிலத்தைப்பற்றிய 
சென்னப்பட்டணம் 1934. ம் ஹத்து ( இரண்டாவது திரு 
த்த ) ஆக்ட் வழங்கத்தொடங்கும் தேதியிலிருந்து பன்னி 
பண்டு வருஷ காலத்துக்குத் தாமும் யாதொரு நபரும் சம்ம 
திக்கக்கூடிய ஷரத்துகளின்படி ஷை நிலத்தை அந்த நபர் 
சுவாதீனத்தில் வைத்துக்கொண்டிருக்க அனுமதி கொடுப்ப 
தற்குச் சுதந்திரமுடையவராவார் : ஆனால் நிலத்துக்குடைய 
வரும் பாயக்காரியும் செய்துகொண்டு , பூஸ்திதிகளிலுள்ள 
நிலத்தைப்பற்றிய சென்னப்பட்டணம் 1934- ம் பித்து 
( இரண்டாவது திருத்த ) ஆக்ட் வழங்கத் தொடங்கும்போது 
செலாவணியாய்க்கொண்டிருக்கும் யாதொரு ஒப்பந்தம் சட்ட 
சம்மதமாயிருப்பதற்கு இந்த உட்பிரிவில் கண்டதெதனாலும் 
பாதகம் உண்டாவதாகக் கருதப்படமாட்டாது , 
ரயத்தை (நிலத்தை விட்டு ) அப்புறப்படுத்த நிலத்துக்குடைய 

வருக்குள்ள பாத்தியதை . 
9. இந்த ஆக்டிற்கண்ட நிபந்தனைகளின்படி.க்கன்றி 
மற்றப்படி சயத்தை அவருடைய கைப்பற்று நிலத்திலிருந் 


11 


82 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


தாவது அதன் யாதொரு பாகத்திலிருந்தாவது அப்புறப் 
படுத்த எந்த நிலத்துக்குடையவரும் நிலத்துக்குடையவரென் 
னும் முறைமையிலே பாத்தியதையுள்ளவபாகமாட்டார். 
அனுபோக பாத்தியதை வமிச பரம்பரையாய் வரத்தக்க 
தென்பதும் ஒருவர் பேரிலிருந்து மற்றொருவர் 

பேருக்கு ட்ரான்ஸ்பராகத்தக்கதென்பதும் . 
10. ( 1 ) சகல அனுபோக பாத்தியதைகளும் வமிச 
பரம்பரையாய் வரத்தக்கவைகளாக இருக்க வேண்டும் ; மேலும் 
அவைகள் - விற்பனை மூலமாகவோ தானமாகவோ அல்லது 
வேறே விதமாகவோ ஒருவர் பேரிலிருந்து மற்றொருவர் 
பேருக்கு ட்ரான்ஸ்பர் செய்யப்படத்தக்கவைகளாயுமிருக்க 
வேண்டும் . 


( 2 ) யாதொரு ரயத்தானவர் .மாணசாஸனம் எழுதி 
வைக்காமலும் , கவர்ன்மென்டாரைத்தவிர வேறே யாதொரு 
வாரிசுமில்லாமலும் இறந்துபோகிற பட்சத்திலே , அவரு 
டைய அனுபோக பாத்தியதையானது அற்றுப்போகும் ; 
ஆனால் , எந்த நிலத்தின் விஷபத்திலே அவருக்கு அப்படிப் 
பட்ட அனுபோக பாத்தியதை இருந்ததோ அந்த நிலமானது 
ரயத்தி நிலமாபிராமற்போகாது . 

நிலத்தை பயத்து உபயோகித்துக்கொள்ளுவது . 
11 நிலத்தின் மதிப்பை முக்கியமான அம்சங் 
களில் குறைக்காதபடிக்காவது விவசாய சம்பந்தமான காரி 
யங்களுக்கு அதை தகுதியற்றதாகச் செய்துவிடா தபடிக்கா 
வது எவ்விதமாகவேனும் பயத்து தம்முடைய கைப்பற்றி 
லுள்ள நிலத்தை உபயோகித்துக்கொள்ளலாம் . 

குறிப்புகள் . 
23 M1 . L. J. 52 என்னும் கேலில் ஒரு பத்தி நிலத்தில் 


12 - வது பிரிவு . 


83 


தோல்கிடங்கு வைப்பதாக வழக்கம் உண்டு என்று ருசவான தில 
அப்படிச் செய்வதினால் நிலத்தின் மதிப்பு குறைந்து போய்விடுமாயி 
னும் அது சட்டவிரோதமல்ல வென்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது . 


கைப்பற்று நிலத்திலுள்ள மரங்கள் விஷயமாய் 

ரயத்துக்குள்ள பாத்தியதை . 


12. ( 1 ) மாமூல்படியாவது இந்த ஆக்ட் ஜாரியாவ 
தற்கு முன் சயத்து எழுதிக்கொடுத்த ஒப்பந்தத்தின்படியா 
வது நிலத்துக்குடையவருக்கு மாத்திரமே இருக்கும் எவ்வித 
பாத்தியதைகளுக்கும் உட்பட்டு , இப்போது தம்முடைய 
கைப்பற்று நிலத்திலுள்ள சகல மரங்களையும் உபயோகித்துக் 
கொள்ளவோ அவைகளின் பலனை அனுபவிக்கவோ அலை 
களை வெட்டி விடவோ கொண்டுபோய் விடவோ மற்றப்படி 
அவைகளை ஒருவகை செய்யவோ அவ்வொரு பயத்துக்கும் 
பாத்தியதை உண்டு ; மேலும் , இந்த ஆக்ட் ஜாரியான பிறகு 
பயத்தால் வைத்துப் பயிர் செய்யக்கூடிய அல்லது கைப் 
பற்று நிலத்தில் இயற்கையாகவே பயிராகக்கூடிய மரங்களின் 
விஷயத்தில் , இதற்கு விரோதமாய் யாதொரு ஒப்பந்தமாகி 
லும் மாமூலாகிலும் ஏற்பட்டிருந்தும் பாதகமில்லாமலே 
அவைகளை உபயோகித்துக்கொள்ளவோ அவைகளின் பலனை 
அனுபவிக்கவோ அவைகளை வெட்டிவிடவோ 

கொண்டு 
போய்விடவோ மற்றப்படி ஒருவகை செய்யவோ அவருக்கு 
பாத்தியதை உண்டு , 

( 2 ) இதுவிஷயமாய் கலெக்டருக்கு விண்ணப்பம் செய்து 
கொள்வதன்மேல் அவர் , நிஷ்கரிஷை செய்யக் கூடிய பிரதி 
பலனை நிலத்துக்குடையவருக்குச் செலுத்தி , யாதொரு 
சயத்தானவர் - இந்த ஆக்ட் ஜாரியாவதற்குமுன் கம்முடைய 
கைப்பற்று நிலத்திலுள்ள எவையேனும் மாங்கள் விஷய 


| 


3 


84 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆகீட் , 


மாய் , மாமூல்படியாவது மேலேகண்டபடி எழுதிக்கொடுக் 
கப்பட்ட ஒப்பந்தத்தின்படியாவது நிலத்துக்குடையவருக்கு 
மாத்திரமே இருக்கும் பாத்தியதைகளை அடையலாம் : 

ஆனால் , இந்த உட்பிரிவில் கண்டதெதனாலும் , யாதொரு 
மூன்றாம் நபருக்குள்ள பாத்தியதைகள் பாதிக்கப்படுவதா 
கவோ , நிலத்துக்குடையவர் யாதொரு மூன்றாம் நபருக்குக் 
கொடுத்த மரப்பட்டாவில் சேர்க்கப்பட்டிருக்கும் எவையே 
னும் மரங்கள் விஷயமாய் நிலத்துக்குடையவருக்குள்ள பாத் 
தியதைகளை நிர்ப்பந்தமாய் அடைய யாகொரு சயத்துக்குப் 
பாத்தியதை ஏற்படுவதாகவோ கருதப்படமாட்டாது . 

குறிப்புகள் , 
இந்தப்பிரிவானது 1934 - ம் வருஷத்திய திருத்த சட்டமாகிய 
8 - வது சட்டத்தினால் முற்றிலும் மாற்றி அமைக்கப்பட்டது . . இத 
னால் ஏற்பட்ட முக்கிய மாறுதல் என்ன வென்றால் , ஒரு ரயத்தான 
வர் தனக்கு பாத்தியப்பட்ட செடிகளை வெட்டி தழைக்காக உபயோ 
கிப்பது மாத்திரமல்லாமல் அதை தன்னிஷ்டப்பிரகாரம் விற்கவும் 

தரர்களுக்கு கொடுக்கவும் பூரணபாத்தியதை ஏற்பட்டுள்ளது . 
இன்னும் 1903 - ம் வருஷத்திற்கு முந்தி உள்ள மரங்களில் பாத்தி 
யதைகளைப் பெறவும் வழி ஏற்பட்டிருக்கிறது . 

இந்தப் பிரிவானது பொதுவாக ஒரு ரயத்துக்குள்ள பாத்தி 
யதைபை ஸ்தாபிக்கிறதே யொழிய புதிய ஒரு உரிமைபை கொடுக்க 
வில்லை என்று 1916 - ம் வருஷத்தில் 36 I - C 202 என்னும் கேவல் 
தீர்மானிக்கப்பட்டது . ஆனால் இப்பொழுது ( 2 ) -வது உட்பிரிவினால் 
ஒரு புதிய பாத்தியதையானது ஏற்பட்டது விசிதமாகும் . 

ஆனால் செடிகள் , அல்லது மரங்கள் தனியான ஒரு ஏற்பாட் 
டின் பேரில் அனுபவிக்கப்பட்டுவரும் பக்ஷத்தில் இப்பிரிவானது 
அதற்குப் பிரயோகப்படாது . 

ராமநாதபுரம் ஜமீன்தாரியில் சயத்துகள் ஜமீன்தாரரின் உத் 
திரவில்லாமல் கைப்பற்று நிலங்களில் உள்ள பனை மரங்களை வெட் 


13 - வது பிரிவு - 


மக்கொண்டு போகும் பக்ஷத்தில் அவர்கள் ஜமீன்தாரருக்கு சஷ்ட 
ஈடு கட்டிக்கொடுக்க வேண்டும் என்று யாதொரு ஆசாரம் அல்லது 
வழக்கம் கிடையாது . 601. C. 90 . 

நிலத்துக்குடையவரானவர் , ரயத்து மரங்களை அனுபவித்து 
வருவதற்கு உரிமையுள்ளவரல்லவென்று கூறும் பக்ஷத்தில் அவரே 
பான் அம்மாதிரி ருசு செய்யவேண்டும் 22 Cal . 742 . 
சீர்திருத்தஞ்செய்ய அனுபோக ரயத்துக்குள்ள 

பாத்தியதை . 
13. ( 1 ) யாதொரு பயத்தாவது நிலத்துக்குடைபவ 
சாவது சயத்தாகவோ நிலத்துக்குடையலாகவோ - தாமே 
செய்ய இஷ்டமுடையவராயிருக்கிறாசென்னும் காரணத்தினா 
லன்றி மற்றப்படி , கைப்பற்று நிலத்தின் விஷபமாகச் சீர் 
திருத்தம் செய்யவொட்டாமல் ஒருவர் மற்றொருவரை 
தடுக்கச் சுதந்தரமுள்ளவராகார். 

( 2 ) சபத்தும் நிலத்துக்குடையவரும் ஒரே சீர்திருத்தத் 
தைச் செய்ப இஷ்டமுடையவராயிருந்து , அதனால் அதே 
நிலத்துக்குடையவருக்குக் கீழிருக்கிற வேறொரு பத்தைச் 
சேர்ந்த கைப்பற்ற நிலத்துக்குப் பாதகமுண்டாகாமலிருக் 
கிற பட்சத்திலே , அந்த சீர்திருத்தத்தைச் செய்ய பயத்தே 
முந்திய பாத்தியதையுள்ளவசாலார் ; வேறெரு பத்தைச் 
சேர்ந்த கைப்பற்று நிலத்துக்குப் பாதகமுண்டாகிற விஷயத் 
திலே நிலத்துக்குடையவரே முந்திய பாத்தியதையுள்ளவ 
சாவார் . 

( 3 ) இதற்கு மாறாக யாதொரு மாமூலாவது ஒப்பந்த 
மாவது ஏற்பட்டிருந்த போதிலும் பாதகமில்லாமலே, சயத்து 
தமமுடைய செலவில் சீர்திருத்தம் செய்துக்கொண்ட கா 
ணத்தினால் , அப்படிப்பட்ட சீர்திருத்தம் செப்பப்பட் 


J 


86 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட். 


கமான 


டதன் பலனாக சாகுபடியான மாசூல் எவ்வளவாயினும் அதி 
கரித்திருந்தால் அப்படி அதிகரித்தது நிமித்தமாகவோ சாகு 
படி செய்யப்பட்ட பயிரின் தன்மையில் மாறுதல் ஏதாகிலும் 
உண்டாயிருந்தால் அப்படிப்பட்ட மாறுதல் நிமித்தமாகவோ 
( முன் செலுத்திவந்த வீதத்தைக் காட்டிலும் ) அதிகமா 
விதப்படி குக்ககைத்தொகை செலுத்துவதற்கு அந்த சய் 
த்து உட்பட்டவராகமாட்டார் . 

குறிப்புகள் . 
இப்பிரிவில் உள்ள சீர்திருத்தம் என்னும் பதத்தில் சாசுவத 

சீர்திருத்த மாத்திரமல்லாமல் தாத்காலிகமாக கைப்பற்று 
சிலத்தின் மதிப்பை அதிகப்படுத்தும்படியான சீர்திருத்தமும் அடல் 
கும் 50 1. C. 892 . 


மான 


ஒரு பட்டாநிலத்தில் ( புஞ்சை நிலத்தில் ) ஒரு ரயத்தானவர் 
நிலத்துக்குடையவருடைய உதவியே இல்லாமல் தன்னுடைய 
சொந்த பணத்தைக் கொண்டு கிணறு வெட்டி ஜலம் பாய்ச்சிக் 
கொள்ளும் பகத்தில் அந்த நிலத்தில் தஞ்சைப்பயிர் ஏற்றின போதி 
லும் நிலத்துக்குடையவர் : புஞ்சை தீர்வைபேதான் வாங்க வேண் 
6 ம் . கிணறு தோண்டப்பட்ட நிலத்திற்கும் அவர் ரெண்ட் வாங்க ! 
லாமே யொழிய மற்றப்படி ரென்டை அதிகமாக்குவதற்கில்லை. 
6+ M. L J. 18. அகில இந்தியா லா ஜர்னல் 4 வது வால்யூம் 
375 - வது பக்கம் . 


நிலத்துக்குடையவருடைய அனுமதியில்லாமல்புறம் போக்கு 
நிலத்திலாவது அல்லது வேறே நிலத்திலாவது கிணறு வெட்டுவது . 
இந்தப் பிரிவின் கீழ் ஒரு சீர்திருத்தமாகாது 4 I. C. 641 . 

சொந்த நிலத்தில் சொந்த கிணறுகளைக்கொண்டு இரண்டா 
வது போகம் சாகுபடி செய்யும் படித்திலாவது அல்லது உயர்ந்த 
பயிரைச் செய்யும் பக்ஷத்திலாவது நிலத்துக்குடையார் அதிக 
ரெண்ட் கேட்பதற்கில்லை . 28 M.L. ) . 301 . 


15 - வது பிரிவு . 


87 


வாரம் வசூலிக்கும் இடங்களில் நிலத்துக் குடையவருக்கு எல் 
லாமாசூல்களிலும் பாகம் உண்டு . சில குறிப்பிட்ட மாசூலில் அவ 
ருக்கு பாகம் கிடையாது என்று ஸ்பஷ்டமாக ஒரு ஏற்பாடு அல் 
லது கான்ட்ராக்ட் இருந்தாலொழிய நிலத்துக்குடையவர் எல்லா 
மாசூலில் பாகம் கேட்டதினாலேயே அவர் அதில் ரென்ட் கேட்பதாக 
எண்ணப்படாது . 45 M. L. J. 199. இந்த தேஹில் அமானி என் 
பதற்கு வாரம் என்று அர்த்தமாகுமென்று தெரிவிக்கப்பட்டிருக் 


1 


- 


இந்தப் பிரிவில் உள்ள மாறுதல்களினால் ரயத்துகள் தங்கள் 
நிலங்களில் தங்கள் சொந்த பணத்தைக்கொண்டு செய்யும் சீர்திருத் 
தங்களினால் நிலத்தின் மதிப்பு உயர்ந்த போதிலும் நிலத்துக்குடைய 
வர் அதிக ரென்ட் கேட்பதற்கில்லையென்பதை பாஷாப்பிரயோகத் 
தினால் ஸ்பஷ்டமாக்கப்பட்டது . 3 - வது உட்பிரிவில் ரயத்தானவர் 
தம்முடைய" செலவில் மாத்திரமே என்று இருந்ததில் மாத்தி 
ரமே என்னும் பதமானது எடுத்து விடப்பட்டது . ஹைக்கோர்ட் 
இகள் பல கேஸுகளில் சயத்துக்கள் சீர்திருத்தம் செய்வதில் 
நிலத்துக்குடையவர் சொற்ப சசாயம் செய்திருந்த போதிலும் இந் 
தப்பிரிவின் கீழ் அவர்கள் நன்மையடைவதற்கில்லை யென்று தீர்மா 
னித்திருந்தனர் . அதைப்போக்கி ரயத்துகள் தங்களுடைய சீர் திருத் 
தங்களின் விஷயமாய் பூரண நன்மையடைய வேண் மென்று கருதி 
ஷ பதத்தை எடுத்து விட்டார்கள் . 


14. விட்டு விடப்பட்டது , 


சீர்திருத்தத்தின் சம்பந்தமாக உண்டாகிற விவாதங்களைப் 

பைசல் செய்யக் கலெக்டருக்குள்ள அதிகாரம் . 
15. ( a ) சீர்திருத்தைச் செய்வதற்கான பாத்தி 
பதையின விஷயத்திலோ, 

{ b ) குறித்த ஒரு வேலை சீர்திருத்தமா அல்லது சீர் 
திருத்தமாகுமா என்பதன் விஷயத்திலோ, 


88 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆகிட் . 


ஒரு ரயத்துக்கும் நிலத்துக்குடையவருக்கும் விவாதம் 
நேரிடுகிற பட்சத்திலே , உபயகட்சிக்காரர்களில் ஒருவர் 
விண்ணப்பஞ் செய்து கொள்வதன் மேல் கலெக்டரானவர் - 
அந்த விவாத விஷயத்தைக் குறித்துத் தீர்மானம் செய்ய 
வாம் . 
நிலத்துக்குடையவர் செய்யும் சீர் திருக்கங்களை 

ரெஜிஸ்டர் செய்துவைப்பது . 
16. ( 1 ) யாதொரு நிலத்துக்குடையவர்- தாம் சட் 
டப்படி செய்திருக்கிற அல்லது தம்முடைய செலவில் சட் 
டப்படி செய்யப்பட்டிருக்கிற சீர்திருத்தத்தையாவது எந்த 
சீர்திருத்தம் செய்கையில் ஒரு ரயத்துக்குக்தாம் உதவி 
செய்திருக்கிறாரோ அந்த சீர்திருத்தத்தையாவது ரெஜிஸ்டர் 
செய்து வைக்கும்படி கலெக்டருக்கு விண்ணப்பம் செய்துக் 
கொள்ளலாம் , 

( 2 ) மேற்படி விண்ணப்பமானது பிரதேச கவர்ன் 
மென்டார் விதி மூலமாக எந்த நமூனாப்படி அது இருக்க 
வேண்டுமென்று கட்டளையிடுகிறார்களோ அந்த நமூனாப்படி 
பிருக்கவேண்டியதுமல்லாமல் , அதில் என்ன சத்சதி அடக் 
கியிருக்கவேண்டுமென்று கட்டளையிடுகிறார்களோ அந்த சங் 
கதி அடங்கியுமிருக்கவேண்டும் ; மேலும் , அது - அவ்வல் 
விடத்தில் விசாரணை செய்வதன் மூலமாகவோ அல்லது 
வேறே விதமாகவோ பிரதேச கவர்ன்மென்டார் எந்த 
பாய்ச் சரிபார்க்கவேண்டுமென்று , கட்டளையிடுகிறார்களோ 
அந்த விதமாய்ச் சரிபார்க்கப்பட்டுயிருக்கவேண்டும் . 

{3 ) கலெக்டசானலர் வேலை முடிந்த தேதியிலிருந்து 
பன்னிரண்டுமாத காலத்துக்குள்ளாக அது செய்து கொள் 
எப்படாமலிருந்தால் அதைத் தள்ளிவிடலாம் . 


த 


17 - வது பிரிவு , 


சீர்த்திருத்தத்தின் விவயமாய்ச் சாட்சியத்தை எழுதி 
வைக்கவேண்டுமென்று விண்ணப்பம் செய்து - 

கொள்வது . 
17. ( 1 ) ஒரு கைப்பற்று நிலத்தைச் சேர்ந்த பயத்தா 
வது யாதொரு நிலத்துக்குடையவராவது ஒரு கைப்பற்று 
நிலத்தின் விஷயத்திலே இந்த ஆக்ட் ஜாரியானபிறகு செய் 
யப்பட்ட யாகொரு சீர்திருத்தத்துக்குச் சம்பந்தமான சாட் 
சியத்தை எழுதிவைக்கவேண்டுமென்று விரும்பினால் , அவர் 
கலெக்டருக்கு விண்ணப்பம் செய்து கொள்ளலாம் . அதன் 
மேல் கலெக்டரானவர் - மேலேகண்ட விண்ணப்பத்துக்கு 
ஆதாரங்கள் இல்லையென்று நினைத்தாலன்றி மற்றப்படி , கால 
த்தையும் இடத்தையுங்கண்டு இருதிறத்தாருக்கும் நோடிஸ் 
கொடுத்து அந்தக்காலத்திலும் இடத்திலும் ஷ சாட்சி 
யத்தை எழுதிவைக்கவேண்டும் ; மேலேகண்டபடி ஆதாரம் 
களில்லையென்று நினைப்பதற்குறிய காரணங்கள் எழுதிவைத் 
கப்படவேண்டும் . 

( 2 ) இந்தப்பிரிவின்படி எந்த விஷயமாவது எழுதிவைக் 
கப்பட்டிருக்கும்போது , அந்தப்படி எழுதிவைத்திருக்கிற 
விஷ்யமானது - நிலத்துக்குடையவருக்கும் ரயத்துக்குமா 
வது அவர்களுக்குட்பட்டு பாத்தியதை கொண்டாடுகிற 
எந்த நபர்களுக்குமாவது பிற்காலத்தில் நடக்கும் ஒவ்வொரு 
விவகாரத்திலும் சாட்சியத்தில் ஏற்றுக் கொள்ளத்தக்க 
தாகும் . 
நிலத்தில் பிரவேசித்து அதை அளக்க நிலத்துக்குடைய 

வருக்குள்ள பாத்தியதை . 
17 - A . ஒவ்வொரு நிலத்துக்குடையவரும் - தாமா 
கவேயாவது காமமாய் அதிகாரம் சொடுக்கப்பெற்ற தம்மு 

12 


1 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


டைய ஏஜெண்டைக்கொண்டாவது , இந்த ஆக்டில் கண்ட 
காரியங்களில் எதற்காகவாகிலும் தம்முடைய பூஸ் திதியி 
லுள்ள யாதொரு நிலத்தில் நியாயமான எல்லாக்காலங்களி 
லும் பிரவேசிக்கலாம் ; மேலும் , அவர் அப்படிப்பட்ட 
பாதொரு காரியத்துக்காக எந்த நிலத்தையும் அளக்கலாம் . 

குறிப்புகள் . 
இங்க பிரிவானது ஒரு புதிய பிரிவல்ல . 43 -வது , பிரிவுதான் . 
அது இவ்விடத்தில் பெயர்த்து எழுதப்பட்டது . 43 வது பிரிவு 
விட்டு விடப்பட்டது . இந்தப் பிரிவில் புதியதாக நுழைக்கப்பட்ட 
பதங்கள் என்னவென்றால் எல்லா நியாயமான காலங்களிலும் " 


என்பது . 


F 


சாகுபடி பண்ணும்போது சாதாரணமாய்ச் செய்யப்படும் 

சீர்திருத்தங்கள் விஷயத்திலே நிவாரணை . 
18. 13 , 15 -வது பிரிவுகளில் என்ன சொல்லி 
பிருந்த போதிலும் பாதகமில்லாமலே , ரயத்தானவர் - சிறிய 
காலத்துக்கு இருக்கக்கூடியவைகளாய் கிணறுகளையாவது 
தண்ணீர்க் கால்வாய்களையாவது கரைகளையாவது ஏற்படுத் 
திக் கொள்ளவோ நிலத்தை சமப்படுத்திக்கொள்ளவோ 
அடைப்படைத்துக்கொள்ளவோ. வேறே வேலைகளைச் செய் 
யவோ அல்லது சாகுபடி பண்ணும்போது சாதாரணமாய்ச் 
செய்யப்படும் கட்டு வேலைகளில் சொற்ப மாறுதல்கள் செய் 
யவோ அல்லது அவைகளுக்கு சொற்ப மரமத்துகள் செய் 
யவோ பாத்தியதையுள்ளவராவர் ; 17 - வது பிரிவிற்கண்ட 
நிபந்தனைகள் அப்படிப்பட்ட வேலைக்காகிலும் மரமத்துக்க 
க்காகிலும் பிரயோகப்படமாட்டா . 
யத்துகள் - நிலத்துக்குடையவர்கள் ஆகிய இவர்களுக்கும் 

இவர்களுடையயாயக்காரிகளுக்கும் முள்ள சம்பந்தம் , 
19. இந்த ஆக்டிலே பிரத்தியேகமாய் வேறே வித 


20 - வது பிரிவு . 


[ 


மாகாது , 


மாக நிபந்தனை கண்டிருந்தாவன்றி மற்றப்படி , ஒரு பயத்துக் 
கும் அவரைச் சேர்ந்த பாயக்காரிகளுக்கும் அல்லது நிலக் 
துக்குடையவருக்கும் அவருடைய சொந்த நிலத்தைச் சேர் 
ந்த பாயக்கா ரிக்குமுள்ள சம்பந்தத்தைக் குறித்தும் , வேறே 
எந்த நிலச்சொந்தக்காரர்களுக்காகிலுமுள்ள பாத்தியதை 
களைக் குறித்தும் இந்த ஆக்டிற்கண்ட நிபந்தனைகளினால் 
ஒழுங்கேற்படவில்லை. 

தறிப்புகள் , 
இந்தப் பிரிவானது ஒரு நிலத்துக்குடையவரால் பெறப்பட்டு 
அவருடைய சுவாதீனத்திலுள்ள ரயத்தி நிலங்களுக்கு பிரயோக 

26 M. L. J. 373 . 
ஒரு ரயத்து தனது நிலங்களை தாமே பயிரிடாமல் வேதே பயிர் 
செய்பவர்களை வைத்துக்கொண்டாலும் அல்லது நிலத்துக்குடைய 
வர் தன் பண்ணை நிலங்களுக்கு சொந்த பாயக்காரிகளை ஏற்படுத்திக் 
கொண்டாலும் இவர்களுக்குள் ஏற்படக்கூடிய தகரார்கள தீர்ப் 
பதற்கு இந்த சட்டத்தில் ஒன்றும் கிடையாது என்று இப்பிரிவின் 
அர்த்தமாகும் . அப்படிப்பட்ட தகராறுகளை சிலில் கோர்ட்டுகளில் 
தீர்த்துக்கொள்ள வேண்டும் . 

பிரைவேட் நிலங்களைச் சேர்ந்த வரையிலும் தாலாக்கள் 
விவில் கோர்ட்டில் தான் செய்யப்படவேண்டும் . அதேமாதிரியாக 
நிலத்தின் அனுபவ பாத்தியதை விஷயமாய் 

ஒரு சயத்துக்கும் 
மற்றொரு ரயத்துக்கும் விவாதம் கிளம்புமானால் அது விஷயமாக 
சிவில் கோர்ட்டுகளிலே தான் தாவா தொடரப்படவேண்டும். 
நிலம் சமுதாய நிலமா அல்லவா என்பதைக் குறித்தும் அந்த 
சிலத்தில் மாமூலாக ஏற்பட்டிருக்கும் பாத்தியதைகளைக் 

குறித்தும் கலெக்டர் தீர்மானிக்கலாமென்பது , 
20. ( 1 ) நிலத்துக்குடையவராவது நிலத்தில் பற் 
றுள்ள வேறே நபராவது விண்ணப்பம் செய்து கொள்வதன் 
மேல் , கலெக்டரானவர் - யாதொரு நிலமானது 3 - வது பிரி 
வைச் சேர்ந்த ( 16 ) குறிப்பிட்ட பகுதியில் கண்ட ( a ) , ( b ) 


92 


| 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் .. 


1 


அல்லது ( c ) அடையாளமிட்ட உட்பகுதியில் கண்ட விவ 
எப்படி இருக்கிறதா இல்லையா என்பதைக்குறித்தாகிலும், 
மேலேகண்ட எந்த விவாப்படியாவதுள்ள யாதொரு நில 
த்தை உபயோகிப்பது விஷயமாய் இந்த ஆக்ட் வழங்கத் 
தொடங்கும் காலத்தில் மாமூலாக ஏற்பட்டிருந்த பாத்திய 
தைகளைக்குறித்தாகிலும் பிரசினை ஏதாகிலும் உண்டானால் 
அதைத் தீர்மானிக்கலாம் . 

( 2 ) அந்த தீர்மானத்தினால் துன்பமடைந்திருக்கும் 
எந்த நபராகிலும் - அந்தத் தீர்மானத்தின் தேதியிலிருந்து 
ஒருவருஷ காலத்துக்குள் , ஷ நிலத்தின் விஷயமாய்த் தாம் 
கொண்டாடும் பாத்தியதையை ஸ்தாபித்துக் கொள்வதற்காக 
ஸிவில் கோர்ட்டில் வியாஜ்ஜியம் தொடரலாம் ; ஆனால் , அந் 
தப்படி வியாஜ்ஜியம் ஏதாகிலும் தொடாப்பட்டால் அதில் 
எற்படும் முடிவுக்குட்பட்டு , கலெக்டருடைய தீர்மானம் 
முடிவான தாகும் . 
உபயோகப்படாதிருக்கும் சமுதாய் நிலங்களை மாற்ற டிஸ்டிரிக்ட் 

கலெக்டருக்குள்ள அதிகாரம் . 
20 - A . ( 1 ) இது விஷயமாய்ப் பிரதேச கவர்ன்மென் 
டார் நிர்ணயிக்கக்கூடிய விதிகளுக்குட்பட்டு , டிஸ்டிரிக்ட் 
கலெக்டரானவர் - நிலத்துக்குடையவராவது யாதொரு பயக் 
தாவது பற்றுள்ள வேறே யாதொரு நபராவது விண்ணப்பம் 
செய்து கொள்வதன் மேல் 

( a ) 3 - வது பிரிவைச் சேர்ந்த ( 16 ) குறிப்பிட்ட பகுதி 
யில் கண்ட ( a ) ( b ) அடையாளமிட்ட உட்பகுதிகளில் பிரஸ் 
தாபிக்கப்பட்டிருக்கும் காரியங்களில் எதற்காகவாயினும் 
பிரத்தியேகமாய் விடப்பட்டிருக்கும் யாதொரு நிலமாகிலும் 
யாதொரு நிலத்தின் எந்த பாகமாகிலும் ஆதியில் எந்தத் 


20 - A- வது பிரிவு 


93 


காரியத்துக்காக உத்தேசிக்கப்பட்டதோ அந்தக் காரியத் 
துக்கு இனி வேண்டியதில்லையென்று நிர்ணயிக்கலாம் ; 
மேலும் , 

* ( b ) (i ) அப்படிப்பட்ட எந்த நிலம் அல்லது பாகத்தின் 
விஷயமாய் மேலேகண்டபடி நிர்ணபிக்கப்படுகிறதோ அந்த 
நிலம் அல்லது பாகத்தை குறிப்பிட்ட வேறே யாதொரு 
சமுதாய காரியத்துக்காக உபயோகிக்கும்படியாகிலும் , 

( ii ) ஷை நிலமாவது பாகமாவது யாதொரு சமுதாய 
காரியத்துக்காக வேண்டியிராதபட்சத்திலே , அந்த நிலத்தி 
லுள்ள அனந்தா வாரிசு பாத்தியதையானது சந்ததிவாயினும் 
ஹக்குச்சீட்டிலாயினும் வேறே தானபத்தியத்திலாயினும் 
வெளிப்படையாகவோ அல்லது குறிப்பாகவோ கண்டிருக் 
கும் ஷரத்துகளின்படி கவர்ன்மென்டாரிடத்திலோ நிலத்துக் 
குடையவரிடத்திலோ சங்கிரமிப்பதற்கேற்ற பிரகாரம் கவ 
ர்ன்மென்ட் சயத்துவாரி நிலமாகவாவது நிலத்துக்குடைய 
வரின் ரயத்தி நிலமாகவாவது அதை மாற்றும்படியாகிலும் , 
எழுத்து மூலமான உத்தாவைக்கொண்டு கட்டளையிடலாம் ; 

அனால் , மேலேகண்டபடி நிர்ணயித்து யாதொரு உத்த 
சவு பிறப்பிப்பதற்கு முன் , டிஸ்டிரிக்ட் கலெக்டானவர் - 
எடி நிலத்தையாவது பாகத்தையாவது உபயோகிப்பது 
விஷயமாய் நிலத்துக்குடையவருக்காகிலும் சயத்துகளுக்கா 
இலும் மாமூலாய் ஏற்பட்டிருக்கும் வேறே எவையேனும் 
பாத்தியகைகளை கிரமமாய்க் கவனிக்கவேண்டும் ; மேலும் , 
அவர் - மேலேகண்டபடி நிர்ணயித்துப் பிறப்பித்த உக்காவு 
அமுலுக்குக்கொண்டுவரப்பட்டால் , ஷ பாத்தியதைகளைச் 
செலுத்துவதற்காக வேறே விதமாய்ப் போதுமானபடி ஏற் 
பாடு செப்பப்படுமென்று தெரிந்து திருப்தியடையவேன் 


9+ 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


| 


மேலும் , 3 - வது பிரிவைச்சேர்ந்த ( 16 ) குறிப்பிட்ட 
பகுதியில் கண்ட ( a ) அடையாளமிட்ட உட்பகுதியில் 
குறிப்பிட்டிருக்கும் விவாப்படியுள்ள எந்த நிலத்திலிருக்கும் 
அனந்தா வாரிசு பாத்தியதையானது சந்ததிலாவது ஹக்குச் 
சீட்டிலாவது வேறே தானப்பத்திரத்திலாவது வெளிப்படை 
யாகவோ குறிப்பாகவோ கண்டிருக்கும் ஷசத்துகளின் படி . 
நிலத்துக்குடையவரிடத்தில் சங்கிசமிக்கிறதோ அப்படிப் 
பட்ட யாதொரு நிலத்தின் விஷயத்திலே, நிலத்துக்குடைய 
வரின் சம்மதத்துடன் மாத்திரமே ( b ) குறிப்பிட்ட பகுதி 
யைச் சேர்ந்த ( i ) அடையாளமிட்ட உட்பகுதியின்படி 
யாதொரு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் . 

( 2 ) ( 1 ) குறிப்பிட்ட உட்பிரிவைக் சேர்ந்த ( b ) அடை 
யாளமிட்ட பகுதியின்படி டிஸ்டிரிக்ட் கலெக்டரால் எழுத்து 
மூலமாய்ப் பிறப்பிக்கப்பட்ட உத்தாவில்லாமல் , 3 - வது பிரி 
வைச் சேர்ந்த ( 16 ) குறிப்பிட்ட பகுதியில் கண்ட (a) , (h 
அடையாளமிட்ட உட்பகுதிகளில் குறிப்பிட்டிருக்கும் காரி 
யங்களில் எதற்காகவாவது பிரத்தியேகமாய் விடப்பட்டிருச் 
கும் எந்த நிலத்தையும் வேறே எந்தக் காரியத்துக்காகவும் 
கொடுக்கவுங்கூடாது உபயோகிக்கவுங்கூடாது . அப்படிப் 
பட்ட யாதொரு நிலத்தை உபயோகிப்பது விஷயமாய் நிலத் 
துக்குடையவருக்காவது ரயத்துகளுக்காவது மாமூலாய் ஏற் 
பட்டிருந்த பாத்தியதைகளுக்கு இந்த உட்பிரிவில் கண்ட 
தெதனாலும் பாதகம் உண்டாகவுமாட்டாது , பாதகம் உண் 
டாவதாக கருதப்படவுமாட்டாது , அப்படிப்பட்ட பாத்திய 
தைகள் இல்லாமற்போய்விடவுமாட்டா , அப்படிப்பட்ட 
பாத்தியதைகள் இல்லாமற் போய்விடுவதாகக் சுருசப்படவு 
மாட்டா . 


20-3 - வது பிரிவு 


35 


. 


யாதொரு 


சமுதாய காரியத்துக்காககிலமெடுத்துக்கொள்ள டிஸ்டிரிக்ட் 

கலெக்டருக்குள்ள அதிகாரம் . 
20 B. ( 1) 3 - வது பிரிவைச் சேர்ந்த ( 16 ) குறிப் 
பிட்ட பகுதியில் கண்ட ( b ) அடையாளமிட்ட உட்பகுதி 
யில் சொல்லியிருக்கும் காரியங்களில் எதற்காகவும் யாமி 
நிலம் பிரத்தியேகமாய் விடப்படவில்லையென்றாகிலும் , அந் 
தப்படி பிரத்தியேகமாய் விடப்பட்ட அல்லது உபயோகிக் 
கப்பட்ட யாதொரு நிலமானது அந்தக் காரியத்துக்கு போத 
வில்லையென்றாகிலும் டிஸ்டிரிக்ட் கலெக்டர் தெரிந்து 
திருப்தியடைந்தால் , . அவர் - அந்தநிலத்துக்குடையவருக் 
கும் அதனால் பாதிக்கப்படும் இதர நபர்கள் எவர்களாகிலும் 
இருந்தால் அவர்களுக்கும் கோடிஸ் கொடுத்த பிறகும் தமக் 
குத் தகுதியாகத் தோற்றும் விசாரணை செய்த பிறகும் , 
பிரஸ்தாப காரியத்திற்காக வேண்டியிருக்கும் நிலத்தையோ 
அல்லது அதிகப்படியான நிலத்தையோ நிர்ணயித்து , 1894 ம் 
நத்து நிலமெடுத்துக்கொள்வதற்கான ஆக்டின்படி அந்த 
நிலத்தை எடுத்துக்கொள்வதற்காக பிரதேச கவர்ன்மென் 
டாருக்கு விண்ணப்பம் செய்துக்கொள்ளலாம் . அந்தப்படி 
விண்ணப்பம் செய்து கொள்ளப்படுவதன் மேல் , பிரதேச கவர் 
ன்மென்டார் - உத்தரவு பிறப்பித்து அதன் மூலமாய் , ஷை 
ஆக்டின்படி அந்த நிலத்தை எடுத்துக் கொள்வதற்காக தக்க 
படி ஏற்பாடு செய்யும்படி டிஸ்டிரிக்ட் கலெக்டருக்கு கட் 
டளைபிடலாம் , அதன்மேல் , ஷ ஆக்ட் 7 - வது பிரிவின் 
படி பிரதேச கவர்ன்மென்டார் கலெக்டருக்குக் கட்டளையிட் 
டிருந்தால் எப்படி போ அப்படியே அந்த ஆக்டில் கண்ட 


96 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆகீட் 
நிபந்தனைகள் பிரயோகப்படும் ; மேலும் , மேலேகண்டபடி 
அந்த நிலத்தை எடுத்துக்கொண்ட பிறகு , அது எந்தக் 
காரியத்துக்காக எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ அந்தக் காரி 
பத்துக்காக , அதைப் பிரத்தியேகமாய் விட வேண்டும் . 

அந்தப்படி நிலத்தை எடுத்துக்கொள்வதற்குச் சம்பக் 
தப்பட்ட சகல பட்டுபடிகளும் உட்பட அதற்காகப் பிடிக் 
கும் செலவை , டிஸ்டிரிக்ட் கலெக்டர் நிஷ்கரிஷை செய்யும் 
சங்கியாபரிமாணப்படி பிரதேச கவர்ன்மென்டாரும் பிரஸ் 
தாப நிலம் எந்த விஸ்தீரணத்தில் இருக்கிறதோ அந்த நிலத் , 
தின் விஷயமாய் விசாரணை அதிகாரம் வகிக்கும் யாதொரு 
பிரதேச அதிகார சபையார் அல்லது சபையார்களும் நிலச் 
துக்குடையவரும் அதனால் நன்மையடையும் ரயத்துகள் அல் 
லது இதா நபர்களம் ஏற்றுக்கொள்ளவேண்டும் . யாதொரு 
பிரதேச அதிகார சபையாராவது நிலத்துக்குடையவராவது 
ரயத்தாவது வேறேநபராவது ஷை செலவுத் தொதையில் 
தாங்கள் அல்லது தாம் செலுத்த வேண்டிய பங்கு ஏதாகி 
லும் இருந்தால் அதைச் செலுத்தத் தவறிப்போகிற பட்சத் 
திலே, டிஸ்டிரிக்ட் கலெக்டரானவர் - 

( i ) யாதொரு பிரதேச அதிகார சபையாரின் விஷயத் 
தில் , நிர்ணயிக்கப்படக்கூடிய விதமாகவும் , 

{ i } யாதொரு நிலத்துக்குடையவர் , ரயத்து அல்லது 
வேறே நபரின் விஷயத்தில் , நிலத்தீர்லை பாக்கியை வசூல் 
செய்யும் விதமாகவும் அந்தப் பல்கை வசூல் செய்யலாம் . 

( 2 ) பிரதேச கவர்ன்மென்டார் இது விஷயமாய் நிர்ண 
பிக்கக்கூடிய 

விதிகளுக்குட்பட்டு , இந்தப் பிரிவின்படி 
யாதொரு பயத்து செலுத்தவேண்டியதாயிருக்கும் கை 
செலவுத் தொகையின் பங்கு ஏதாகிலும் இருந்தால் அது 


20 - B- வது பிரிவு , 


97 


கின்றன . 


வும் அதற்கு வருஷம் ஒன்றுக்கு நூற்றுக்கு ஆறு விதம் 
வட்டியும் சேர்த்து டிஸ்டிரிக்ட் கலெக்டருக்கு யுக்தமாகத் 
கோற்றுகிற பட்சத்திலே வருஷாத்த வாயிதாக்களாகச் 
செலுத்தப்படும்படி ஏற்பாடு செய்யலாம் ; அந்தப்படி 
செலுத்தவேண்டிய வாயிதாத் தொகைகளை , அந்தந்த காலத் 
தில் செலுத்தப்பட்டு வரும் குத்தகைக்கொன்சுகளை கிரமப் 
படி கவனித்து நிஷ்கரிஷை செப்பவேண்டும் , 

குறிப்புகள் . 
20 , 20 - A . 20 B. பிரிவுகள் சமுதாய லேங்களைப்பற்றி கூறு 

அலைகளை அனுபவிப்பது , எடுத்துக் கொள்வது , இதி 
விவயமாய் பழைய 20 - வது பிரிவில் உள்ள அம்சங்கள் போதா 
தென்று கவனிகது 20. 2 ) A. 20 B. பிரிவுகளில் நூதன எற்பாடு 
கள் செய்யப்பட்டுள்ளன . 

இந்தப் பிரிவுகளில் கலெக்டர் என்னும் பதத்திற்கு ரெவி 
ன்யு டிவிஷனல் ஆபிஸர் என்றர்த்தமாகும் . அவரிடத்தில் தான் ஒரு 
மனு மூலமாக இப்பிரிவுகளில் வேண்டிய பரிகாரகளைத் தேடிக் 
கொள்ளலாகும் . 

ஒரு ஜமீன்தாரருக்கு தனது எஸ்டேட்டில் உள்ள காம்பு நிலங் 
களிலும் ஏரி புறம்போக்குகளிலும் சொக்க உரிமை உண்டுதான் 51 
I. c . 809. ஆனால் அத்தகைய நிலங்களை ரயக்திகள் வாலாயமாக 
உபயோகப்படுத்துவதை ஜமீன்தார் தடை செய்வதற்கில்லை . 1 . 
I. A. 364, 

சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் என்னும் சட்டத்தில் , நீர் 
ப்பாய்ச்சலுக்காக உள்ள ஏரிகளுக்கும் சிறிய குளம் அல்லது குட்டை 
அல்லது காரணிகளுக்கும் இவைகளின் அடி நிவத்தின் உள்ளாய் 
விவயமாக யாதொரு வித்தியாசம் கிடையாது . ஆகையால் இவை 
களில் யாவற்றிலும் உள்ள லேங்களை நிலஸ்வான்தாரர் அந்த சட் 
டத்தில் 20 -வது பிரிவில் சொல்லியிருக்கிற பிரகாரம் விநியோகம் 
கடுததலாம் . 

13 


5 


98 சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 

ஒரு கிணற்றிலிருந்து ஜலம் எடுத்துக்கொள்வதற்கும் அதில் 
ஸ்நானம் செய்வதற்கும் உள்ள அனுபவ பாத்தியதையானது அந்தக் 
குளத்தினருகில் உள்ள ஒரு ஸ்தலத்தின் ஜனங்களால் அடையப்பட 
லாம் . ஆனால் , அந்த குளமானது அசிரத்தையினாலோ அல்லது 
வேறே சா காரண காரணத்தினாலோ 20 வருஷங்களுக்கு மேலாக 
உபயோகப்படுத்கப்படுவதற்கு அர்கமில்லாமலிருக்கும் பக்ஷத்தில் 
ஈஸ்மெண்ட்ஸ் ஆக்டின் 44 , 47 இந்த பிரிவுகளின்கீழ் அந்தபாத்தி 
யதையானது போய் விடப்பட்டதாக கவனிக்கப்படும் . அகில 
இந்தியா வா ஜர்னல் பத்திரிகை . 2 - ம் வால்யம் கேஸுகளின் குறிப் 
புகள் பக்கம் 10 

ஒரு ஜமீன்தாரி ஏரியின் அடித் தரையில் சில மேலானபாகமா 
னது மழை காலத்தில் சாதாரணமாக மூழ்சியும் மற்ற காலத்தில் 
பயிர் வழிக்கு உபயோகப்பட்டும் வந்தது . | , இந்த சந்தர்ப்பங்களில் 
அப்படி பயிரிடப்பட்ட நிலமானது கைப்பற்று நிலமாக மாறிவிட்ட 
தாக கருதப்படுமா வென்று கேள்லி கிளம்பின தில் , அந்த நிலங்கள் 
அவ்வப்பொழுது ஜமீன் தாரரால் பயிர் வழிக்கு விடப்பட்டதினா 
லேயே அது ஒரு கைப்பற்று நிலமாக போய் விடாதென்றும் சட்டத் 
தின் பிரகாரம் ஒரே நிலமானது ஒரு காலத்தில் கைப்பற்று நிலமாக 
வும் ( Ryoti land ) மற்றொரு காலத்தில் ஏரியின் அடித்தரையாக 
வும் இருப்பதற்கில்லையென்றும் தீர்மானிக்கப்பட்டது . அதில இச் 
தியா லா ஜர்னல் பத்திரிகை 5 - வது வால்யம் 410 - வது பக்கம் . 
சமுதாய நிலங்களை விதிக்கு வினோதமாக அனுபோகத்தில் 

வைத்திருக்கும் நபர்களை நீக்குவது . 
21. யாதொரு நபர் 3.வது பிரிவைச் சேர்ந்த ( 16 } 
குறிப்பிட்ட பகுதியில் கண்ட ( a ) ( b ) அடையாளமிட்ட 
உட்பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கும் நிலங்களில் எதை 
யாவது அந்த நிலம் எந்தக்காரியத்துக்காகப் பிரத்தியேகமாய் 
விட்டு வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்தக் 

காரியம் தவிர 
வேறே யாதொரு காரியத்துக்காகவாவது பிரதேச கவர்ன் 
மென்டாரால் ஏற்படுத்தப்பட்ட விதிகளுக்கு விரோதமாக 


1 


23 - வது பிரிவு . 


99 


வாவது 


அவரை . 


அனுபோகத்தில் வைத்திருந்தால் , 
அந்தப்படி எது முதல் அனுபோகத்தில் வைத்திருந்தாரோ 
அதிலிருந்து முப்பது வருஷத்துக்குள்ளாக எப்போதாகிலும் 
1905 - ம் வருஷத்திய சென்னப்பட்டணத்து நிலம் ஆக்கிர 
மிப்பதைப்பற்றிய ஆக்டில் நிபந்தனை கண்டிருக்கிறவி தமாகக் 
கலெக்டர் சுருக்கவகையாய் நீக்கலாம் ; மேலும் , அந்த நிலக் 
தில் பயிர் செய்திருக்கக்கூடிய யாதொரு மாசூல் அல்லது 
லேறே விளைபொருளையாவது , அந்த நிலத்தின் மேல் ஏற்படு 
த்தியிருக்கக்கூடிய யாதொரு கட்டுக்கோப்பையாவது , அதன் 
மேல் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய யாதொரு வஸ்துவையா 
வது , டிஸ்டிரிக்ட் கலெக்டர் எந்த சமுதாய காரியங்களுக்கு 
உபயோகிக்கவேண்டுமென்று தீர்மானிப்பாசோ அந்த சமூ 
தாய காரியங்களுக்கு உபயோகிக்கவேண்டும் . 
சென்னப்பட்டணத்து நிலம் ஆக்கிரமிப்பதைப் பற்றிய 
ஆக்டிற்கண்ட நிபந்தனைகளை 20 வது 21 - வது 
பிரிவின் படிக்கான உத்தரவுகளுக்குப் 

பிரயோகிப்பது . 
22. 1905 -ம்ருத்திய சென்னப்பட்டணத்து 
நிலம் ஆக்கிரமிப்பதைப்பற்றிய ஆக்டின் 10 முதல் 14 வரை 
யிலுள்ள பிரிவுகளிற்கண்ட நிபந்தனைகள் இந்த ஆக்டின் 
21 - வது பிரிவின் படிக்கான உத்திரவுகளுக்கு எவ்வளவு 
மட்டில் பிரயோகப்படக்கூடுமோ அவ்வளவு மட்டில் பிரயோ 
கப்படவேண்டும் . 
இனாம் கிராமங்கள் பூஸ்திதிகளென்று நிச்சயமாய்க்கொள்வது . 

23. யாதொரு வியாஜ்ஜியம் அல்லது நடவடிக்கை 
யில் , ஒரு இனாம் கிராமமாவது இனாம் கிராமத்திலிருந்து 
பிரிக்கப்பட்டிருக்கும் ஒரு பாகமாவது பூஸ்திதிகளிலுள்ள 


100 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆகீட் . 


நிலத்தைப்பற்றிய சென்னப்பட்டணம் 1934 - ம் ( ளுத்து 
( இரண்டாவது திருத்த ) ஆக்ட் வழங்கத்தொடங்குவதற்கு 
முன் இருந்தபடியுள்ள இந்த ஆக்டின் தாற்பரியப்படி, பூஸ் தி 
தியா.பிருந்ததா இல்லையா என் 2. தீர்மானிப்பது அவசிய 
மாய் விட்டிருக்கிற விஷயத்திலே , இதற்கு விரோதமாய் 
ருசு செய்யப்படுகிறவரையில் , அந்த கிராமம் அல்லது 
அதன் பாகம் பூஸ்தி தியாயிருந்ததென்று நிச்சயமாய்க் 
கொள்ளப்படும். 

குறிப்புகள் . 
இந்தப் பிரிவானது 1935 - ம் வருஷத்திய இனாம்தார் சட்டத்தி 
னால் அமைக்கப்பட்டது . 

3 - ம் அத்தியாயம் . 
ரயத்துக்கள் செலுத்தத்தக்க குத்தகைத்தொகை வீதங் 
களுக்குச் சம்பந்தப்பட்ட பொதுவான 

நிபந்தனைகள் . 
இந்த அத்தியாயமானது 24 முதல் 49 வரையிலுமுள்ள பிரிவு 
களை அடங்கியுள்ளது . இதில் ரயத்துகள் செலுத்தக்கூடிய ரென்ட் 
சம்பந்தமான நிபந்தனைகள் அடங்கியுள்ளன . 30 , 38 , 40 பிரிவுகள் 
தான் முக்கியமான பிரிவுகளாகும் . 

அதிகப்படுத்துவதைப்பற்றி நிர்ப்பந்தம் . 
24. ஒரு பயத்து செலுத்தவேண்டிய குத்தகைத் 
தொகையை இந்த ஆக்டில் நிபந்தனைகண்டிருக்கிறபடிக்கல் 
லாமல் மற்றப்படி அதிகப்படுத்தக்கூடாது . 

குறிப்புகள் . 
இந்தப் பிரிவா 

வானது ரயத்துகளுக்காக ஏற்பட்ட பிரிவுகளில் 
ஒன்ருகும் . இது கட்டாயமான 

ஒரு 

நிபந்தனையாகும் . 
ஆக்டின் இதர நிபந்தனைகளை அனுசரியாமல் , உதாரணமாய் 


. 


. 


1 


இந்த 


| 24 - வது பிரிவு . 

101 
30 வது பிரிவின்கீழ் சென்டை அதிகப்படுத்துவதற்காக நடவடி 
க்கையொன்றும் எடுத்துக்கொள்ளாமல் ரென்டை அதிகப்படுத்துவது 
செல்லத்தக்கினதல்ல . அம்மாதிரி ரயத்தும் நிலத்துக்குடையவரும் 
சேர்ந்து ஒப்புக்கொண்டபோதிலும் அதாவது ஒரு அக்ரிமென்ட் 
மூலமாக ஒப்புக்கொண்ட போதிலும் அதை செலாவணியாக்குவத்ற் 
கில்லை . . 1934 A. I. R. Mad . 454 . 

. 
ஒரு ஜமீன்தாரரானவர் 30 - வது பிரிவின் கீழ் யாதொரு கட 
வடிக்கையும் எடுத்துக் கொள்ளாமல் பட்டா முச்சிலிக்கை மாறு 
தல் மூலமாக ரெண்டை உயர்த்தும் பசுகத்தில் 112 - வது பிரிவின் 
கீழ் அவர் ஜப்தி நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டபோதிலும் 
ரயத்தானவர். ஆக்ஷேபித்து அதிகமாகக் கேட்ட ரென்டு தொகை 
வரையிலும் ஜப்தி செல்லாது என்று தாவா செய்து வாதிக்கலாம் 
63 M.L. J. 575 . 

தானியவாரி தீர்வையிலிருந்து ரொக்க குத்தகையாகவோ 
அல்லது ரொக்க தீர்வையாகவோ மாற்றுவதும் ரொக்க தீர்வையி 
லிருந்து தானியவாரி தீர்வையாக மாற்றுவதும் சென்ட் அதி 
கப்படுத்தலாக கருகப்படலாம் . 12 L.W86 . 

ஒரு ரயத்து கவர்ன்மென்டுக்குச் சொந்தமான ஏரியிலிருக் 
தன்னுடைய நிலத்துக்கு ஜலம் எடுத்துக் கொண்டார் . அந்த ரயத்து 
ஜமீன் ரயத்தாகையால் கவர்ன்மென்டானது ஜமீன்தாரரிடம் அந்த 
ஜலத்திற்காக நீர் இறை ( Water Cess ) விதித்து தொகையை 
வாங்கிவிட்டனர் . அந்த தொகையை வரப் பெறுவதற்கு ஜமீன்தார் 
சயத்தின் பேரில் தாவா செய்ததில் அந்த தொகை இப்பிரிவின் கீழ் 
அதிகதொகையாக கருதப்படுமா என்று கேள்வி வந்தது . ஹைக்கோ 
ர்ட்டார் அவர்கள் இது அப்படிப்பட்ட அதிக தொகையாகாதென்றும் 
எப்படியிருந்த போதிலும் இது 30 - வது பிரிவின் 

வரக்கூடிய ஒரு 
பரிஹாரம் அல்லவென்றும் தீர்மானித்தனர். துரைசாமி குருக்கள் 
vs. சுப்பரமணிய குருக்கள் ( பூரண பெஞ்சு தீர்மானம். 
M. L. J. 361 . 

சேர்மாதேவி தாலூக்காவில் ஒரு இனாம் கராமத்தில் பழமை 
தொட்டு ரென்ட்டானது தானிய ரூபமாக கொடுக்கப்பட்டு வந்தது . 


i vs. 


4 


102 . சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 
பிறகு அதை ரொக்க ரென்டாக ஒரு கலெக்டர் தயா 

விவயமாக 
மாற்றினார் . அதன் பிறகு கொஞ்சபாகம் வரைக்கும் தான்னியமாக 
மாற்றப்பட்டது . ஏனென்றால் கடி இனாம் சத்திரத்திற்கு தானியம் 
வேண்டுமென்று அம்மாதிரி செய்யப்பட்டது . இதே மாதிரியாக 32 
வருஷகாலமாக இருந்து வந்தது . அதன் பிறகு நிலத்துக்குடையவர் 
ரோட்டு செஸ் என்னும் இறைத்தொகை விதித்தார் . இது ரென்ட் 
அதிகப்படுத்தின தாகுமா என்றும் இதற்காக எஸ்டேட்ஸ் லாண்டு 
ஆக்டின்படி தாவா செய்யாமல் கொஞ்ச பாகம் வரையிலும் ரென்ட் 
டை தானியமாக மாற்றினது செல்லாதா என்றும் கேள்வி வந்ததில் 
ஆதியில் ஏதோ தயா விஷயமாய் செய்ததை ஒரு ஆதாரமாகக் 
கொண்டு ரயத்துகள் அப்படி சொல்வதற்கில்லையென்றும் ரென்டை 
மாற்றக்கூடாது என்று யாதொரு ஏற்பாடு அல்லது கான்ட்ராக்ட் 
கிடையாதென்றும் இந்த சந்தர்ப்பங்களில் ரென்ட் அதிகப்படுத்தப் 
பட்டதாக எற்படாது என்றும் தீர்மானிக்கப்பட்டது . 

சீனியாப் 
பிள்ளை VS. சேர்மாதேவி தாலூக்கா போர்டு 33L W. 70 


ஒரு ஜமீன்தாரியில் ரயத்தும் ஜமீன்தாரரும் 1904 லிலும் 1905 
லிலும் பட்டா முசசிலக்கா மாற்றிக்கொண்டார்கள் . அந்தப்பட்டாக் 
களில் அவை சாஸ்விதமான பட்டாவென்று கணடிருந்தது . ரயத் 
தினிட சுவாதீனத்தில் உள்ள நிலமானது இவ்வளவு என்று தோரா 
யமாக கணக்கிடப்பட்டு அதன் பேரில் செண்ட்டான நிர்ணயிக்கப் 
பட்டது . பட்டாவில் ஒரு ஷரத்து இருந்தது . அதான் , நிலத்தை 
சரியாக அளந்து பார்க்கும் காலத்து விஸ்தீரணமானது ஏறினாலும் 
குறைந்தாலும் அதற்குத் தக்கபடி ரெண்ட்டை அதிகப்படுத்துவதோ 
அல்லது குறைப்பதோ இவைகளில் எதையாவது செய்து கொள்ள 
லாம் என்றும் ஷரத்துகள் இருந்தன . சர்வே காலத்தில் வாஸ்தவ 
மான விஸ்தீர்ண மானது அதிகமாயிருந்ததாக ஏற்பட்டது . அதன் 
பேரில் ஜமீன்தார் செண்டை அதிகப்படுத்தி சென்னை எஸ்டேட்ஸ் 
லாண்ட் ஆக்டின் 77 -வது பிரிவின் கீழ் தாவா செய்தார் . 
பேரில் , பிரதிவாதியானவர் ஜமீன்தார் 30 - வது பிரிவின் கீழ் ரெண் 
ட்டை அதிகப்படுத்துவதற்காக தாவா செய்து பரிஹாரம் பெற்ற 
பிறகுதான் 77-- து பிரிவின் கீழ் ரெண்ட்டுக்காக தாவா 

செய்ய 


2 


அதன் 


25 - வது பிரிவு . 


103 


வேண்டும் என்று ஆக்ஷேபித்தார் . இது விஷயமாக ஜமீன்தார் 
செய்திருக்கும் தாவாவானது எத்தகையானதென்று கேள்வி வந்த 
தில் பின் வருமாறு தீர்மானிக்கப்பட்டது . 

ஜமீன் தார் செய்திருக்கும் தாவாவானது சென்னை எஸ்டேட்ஸ் 
லாண்ட் ஆக்டின் 24 - வது பிரிவின் அர்த்தக்கொள்கைக்குள் அதிக 
மான ரென்டுக்காக செய்யப்பட்ட தாவாவென்று கருதப்படாது . 
ஆனால் பட்டாவின் வரத்து பிரகாரம் சரியான ரெண்டுக்காக செய் 
யப்பட்ட ஒரு தாவாவாகும் . இப்படிப்பட்ட தாவாவைச்செய்வதற்கு 
சென்னை எஸ்டேட்ஸ் லாண்ட் ஆக்டின் 42 - வது பிரிவானது ஒரு 
தடையாகாது . 

ஷ 42 - வது பிரிவானது விஸ்தீரணத்தில் அதிக 
கும் சொத்தைப்பற்றியே கூறுகிறதொழிய ஒரே கைப்பற்று பூமி 
யில் அளந்ததின் பேரில் அதிக விஸ்தீர்ணம் காணப்படுவதைப்பற்றி 
கூறவில்லை . அகில இந்தியா லா ஜர்னல் வால்யம் 5 கேஸுகளின் 
குறிப்புகள் பக்கம் 69 . 
இந்த ஆக்ட் வழங்கத்தொடங்கின பிறத ரயத்தி நிலத்தை 
ஸ்வாதீனத்தில் வைத்துக்கொண்டிருக்க அனுமதி 
பெறுவதன் மேல் செலுத்தத்தக்க குத்தகைத் 

தொகை . 


- 


25. ரயத்தி நிலத்தை ஸ்வாதீனத்தில் வைத்துக் 
கொண்டிருக்க இந்த ஆக்ட் வழங்கத் தொடங்கின பிந்த 
பிறகு நிலத்துக்குடையவரால் அனுமதி கொடுக்கப்பட்டிருக் 
யாதொரு சயத்து , இந்த ஆக்டில் வேறே விதமாப் நிபந்தனை 
கண்டிருந்தாலனறி மற்றபடி. அக்கம் பக்கத்தில் ஷை நிலத் 
துக்குள்ள அனு கூலங்களைப்போன்ற அனுகூலங்களே 
பொருந்தியுள்ள அதே மாதிரியான நிலங்களுக்குவிதிக்கப் 
படுகிற விதத்துக்கு அதிகப்படும் ஒரு வீதத்தின்படியாவது , 
அப்படிப்பட்ட வீதத்தைத் தெரிந்து கொள்ள முடியாத விஷ 
யத்திலே விண்ணப்பம் செய்துக் கொள்ளப்படுவதன் மேல் 
கலெக்டர் நியாயமானதும் தருமமான துமென்று தீர்மானிக் 


104 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


கக்கூடிய வீதத்திற்கு அதிகப்படும் ஒரு வீதத்தின் படியா 
வது குத்தகைத்தொகை செலுத்தக்கடமைப்பட்டவராக 
மாட்டார் . 

( நிலத்தை ) ஸ்வாதீனத்தில் வைத்துக்கொண்டிருக்க 
சயத்திக்கு அனும திகொடுக்கும்போது யாதொரு ப்ரிமியம் 
( மேல்வாசி ) பெற்றுக்கொள்வதற்கு இந்த பிரிவிலுள்ளதெத 
னாலும் நிலத்துக்குடையவருக்குத் தடையுண்டாகமாட் 
டாது ; ஆனால் , அந்தப்படி அனுமதி கொடுக்கப்பெற்ற 
பயத்து - எவ்வித சந்தர்ப்பமாயிருந்தாலுஞ்சரி , அப்படிப் 
பட்ட அனுமதி பெறுவதற்காக ப்ரிமியமாகவோ வேறே 
ஐவேஜாகவோ தாம் ஸ்வாதீனம் பெற்ற பிறகு அந்த நிலத் 
திக்குடையவருக்கு எதுவும் செலுத்துவதற்குட்பட்டவராக 
மாட்டார் ; அல்லாமலும் , அப்படிப்பட்ட யாதொரு பரிமி 
யம் அல்லது ஐவேஜு விஷயமாகவாவது அதன் யாதொரு 
பாகத்தின் விஷயமாகவாவது அந்த சயத்தின் எந்தக்கைப் 
பற்று நிலத்தையும் எவ்வித பொறுப்புக்காகிலும் உட்படுத் 
தக்கூடாது . 

குறிப்புகள் . 
இந்தப் பிரிவில் 1 - வது பாராவில் இந்த ஆக்டில் வேறே விதி 
மாய் நிபந்தனை கண்டிருந்தாலன்றி மற்றப்படி ”) என்னும் பதங்கள் 
1934- ம் வருஷத்திய , திருக்க சட்டத்தினால் ஏற்பட்டன . 
காரணம் 6 - வது பிரிவின் சில விலக்குகள் இருப்பதுதான் . 

தாவா நிலத்தின் மேல்வாரத்தை வாதி ,பிரதிவாதிகளின் முன் 
ஞேர்களுக்கு மேழியத்திற்காக இனமாகக் கொடுத்திருந்தார் , அது 
ரயத்தி நிலம் . 1914 - ம் வருஷத்தில் வாதி தாவா இனாயை ஜமை 
கட்டிவிட்டார் . அது விஷயமாக உபயதரத்தாருக்கும் வியாஜ்ஜியம் 
நடந்து கடைசியாக சிவில் கோர்ட்டார் 1918 - ம் வருஷத்தில் வாதி 
இனாமை நீக்கி ஜமை கட்டின து சரிதான் என்று தீர்மானித்தார்கள் . 


25 - வது பிரிவு 


105 


வாதி 1914 - ம் வருஷத்தில் ஜமை கட்டினது முதல் தனக்கு ரென்ட் 
சேரும்படி எஸ்டேட்ஸ் லாண்ட் ஆக்டு செக்ஷன் 77 பிரகாரம் 
தாவா செய்தார் . பிரதிவாதிகள் , இனாம் அமுலில் இருந்தகாலத்தில் 
யாதொரு தெண்ட்டும் கொடுபடவில்லை யென்றும் , யாதொரு ரெண் 
ட்டும் இவ்வளவென்று நிச்சயிக்கப்படாததினால் , ரெண்ட்டு நிச்சயிக் 
ப்படும் வரையிலும் ரெண்ட்டுக்காக தாவா செய்வது செல்லாது , 
என்றும் வாதித்தார்கள். 


1 


ஹைகோர்ட்டார் அவர்கள் எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்டில் 
ரெண்டுக்காக தாவா செய்யப்படுமுன் அது இவ்வளவு என்று நிர்ண 
யிப்பகற்காக யாதொரு தனிமையான கோட்பாடுகள் கிடையா 
தென்றும் , இம்மாதிரி ரெண்ட்டும் இவ்வளவு வென்று செஷன் 
25 - ன் கீழாவது 30 - ன் கீழாவது 45 - ன்கீழாவது நிர்ணயிக்கப்பட் 
டிராத பக்ஷத்தில் செக்ஷன் 77 - ன் கீழ் தாவா செய்யப்பட்டதானால் 
கோர்ட்டார் இவ்வளவு தொகைசான் சேரவேண்டுமென்று ஒரு தீர் 
மானத்திற்கு வரவேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார்கள் . 


இன்னும் தாவா நிலத்தின் ரெண்ட்டை எம்மாதிரி ஏற்படுத்து 
வது என்னும் அம்சம் கேள்விக்கு வந்ததில் , அக்கம் பக்கத்தில் 
தாவா நிலங்களுக்குசசமானமாக உள்ள நிலங்களுடைய விகிகத்கை 
யறிந்து அதைக் கொண்டு தான ஒருவித ஏற்பாட்டுக்கு வரவேண்டும் 
என்றும் ஒரு பயத்திநிலத்தில் புதியதாக சேரும ரயத்து எவ்விதமாக 
ரெண்டு கொடுக்கும்படி ஏற்பாடாகுமா அதே மாதிரி தான் இந்ததங் 
கேளிலும் மா 

மாஜி இரும் காராகள் தொகை செலுத்த வேண்டும் என் 
றும் தீர்மானித்திருக்கிறார்கள். 

செஷன் 77 - ன் கீழ் ஒரு காலாவை நடத்தும் 
கோர்ட்டு தான் செக்ஷன் 25 - ன் கீழ் ஒரு ரயத்து அக்கம்பக்கம் 
நிலங்களில் " ள்ள தீர்வைப் போல் செலுத்த வேண்டு மென்பதை - 
யும் 45 - ன் செஷன் கீழ் நிலத்திற்கு என்ன தீர்வை அல்லது 
ரெண்ட் உண்டு என்பதையும் தீர்மானித்து உத்தரவு செய்யவே 
ண்டும் . இவ்விரண்டையும் கீழ் கோர்ட்டு செய்ய முடியாமற்போ 

1+ 


முசலில் 


106 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


னால் தான் , கலெக்டரிடம் ரெண்டு இவ்வளவென்று நிர்ணயிக்கும் 
படி ஒரு விண்ணப்பம் செய்யலாம் . 

அகில இந்தியா லா ஜர்னல் பத்திரிகை 1 - வது வால்யும் 
கேசுகளின் குறிப்புகள் பக்கம் 79 . 

ஒரு எஸ்டேட்டில் நிலஸ்வான் தாரருக்கும் ரயத்துக்கும் பட்டா 
முச்சிலிக்கா மாற்றிக்கொள்ளப்பட்டு ஆனால் , அவைகளில் ரயத்து 
கவர்ன்மெண்டினுடைய ஜலத்தைக்கொண்டு தன்னுடைய பட்டா 
நிலத்தில் நெற்பயிர் செய்யும் பக்ஷத்தில் என்ன விதமான ரெண்ட்டு 
கொடுப்பது என்பதைப்பற்றி யாதொன்றும் காணப்படாமலிருந்து 
வந்தால் அவர் பட்டா பெற்ற காலம் முதல் அவர் கவர்ன்மெண் 
டினுடைய ஜலத்தைக் கொண்டு நஞ்சை பயிர் செய்தபோதிலும் 
தாழ்ந்தரேட் விகிதமே ரெண்ட்டு கொடுத்து வந்திருப்பதாக ஏற்படும் 
பக்ஷத்தில் , நிலஸ்வான் தாரர் அதிக ரேட்விகிதம் ரெணட் கொடுக்கப் 
படவேண்டுமென்று வற்புறுத்துவதற்கில்லை . எஸ்டேட்ஸ் லாண்டு 
ஆக்டின் 27 , 28 பிரிவுகளின் பிரகாரம் உபயபார்ட்டிகளுக்குள் நடர் 
திருக்கும் நடத்தையைக் கொண்டே நிலஸ்வான் தாரர் அந்த தாழ்ந்த 
ரேட்டுக்கு ஒப்புக்கொண்டார் என்பதை அறியலாம் . இன்னும் இம் 
மாதிரியான கேஸுகளில் பட்டாவும் முச்சலிக்காவும் இவைகள் மாத் 
திரம் தான் சாக்ஷியமாக கவனிக்கப்படவேண்டும் என்று சொல்ல 
தற்கில்லை, 

ஆனால் இந்த கேவில் வேறொரு கேள்வி வந்தது . 
கலெக்டரானவர் சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்டின் 25 - வ 
பிரிவைக்கொண்டு தனக்கு எப்படி யுக்தமென்று தோன்றினதோ 
அப்படி சில நிதானங்களைக் கொண்டு ஒரு வித தீர்வைபை ஏற்படுத் 
தலாமா என்னும் கேள்வி வந்தது , ஹைகோர்ட்டார் அவர்கள் 
இந்த சந்தர்ப்பங்களில் , உபயபார்ட்டிகளுக்குள் ஏற்கெனவே பட்டா 
முச்சலிக்கை இனை மூலமாக வெளிப்படையாகவோ அல்லது மறை 

பா ஒரு வித ஏற்பாடு இருப்பதால் , மேற்சொன்ன 25 - வது 
பிரிவின் கீழ் கெலெக்டர் தமது அதிகாரத்தை பிரயோகிப்பதற்கில்லை 
யென்று தீர்மானித்திருக்கின்றனர் . அகில இந்தியா லா ஜர்னல் 
பத்திரிகை வால்யம் 2 கேசுகளின் குறிப்புகள் பக்கம் 103 . 


அகாவது 


26 - வது பிரிவு . 


107 


கரம்பு நிலத்தை சாதபடிக்கு லாயக்காக இருக்கும்படி செய்வதை 
உத்தேசித்து அல்லது கைப்பற்று நிலத்தின் பேரில் சீர்திருத்தம் 
செய்வதை உத்தேசித்து முதலில் குறைந்த விதமாக 

நிர்ணயிக்கப்பட்ட குத்தகையை உபர்த்துவது . 
26. ( 1 ) பூஸ்திதியில் உள்ள காம்பு நிலத்தை திரு 
த்தி சாகுபடிக்கு வாயக்காக செய்வதன் பொருட்டாலது 
அல்லது கைப்பற்று நிலத்தில் யாதொரு சாஸ்வதமான சீர் 
திருத்தத்தைச் செய்வதற்காவது அல்லது மரங்களை நடுவ 
தற்காவது அல்லது இந்த ஆக்ட் வழங்கத் தொடங்குவதற்கு 
முன் யாதொரு ப்ரிமியம் ( மேல்வாசி ) கடன் அல்லது மதிப் 
புள்ள பிரதிபலனுக்காக செய்து கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந் 
தத்தை யொட்டியாவது , ஒரு ரயத்தானவர் , தன்னுடைய 
கிலத்துக்குடையவருடன் அந்த நிலத்துக்காக அதற்கு 
முன்னே செலுத்தக்கூடிய சட்ட சம்மதமான விகிதத்தை 
விட குறைவான ஒரு விகிதமுள்ள குத்தகைத்தொகைக்கு 
அல்லது அதேமாதிரியான சுபாவமுள்ளதும் அதேமாதிரி 
யான சௌகரியங்கள் உள்ள துமான அக்கம்பக்கத்திலுள்ள 
நிலங்களுக்கு செலுத்தத்தக்க விகிதத்தைவிட குறைவான 
விகிதமுள்ள ஒரு குத்தகைத்தொகைக்கு பட்டா பெற்றுக் 
கொண்டிருந்தால் அல்லது ஒரு ஏற்பாடு செய்துகொண்டி 
ருந்தால் , அப்படிப்பட்ட சென்ட் அல்லது குத்தகைத்தொ 
கையானது , பயத்தானவர் , எந்த ஷரத்துகளின் பேரிலும் 
எந்தக்காரியங்களுக்காகவும் அப்படிப்பட்ட குறைவான குத் 
கைத்தொகைக்கு விடப்பட்டதோ அவைகளோ முக்கியாம்சத் 
தீல் நிறைவேற்றிக்கொண்டுவரும் வரையிலும் , கான்ட்ராக்ட் 
பிரகாரமோ அல்லது ஆசாரப்படியோ எந்தக் கால அளவு 
வரையிலும் அப்படிப்பட்ட குறைந்த விகிதமானது செலுத 
தப்படத்தக்கதோ அந்தக்கால அளவுக்குள் அதிகப்படுத்தப் 
படக்கூடாது . 


108 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


* 


( 2 ) அப்படிப்பட்ட குறைந்த விகிதமுள்ள குத்தகைக் 
தொகையானது செலுத்தப்படத்தக்க கால அளவானது 
கழிந்த பிறகு அல்லது எந்த ஷரத்துகளின் பேரில் அப்படிப் 
பட்ட குறைந்த விகிதமானது ஒப்புக் கொள்ளப் 
பட்டதோ அவைகளும் எந்த காரியங்களுக்காக அப்படிப் 
பட்ட குறைந்த விகிதமானது ஒப்புக்கொள்ளப்பட்டதோ 
அவைகளும் முக்கியாம்சத்தில் நிறைவேற்றப்படாவிட்டால் 
நிலத்துக்குடையவர் பூரண விகிதத்தைப் பெறுவதற்கு பாத் 
தியதையுடையவராவர் . 

( 3 ) ( j ) குறிப்பிட்ட உட்பிரிவில் நிபந்தனை கண்டிருக் 
கிறபடிக்கின்றி மற்றப்படி , என்ன குத்தகைத்தொகை வீதப் 
படி நிலத்துக்குடைபவரால் நிலம் கொடுக்கப்பட்டிருக்குமோ 
அப்படிப்பட்ட வீதமானது அதே நிலத்துக்காவது அக் 
கம்பக்கத்தில் அதே தன்மையுள்ளதும் அதற்குள்ள அனுசு 
லங்களைப் போன்ற அனுகூலங்களே பொருந்தியதுமான நிலத் 
துக்காவது ( நிலம் ) கொடுக்கப்பட்ட தேதிக்கு முன்னமே ரய 
த்து சட்டப்படி செலுத்தத்தக்கதாயிருந்த வீதத்தைவிட 
குறைவாயிருக்கிற பட்சத்திலே , மேலே சொன்ன குத்தகை 
தொகை வீதமானது நிலத்துக்குடையவரின் வாழ்நாளுக்குப் 
பிறகு குத்தகைத்தொகை பெற பாத்தியதை யடைந்திருக் 
கும் . நபரைப் பிணைபடுத்தக்கூடியதாகாது . 

குறிப்புகள் . 
இந்தப் பிரிவானது யாதொரு நிலத்தின் விஷயமாய் ஒரு 
ரயத்து ஏற்பாடு செய்து கொண்ட ரேட்டானது அதற்கு விதிக்கப் 
படக்கூடிய தொகைக்கு குறைவாக உள்ள சந்தர்ப்பங்களில் தான் 
பிரயோகமாகுமே யொழிய , முதலிலேயே ஒரு தொகைக்கு ஏற்பாடு 
செய்து கொண் . பிறகு வரவர சில குறிப்பிட்ட சந்தர்ப்பங்கள் 
நேர்ந்தபோது ரென்டானது அதிகமாகக்கூடிய சந்தர்ப்பங்களில் 
பிரயோகமாகாது 72 I. C .. 131. அம்மாதிரி ஏற்பாடு செய்து 


26 - வது பிறவு , 


109 


கொண்டு பிறகு இந்தப் பிரிவின் பிரகாரம் ரென் அதிகப்படுத்தப் 
படக்கூடாது என்று சொல்வதற்கில்லை . 

ஒரு நபர் ராமநாதபுரம் ஜில்லா சூரக்குளம் கிராமத்தில் சில கரம்பு 
நிலங்களை இஜாரா எடுத்துக் கொண்டார் . அந்த இஜாரா கால 
அளவு 30 வருஷம் . அதற்குள் அவர் தன்னிஷ்டப்பிரகாரம் இதரர் 
களுக்கு கௌல்கள் கொடுத்து அனுபவிக்கலாம் . அதன் பிறகு அவர் 
அந்த நிலங்களுக்கு பாதிவாரம் கொடுக்கவேண்டியிருந்தது . இப்படி 
யிருக்க , அவர் அந்த நிலங்களை பிரதிவாதி பேருக்கு சாஸ்வதமாக 
குத்தகைக்கு கொடுத்துவிட்டார் . அதாவது கால அளவு தன்னுடைய 
குத்தகை கால அளவுக்கும் மீறியிருந்தது . பிறகு அவர் அதே நிலங் 
களின் விஷயமாக சாஸ்வத குத்தகை பெற்றுக் கொண்டார் . இப் 
படி யிருக்கையில் அவருடைய உரிமைகள் யாவற்றும் கோர்ட்டில் 
ஏலம் போடப்பட்டு வாதியால் கிரயம் பெறப்பட்டன . ஷ 30 வரு 
ஷங்கள் சென்ற பிறகு வாதி பிரதிவாதிபை ஷ நிலங்களுக்கு 
கிரமமாகச் சேரவேண்டிய ரேட்டுபடி ரென்ட் கேட்டார் . பிரதி 
வாதி தனக்கு சாஸ்வத குத்தகை கிடைத்து விட்டதென்றும் அதன் 
பிரகாரயே தான் தாம் பணம் செலுத்த முடியும் என்றும் மறுக்கவே 
வாதி தாவா செய்து விட்டார் . இந்த சந்தர்ப்பங்களில் மேலே 
கண்ட 26 -வது பிரிவானது பிரதிவாதிக்கு துணை செய்யுமா என்று 
கேள்வி வந்ததில் இந்தப் பிரிவு பிரயோகமாகாது என்றும் 26 -வது 
பிரிவில் உள்ள மேல்வாசி அல்லது பிரதி பலத்தொகையானது 
ரென்டைத் தவிர வேறே ஒன்றாக இருக்க வேண்டும் என்றும் . 
ற்கு முன் அதாவது குத்தகைக்கு முன் அந்த நிலத்தில் யாதொரு 
வருமானமும் கிடையாதாகையால் ரெண்டே அத்தகைய மேல்வாசி 
அல்லது மதிப்புள்ள பிரதிபலத்தொகையாக கருதப்பட வேண்டும் 
என்று சொல்வது சரியல்லவென்றும் தீர்மானிக்கப்பட்டது . 
சி . வே . சிதம்பரம் செட்டியார் Vs. சொக்கலிங்க நாயகன் 61 
ML. J. 52 , 

இந்தப் பிரிவில் சொல்லப்பட்டிருப்பதானது 30 - வது பிரிவில் 
சொல்லப்படாதவைகளைப் பொருந்தினதாகும். ஆகையால் இவ்வி 
கண்டு பிரிவுகளுக்கும் யாதொரு சம்பந்தமும் கிடையாது . விடப்பட்ட 


110 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


நிலங்கள் பூர்வம் பஞ்சர் நிலங்களாக இருந்து மேய்வதற்காக ரென்ட் 
கேட்கப்பட்டால் அந்த ரென்ட் இந்தப் பிரிவின் கீழாவது அல்லது 
30 - வது பிரிவின் கீழாவது ஒரு ரென்ட் என்ற கவ 

ரென்ட் என்ற கவனிக்கப்படாது . 
சிலமும் பத்தி லேமல்ல . ஆகையால் அப்படி ரென்ட் கேட்பகம் 
காக இப்பிரிவின் கீழாவது அல்லது 30 - வது பிரிவின் கீழாவது 
ஆகேயனை சொல்வதற்வற்கில்லை . ராமண்ணா Ys . அப்பாராவ் 
A. I. R. 1029 Mlad . 75 . 


. 


கைப்பற்று நிலத்தின் திட்டங்களைக்குறித்தும் குத்தகைத் 
தொகையின் அளவைக்குறித்தும் இன்னப்படி 

கொள்ள வேண்டுமென்பது . 
27. பயத்தால் செலுத்தப்படத்தக்க குத்தகைத் 
தொகையைக் குறித்தாவது யாதொரு ரெவினியு வருஷத் 
தில் எந்த திட்டங்களின்படி அவர் ( நிலத்தைக் ) கைப்பற்றில் 
வைத்திருக்கிரசோ அந்த திட்டங்களைக் குறித்தாவது விவா 
தம் சேரிடுகிற பட்சத்திலே , அவர் - இதற்குமாறாக ஏதாக 
லும் ருஜுசெய்யப்படுகிறவரையிலே , அடுத்து முந்திய ரெலி 
னியு வருஷத்திலிருந்த வீதப்படிக்கும் திட்டங்களுக்குட்பட் 
நம் (நிலத்தைக் கைப்பற்றில் வைத்துக்கொண்டிருப்பவா 
கப் பாவிக்கப்படுவார் . 

குறிப்புகள் . 
27 , 28 இந்தப் பிரிவுகள் 4 - வது பிரிவோடு சேர்த்து படித்து 
அர்த்தம் கொள் எப்படவேண்டும் என்று 261 LJ . 269 என்னும் 
கேவல் தீர்மானிக்கப்பட்டது . 
குத்தகைத்தொகை வீதம் நியாயமானது கானா 7என்பதைப்பற்றி 

இன்னபடி கொள்ளவேண்டுமென்பது . 
28. இந்த ஆக்ஷன் படிக்கான சகல நடவடி , 
ஓம் ஒரு பத்து அந்தந்த காலத்தில் சட்டப்படி செலுத்தத் 
தக்க குத்ததைத் தொகையாவது குத்தகைத்தொகை வீதடா 
வது - நியாயமான தன்லவென்றும் சருமமானதல்லவென்றும் 


. 


க்கைகணி 


28 - வது பிரிவு . 


111 


. 


ருஜு செய்யப்படுகிற வரையிலே , நியாயமாயிருப்பதாகவும் 
தருமமாயிருப்பதாகவும் எண்ணப்படும் . 


குறிப்புகள் . 


இந்த பிரிவானது சும்மா ரெண்டுகளைப்பற்றின அனுமானம் 
இன்னதென்று கூறுகிறதே யொழிய முக்கியமான உரிமைகள் 
யா ,தொன்றையும் கொடுக்கவில்லை . இன்னும் யாதொரு செண்ட் 
டானது நியாயமற்றதென்று ருஜு செய்வதற்கு இப்பிரிவு இடங் 
கொடுக்கும் . ஆனால் அப்படி செய்வதில் 30 , 33 பிரிவுகளின் கீழ் 
நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமேயொழிய , ஜப்த 
முதலிய நடவடிக்கைகளில் எதிர் ஆகேயனையாக சொல்வதற் 
தில்லை . 


வாரவீதங்கள் அதிகப்படுக்கப்படுவதற்கு உள்ளாக 

மாட்டாவென்பது . 


29. ஒரு பயத்து தம்முடைய கைப்பற்றிலுள்ள 
பாதொரு நிலத்துக்காக “ வாரத்தின்படி ” ( அதாவது , நிலத் 
குடையவருக்கும் பயத்துக்கும் மாசூலைப் பங்கீடு செய்வதற் 
காகக் கிராமத்தில் ஏற்பட்டிருக்கிற வீதப்படி ) ரொக்கமும் 
சேர்த்தோ அல்லது சேர்க்காமலோ குத்தகைத்தொகை 
செலுத்தினாலும் , மற்றப்படி தானிய ரூபமாகவோ அல்லது 
பாசூலின் ஒரு பாகத்துக்கு மதிப்பேற்படுத்தப்பட்ட கிரயக் 
தின் மேலோ குத்தகைத்தொகை செலுத்தினாலும் , மாசூ 
லுக்குத் தகுந்தபடி வேறுபடுகிற வீதங்களின் பிரகாரம் குத் 
தகைத்தொகை செலுத்தினாலும், சிறி ஒமட்டில் மேலே 
சொன்னவைகளிலே ஒரு வகைப்படியும் சிந்துமட்டில் 
வேருெரு அல்லது மற்ற வகைப்படியும் குத்தகைத்தொகை 
செலுத்தினாலும் , அந்த குத்தகைத்தொகை அதிகப்படுத்தப் 
படுவதற்கு உள்ளாகமாட்டாது . 


112 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


குறிப்புகள் 
இந்த பிரிவில் , வாரம் ரென்ட் . உள்ள கிராமங்களில் ரென்டை 
அதிகப்படுத்துவதற்கில்லையென்று கூறப்பட்டிருக்கிறது . அதாவது 
அப்படிப்பட்ட கிராமங்களில் 30 -வது பிரிவின் கீழ் நடவடிக்கை எடு 
த்துக்கொள்ளப்படுவதற்கில்லை யென்று அர்த்தமாகும் . ஆனால் , 
வார ஏற்பாடு உள்ள இடங்களில் ரென்டை குறைப்பதற்கு மனு 
போடலாமா என்று கேள்வி கிளம்பலாம் . அவ்வாறு செய்யலாம் 
என்றே இப்பிரிவில் உள்ள பாஷாப்பிரயோகத்தினாலும் 38 - வது பிரி 
வில் உள்ள பதங்களினாலும் ஏற்படும் . 
வியாஜ்ஜிய மூலமாகக் குத்தகைத்தொகையை அதிகப்படுத்துவது . 

30 .. ஒரு பயத்து தம்முடைய கைப்பற்றிலுள்ள 
யாதொரு நிலத்துக்கு பொக்கமாகக் குத்தகைத்தொகை 
செலுத்திக்கொண்டிருந்தால் , நிலத்துக்குடையவர் அடியிற் 
கண்ட ஹேதுக்களில் ஒன்று அல்லது பலவற்றின் மேல் 
அந்த குத்தகைத்தொகையை அதிகப்படுத்தும்படி கலெக்ட 
ருக்கு விண்ணப்பம் செய்து கொள்ளலாமேயல்லாமல் வேறே 
ஹேதுக்களின் மேல் அந்தப்படி விண்ணப்பம் செய்துக்கொள் 
ளக்கூடாது : -- 

(i ) இப்போ தைய குத்தகைத்தொகை செலுத்தப்பட்டு 
வருகிற காலத்திலே தாலூக்கா அல்லது ஜமீன்தாரி டிவிஷ 
னில் பிரதான உணவு தானியங்களின் பிரதேச சராசரி விலை 
அதிகரித்திருக்கிறதென்பது ; 
( a ) ஆனால் , குத்தகைத்தொகையானது நிஷ்கரிலை 
செய்யப்பட்டுள்ள ஒரு வீதம் அல்லது வீதங்களின் 
படி , சாசுவதமாய்ச் செலுத்தத்தக்க தாயிருந்தால் , 
அது - விலை அதிகரித்திருக்கிறதென்னும் ஹேதுவி 
னாலே இந்தப்பகுதியின்படி அதிகப்படுத்தப்படுவத 
ற்குள்ளாகமாட்டாது . 


ப 


. 


| 


30 - வது பிரிவு . 

113 
(b ) மேலும் , இந்தப்பகுதியின்படி , அதிகப்படுத்தப் 
படும்போது , நிலத்துக்காக முன்னமே செலுத்தத் 
தக்கதாயிருந்த குத்தகைத்தொகையில் ரூபாயொன் 
றுக்கு இரண்டு அனாவைவிட அதிகமாகக் குத்தகை 
தொகை உயர்த்தப்படக்கூடாது , 
(ii) இப்போதைய குத்தகைத்தொகை செலுத்தப் 
பட்டுவருகிற காலத்திலே நிலத்துக்குடையவராலோ அவ 
ருடைய செலவிலோ செய்யப்பட்ட சீர்திருத்தத்தினால் 
சபத்து வைத்திருக்கும் நிலத்தின் வளப்பம் விருத்தியடை 
திருக்கிறதென்பது : 

(iii ) நீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான யாதொரு கட்டுவேலை 
யாவது வேறே சீர்திருத்தமாவது கவர்ன்மெண்டாருடைய 
செலவில் செய்யப்பட்டிருந்து , நிலத்துக்குடையவர் அது 
காரணமாக கைப்பற்று நிலத்தின் விஷயத்திலே கவர்ன் 
மெண்டாருக்கு முன்னிருந்ததைவிட அதிகமாகத் தீர்வை 
அல்லது ( நீர்வை ) வீதம் சட்டப்படி செலுத்தவேண்டிய 
வாயிருக்கிசென்பது ; 

( iv ) பயத்து வைத்திருக்கும் நிலத்தில் வளப்பமானது 
நதி ஓட்டத்தினால் விருத்தியடைந்திருக்கிறதென்பது ; 

விவரணம் .- " நதி ஓட்டம் " என்பதிலே - ஒரு நகி 
யிலிருந்து நீர்ப்பாய்ச்சிக்கொள்வது முன்னே சாத்தியப் 
படாமலிருந்த இடத்திலே சாத்தியப்படும்படியாக அந்த 
நதியின் ஓட்டத்திலுண்டாகும் மாறுதலும் அடங்கும். 

குறிப்புகள் . 
இப்பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும் ரென்ட் அதிகப்படுத்தலா 
னது கொஞ்ச காலத்துக்காகவாயிருந்தாலும் அது ஒரு சாஸ்வதி 


15 


114 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


மானதாக கருதப்படக்கூடியதாகும் . தாத்தாலமாக உள்ள சந்தர்ப் 
சங்களுக்கு இது பிரயோசப்படாது . 54 M. L. J. 361 , தானிய 
ரென்டிலிருந்து ரொக்கமாய் மாற்றும்படி செய்வதும் ரொக்க ரென் 
டிலிருந்து தானியமாக மாற்றும்படி செய்வதும் சில சந்தர்ப்பங்களில் 
அதிகப்படுத்துவதென்று கருதப்படலாம் . 591 C. 238 . 

ஒரு பயத்தானவர் தாம் அனுமதியில்லாமல் அனுபவித்த ஜலத் 
திற்காக ஜமீன்தார் கவர்ன்மென் இக்கு தண்டங்கட்டும் பக்ஷத்தில் 
அதை வரப்படுத்துவதற்கு ஜமீன்தார் செய்யும் தாவா இப்பிரிவின் 
கீழ் ரென்ட் அதிகப்படுத்துவதற்காக செய்யும் தாவாவாகாது 

4 . 
NI . L. J. 361. இன்னும் 26 -வது பிரிவின் கீழ் உள்ள குறிப்புகளைப் 
பார்க்க , 

இந்தப் பிரிவில் 193+ ம் வருஷத்திய திருத்த சட்டத்தினால் 
உண்டான முக்கியமான ஒரு மாறுதல் என்னவென்றால் யாதொரு 
கைப்பற்று நில விஷயமாய் ரென்டை அதிகப்படுத்துவதற்காக ஜமீன 
தார் இனி தாவா செய்யவேண்டிய அவசியமில்லை . ஒரு மனு தாக்கல் 
செய்தாலே போதுமானது . விசாரணையானது அதன் பேரில் நடக்கும் 
தாவா செய்வதாயிருந்தால் அதற்கு ஸ்டாம்பு சிலவு அதிகம் . மனு 
மாத்திரம் தாக்கல் செய்வதாயிருந்தால் அதற்காக 0-12-0 ஸ்டாம்பு 
பேபாதுமானது . இதே மாதிரி பாகவே 38 - வது பிரிவிலும் 40 - வது 
பிரிவிலும் ஒரு மாறுதல் உள்ளது . 

இன்னும் 25 -வது பிரிவின் கீழ் உள்ள குறிப்புகளைப் பார்க்க , 
விலை அதிகரித்திருக்கிற தென்னும் காரணத்தினாலே குத்தகைத் 

தொகையை அதிகப்படுத்துவதைபற்றிய விதிகள் . 
31. 30 - வது பிரிவைச் சேர்ந்த ( i ) குறிப்பிட்ட பகு 
தியின் பிரகாரம் ( குத்தகைத்தொகையை ) அதிகப்படுத்தும் 
படி தாவா செய்யப்படும்போது .- 

( a ) கலெக்டரானவர் - விண்ணப்பம் செய்துகொள்ளப் 
பட்டதற்கு அடுத்து முந்திய பத்துவருஷ காலவரையறை 
யின் சராசரி விலையை , விண்ணப்பம் செய்துக்கொள்ளப்பட்ட 


31 - வது பிரிவு . 


115 


( 


தற்கு அடுத்து முந்திய இருபது வருவத்தோடு முடி 
பத்துவருஷ காலவரையறையின் சராசரி விலையோடு ஒக் 
திட்டுப் பார்க்க வேண்டும் ; 

( b ) ( a ) குறிப்பிட்ட பகுதியிற்கண்ட பக்திவரு 
காலவரையறைகளை எடுத்துப்பார்ப்பது சாத்தியமல்ல 
வென்று கலெக்டருக்குக் கோற்றினால் , அவர் தமக்கு புக்க 
மாகத்கோற்றுகிறபடி டி கால வரையறைகளுக்குப் பர்த் 
திபாக இன்னும் குறைவாயுள்ள எந்தக் காலவரையறைகளை 
யாவது எடுத்துப்பார்க்கலாம் . 

( c ) பிரதேச கவர்ன்மென்டாருடைய உத்திரவின்படி 
பிரசித்தஞ் செய்யப்பட்ட விலைகளே - கலெக்டர் ( டித்திட 
டுப் பார்க்கும் போது ) எடுத்துக்கொள்ள வேண்டிய சராசா 
விலைகளாகும் ; மேலும் , இந்த ஆக்ட் ஜாரியான பிற்பாடு 
பாதொரு வருஷத்துக்காகத் தயார் செய்யப்படும் ஜாபிதாக் 
களிற் சண்ட விலைகள் சரியானவைகளென்று கலெக்டர் 
கொள்ள வேண்டும் ; அலலாமலும் , இந்த ஆக்ட் ஜாரியாவ 
தற்குமுன்னே யாதொரு வருஷத்திற்காகத் தயார் செய்யப் 
படும் ஜாபிதாக்களிற்கண்ட விலைகள் சரியானவைகளல்ல 
வென்று ருஜுப்படுத்தப்பட்டாலன்றி மற்றப்படிக்கும் அக் 
தப்படி ருஜுபடுத்தப்படுகிற வரையிலும் , அந்த விலைகள் 
சரியான வைகளென்று கலெக்டர் கொள்ளலாம் ; 

( d ) சராசரி விலைகளை ஒத்திட்டுப் பார்ப்பதற்காக எடுத் 
துக்கொள்ளப்படும் பத்துவருஷ காலவயைகறகளானவை 
யாகொரு பிரதேச வின் நீசனத்தின் விஷயமாகப் பஞ்ச 
வருஷங்களாயிருக்கின் நனவென்றே அல்லது பஞ்ச வரு 
ஷங்களாயிருந்திருக்கின்றெைவன் ேபிதேச கவர்ன் 
மென்டார் பிரசித்சஞ் செய்யத்தக்க சகல வருஷக்கவும் நீ 


1 


116 சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 
கலாகப் பத்து வருஷங்கொண்ட காலவரையறைகளாயிருக்க 
வேண்டும் ; 

( 2 ) அதிகரிக்கப்பட்டுள்ள குத்தகைத் தொகைக்கும் 
முந்திய குக்ககைத்தொகைக்குமுள்ள சங்கியாபரிமாணமா 

- கடைசி பத்து வருஷ காலவரையறையின் சராசரி 
விலைக்கும் ஒத்திட்டுப் பார்க்கும் காரியத்துக்காக எடுத்திக் 
கொண்ட முந்திய பத்து வருஷ காலவரையறையின் சராசரி 
விலைக்கு முள்ள சங்கியாபரிமாணமாகவே இருக்க வேண்டும் : 
ஆனால் , மேற்கண்ட சங்கியாபரிமாணத்தைக் கணக்கிடுகை 
யிலே - பிந்திய காலவரையறையின் சராசரி விலையானது 
முந்திய காலவரையறையின் சராசரி விலையை விட எவ்வளவு 
அதிகமா பிருக்கிறதோ அதில் அரைப் பங்குக்கு , மேலே 
சொன்ன பிந்திய காலவரையனைறையின் சராசரி விலையைக் 
குறைக்கவேண்டும் . 
நிலத்துக்குடையவர் செய்திருக்கும் சீர்திருத்தத்தின் 
காரணமாக குத்தகைத் தொகையை அதிகப் 

படுத்துவதைப்பற்றிய விதிகள் . 
32. ( 1 ) 30 - வது பிரிவைச் சேர்ந்த (ii ) குறிப்பிட்ட 
பகுதியின் பிரகாரம் ( குத்தகைத் தொகையை ) அதிகப்படுத் 
தும்படி தாவா செய்யப்படும் போது -- 

( a ) செய்யப்பட்ட சீர்திருத்தம் இந்த , ஆக்டின்படி 
ரெஜிஸ்டராயிராவிட்டாலும் இந்த ஆக்ட் வழங்கத் தொடங் 
குவதற்கு முன்னுள்ள பதினைந்து வருஷகாலத்திற்குள் 
அந்தச் சீர்திருத்தம் செய்யப்பட்டியாவிட்டாலும் , கலெக் 

பர் 
( குத்தகைத்தொகையை) அதிகப்படுத்துவதற்கு உத்தரவு 
காடுக்கக்கூடாது ; 
( b ) அதிகப்படுத்த வேண்டியது இவ்வளவு 

வென்று 
தீர்மானிக்கையிலே , கலெக்டரானவர் 


32 - வது பிரிவு . 


117 


(i) ஏலத்தின் வளப்பத்திலே சீர்திருத்தத்தினால் எற் 
பட்ட அல்ல து வெதசாய் ஏற்படக்கூடிய அபிவிருத்தியை 
யும் , 


(ii) அந்த சீர்திருத்தத்தை செய்ததற்காக பிடித்த 
செலவையும் அந்த செலலை நிலத்துக்குடையவாரும் பயத் 
தும் எந்த சங்கியாபரிமாணப்படி ஏற்றுக்கொண்டார்கள் 
என்பதையும் மேலும் , 

( iii ) அந்த சீர்திருத்தத்தை பராமரித்து வருவதற் 


காக , 


( a ) நிலத்துக்குடையவருக்கும். 
( h ) பயத்துக்கும் 
உத்தேசமாய் வருஷ வாரியில் பிடிக்கும் செலவையும் , 

( iv ) அந்த சீர்திருத்தத்தை உபயோகப்படுத்திக்கொள் 
வதற்கு லேண்டிய முன்னேற்பாடு செய்ததற்காகவும் சாகு 
படி செய்ததற்காகவும் பிடித்த செலவையும் , 

( v ) தற்காலத்திய குத்தகைத் தொகையையும் , இன் 
ஓம் அதிக குத்தகைத்தொகையைத் தாங்தவதற்கு அந்த 
கலத்துக்குள்ள சக்திபையும் , 

கவனிக்க வேண்டும் . 
( 2 ) யாதொரு சீர்திருத்தம் செய்வதற்கு முன் நிலத்துக் 
குடைபவர் - கலெக்டருடைய அனுமதியை முன்னதாகப் 
பெற்றுக்கொண்டு , அப்படிப்பட்ட சீர்திருத்தத்தை அது 
சரித்து அதிகப்படியான குத்தகைத் தொகை செலுத்தப் 
படுவதற்காக ரயத்துடன் ஒப்பந்தம் செய்துகொள்ளலாம் . 
க்ஷ சீர்திருத்தம் செய்யப்படுவதன் மேல் , நிலத்துக்குடைய 
வர் அதை ரெஜிஸ்டர் செய்வதற்காக கலெக்டருக்கு வின் 


118 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


ணப்பம் செய்துகொள்ள வேண்டும் ; மேலும் , கலெக்டரான 
வர் - ஜாரிசெய்யப்பட்ட சீர்திருத்தமானது செய்து முடிக்கப் 
பட்டிருக்கிறதென்று தாம் தெரிந்து திருப்தியடைந்த பிறகு , 
அதை ரெஜிஸ்டர் செய்வதன் மேலும் ரெஜிஸ்டர் செய்த பிற 
கும் , ஷை ஒப்பந்தத்தை நிறைவேற்றும்படி நிலத்துக்குடை 
யவர் விண்ணப்பம் செய்து கொள்வதன் மேலும் , கலெக் 
ரானவர் - உத்தரவு பிறப்பித்து அதன் மூலமாக , ஷை ஒப் 
பந்தத்தில் கண்டிருக்கும் அதிகப்படியான குத்தகைத் தொ 
கைக்கு மேற்படாமல் , ( 1 ) குறிப்பிட்ட உட்பிரிவைச் சேர் 
ந்த ( b ) அடையாளமிட்ட பகுதியில் சொல்லியிருக்கும் விஷ 
யங்களைக் கிரமமாய்க் கவனித்து தமக்கு நியாயமென்று 
தோற்றுகிறபடி ( குத்தகைத் தொகையை ) அதிகப்படுத்து 
வதற்கு அனுமதி கொடுக்கலாம் ; மேலும் , 

( 3 ) அந்த சீர்திருத்தத்தினால் மதிப்பேற்படுத்தப்பட்ட 
பலன் உண்டாகாமந்போகும் விஷயத்திலாவது உண்டாவது 
நின்று போகும் விஷயத்திலாவது ரயத்தாகிலும் பாத்தியதை 
பெற்று அவருக்குப் பின் வருபவராகிலும் விண்ணப்பம் 
செய்து கொள்வதன் மேல் , இந்தப் பிரிவின்படி உத்திரவு 
செய்யப்பட்ட (குத்தகைக்தொகை ) அதிகரிப்பானது கலெக் 
டரால் புனராலோசனை செய்யப்படுவதற்குள்ளாகும் . 


சவர்ன்மெண்டார் செய்திருக்கும் சீர்திருத்தத்தின் 
காரணமாகக் குத்தகைத்தொகையை அதிகப் 

படுத்துவதைப்பற்றிய விதிகள் , 
33. 30 - வது பிரிவைச் சேர்ந்த ( iii ) குறிப்பிட்ட 
பகுதியின் பிரகாசம் ( குத்தகைத் தொகையை ) அதிகப் 
படுத்தும்படி தாவா செய்யப்படும் போது , கவர்ன்மெண்டா 
செய்திருக்கிற சீர்திருத்தத்தின் காரணமாக அவர்களுக்கு 


34 - வது பிரிவு . 


119 


நிலத்துக்குடையவர் சட்டப்படி செலுத்தவேண்டியிருக்கிற 
தொகையினால் அல்லது தொகையின் சங்கியாபரிமாணப் 
படியுள்ள பாகத்தினால் குத்தகைத் தொகையை அதிகப் 
படுத்தலாம் . 
நதி ஓட்டத்தின் காரணமாகக் குத்தகைத் தொகையை 

அதிகப்படுத்துவதைப் பற்றிய விதிகள் . 
34 , 3 ( 1 -வது பிரிவைச்சேர்ந்த ( iv ) குறிப்பிட்ட 
பகுதியின் ( பிரகாரம் குத்தகைத்தொகையை ) அதிகப்படு 
த்தும்படி தாவா செய்யப்படும் போது 

( a ) அங்காமியாக அல்லது அகஸ்மாத்தாகவே 
உண்டாயிருக்கிற யாதொரு அதிகரிப்பைக் கலெக்டர் கணக் 
கில் சேர்க்கக்கூடாது ; 

( b ) கலெக்டர் தமக்கு நியாயமானதாகவும் தரும் 
மானதாகவும் தோற்றுகிற ஒரு தொகைக்குக் குத்தகைத் 
தொகையை அதிகப்படுத்தலாம் ; ஆனால் நிலத்தின் மாகுலில் 
ஏற்பட்ட அதிகரிப்பிலே செலவு போக மிகுதி இருக்கும் 
பாகத்தின் மதிப்பில் அரைப்பங்குக்கு மேற்பட்டு நிலத்துக் 
குடையவருக்குப் போகும்படியாகக் குத்தகைத்தொகையை 
அதிகப்படுத்தக்கூடாது . 

குறிப்புகள் , 
30 , 31 , 32 , 33 , 34 இந்த 5 பிரிவுகளும் ஒன்றாகச் சேர்த்து படிக் 
கப்பட வேண்டும . 30 - வது பிரிவில் சென்டை உயர்த்த மனு செய் 
வதற்கு நான்கு விதமான காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன 
1 - வது காரணததைப்பற்றி 31 -வது பிரிவிலும் 2 -வது காரணத் 
தைப்பற்றி 32 -வது பிரிவிலும் 3 - வது காரணத்தைப்பற்றி 33 - வது 
பிரிவிலும் 4 - வது காரணத்தைப்பற்றி 34 - வது பிரிவிலும் சொல் 
லப்பட்டிருக்கிறது , 

32 - வது பிரிவானது 1934 - ம் வருஷத்திய 3 -வது திருத்த சட் 
டத்தினால் மிகவும் மாற்றியமைக்கப்பட்டது . இதில் புதிய சென்ட் 


120 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


அதிகப்படுத்துவதைப்பற்றி ஜமீன் தார்ரும் ரயத்தும் தங்களுக்குள் 
ளேயே ஏற்பாடு செய்துகொள்ளலாம் என்று எற்படுத்தப்பட்டது . 
ஆனால் அது கலெக்டரானவர் அங்கீகாரம் செய்யப்பட்ட பிறகுதான் 
அமுதுக்கு வரும் . அந்த எற்பாடு நியாயமற்றதாயிருந்தால் கலெக் 
டர் அதை மாற்றலாம் . 35 - வது பிரிவைப்பார்க்கவும் . 
குத்தகைத் தொகையை அதிகப்படுத்துவது நியாயமான 

தாகவும் தருமமானதாகவும் இருக்கவேண்டு 


மென்பது . 


35. 31 முதல் 34 வரையிலுள்ள பிரிவுகளில் என்ன 
சொல்லியிருந்தபோதிலும் பாதகமில்லாமலே , கலெக்டரான 
வர் - அந்தந்த விஷயத்தின் சந்தர்ப்பங்களின் படி நியாய 
மற்றதாகவோ அதருமமானதாகவோ இருக்கிற அல்லது 
கைப்பற்று நிலம் எந்த கிராமத்திலிருக்கிறதோ அந்த கிராம 
த்தில் ஏற்பட்டுள்ள வாசத்தை 4 (1 - வது பிரிவிற் கண்ட 
நிபந்தனைகளின் படி பணமாக மாற்றி உண்டாகிற கிரயத்தைக் 
காட்டிலும் குத்தகைத்தொகை அதிகமாயிருக்கும்படியாகச் 
செய்யக்கூடிய யாதொரு குத்தகைத்தொகை அதிகரிப்பு 
க்கு எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலும் உத்திரவு பிறப்பிக்கக் 


கூடாது , 


சிறிது சிறிதாய் ( குத்தகைத் தொகையை ) அதிகப் 

படுத்தும்படி உத்தரவு செய்ய அதிகாரம் 
36 , 30 - வது பிரிவைச்சேர்ந்த (i ), ( ii ) , ( iv ) குறிப் 
பிட்ட பகுதிகளின் பிரகாரம் (குத்தகைத்தொகையை ) 
அதிகப்படுத்தும்படி உத்திரவு செய்கிற கலெக்டரானவர் 
அந்த உத்திரவை உடனே பூர்த்தியாக அமுலுக்குக் 
கொண்டுவருவதனால் பயத்துக்குக் கஷ்டம் உண்டாகுமென்று 
அபிப்பிபாயப்படுவாசாகில் , அவர் -சிறிது சிறிதாக அதிகப் 
படுத்தவேண்டுயென்று கட்டளையிடலாம் . எனவே எவ்வளவு 
அதிகப்படுக்கவேண்டுமென்று உத்திரவு செய்திருக்கிறதோ 


37 - வது பிரிவு 


121 


அவ்வளவுக்கு அதிகப்படுத்தியாகிறவரையிலே , ஐந்து வரு 
ஷத்துக்கு போற்படாமல் எத்தனை வருஷத்துக்காகிலும் 
சிறிது சிறிதாக வருஷவாரியில் குத்தகைக் தொகையை 
அதிகப்படுத்தவேண்டுமென்று கட்டளையிடலாம் . 


1 


குத்தக்கத் தொகையை அதிகப்படுத்தும்படி அடுத்தடுத்து 
விண்ணப்பங்கள் செய்து கொள்வதற்கான 

காலவரையறை . 


37. விலைகளில் ஏற்றம் உண்டான காரணத்தினால் 
குத்தகைத் தொகையை அதிகப்படுத்துவதற்காக விண்ணப் 
பம் செய்துக் கொள்வதற்கு அடுத்து முந்திய இருபது 
வருஷ காலத்துக்குள், விலைகளில் ஏற்றம் அல்லது இறக்கம் 
உண்டான காரணத்தினால் குத்தகைத் தொகை அதிகப் 
படுத்தப்பட்டிருந்தாலும் , அல்லது குறைக்கப்பட்டிருந்தா 
லும் , அல்லது ( பணமாக ) மாற்றப்பட்டிருந்தாலும் , விலை 
களில் ஏற்றம் அல்லது இறக்கம் உண்டான காரணத்தினால் 
குத்தகைத் தொகையை அதிகப்படுத்துவதற்காக அல்லது 
குறைப்பதற்காக கொண்டுவரப்பட்ட யாதொரு வியாஜ்ஜி 
யமோ அல்லது செய்து கொள்ளப்பட்ட யாதொரு விண்ணப் 
பமோ யோக்கியதாம்சங்களை அனுசரித்துத் தள்ளிவிடப்பட் 
ம.ருந்தாலும் , அப்படிப்பட்ட விண்ணப்பத்தை ஏற்றுக் 
கொள்ளக்கூடாது : 


- 


ஆனால் , பைசலாகாமல் இன்னும் நடந்துகொண்டிருக் 
கும் வியாஜ்ஜியங்களின் விஷயத்தில் , இந்தப் பிரிலில் கண்ட 
தெசலுைம் 1908 - ம்ருத்து ஸிவில் ப்சோளீஜர் கோட் 
23 - ம் அதிகாரத்தைச் சேர்ந்த 1 - வது விதியில் கண்ட நிபந் 
தனைகளுக்குப் பாதகம் உண்டாகமாட்டாது . 


1 


122 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


வியாஜ்ஜிய மூலமாகக் குத்தகைத் தொகையைக் குறைப்பது . 

38. ( 1 ) ஒரு ரயத்து தம்முடைய கைப்பற்றிலுள்ள 
யாதொரு நிலத்துக்காக சொக்கமாய்க் குக்ககைத் தொகை 
செலுத்திக்கொண்டிருந்தால் , அவர் அடியிற்கண்ட ஹேதுக் 
களில் ஒன்று அல்லது பலவற்றின் மேல் தம்முடைய குத்த 
கைத்தொகையைக் குறைக்கும்படி கலெக்டருக்கு விண்ணப் 
பம் செய்துகொள்ளலாமேயல்லாமல் , வேறே ஹேதுவினால் 
அந்தப்படி விண்ணப்பம் செய்துகொள்ளக்கூடாது . 

( a ) திடீசென்றோ அல்லது காளாவர்த்தியிலோ மானல் 
சேர்ந்துவிட்டகனாலாவது நிஷ்கரிஷைபான வேறே காரணத் 
தினாலாவது கைப்பற்று நிலத்தின் மண்ணானது , பயத்தி 
னுடைய தவறு காரணமாகவல்லாமல் , சாசுவதமாகப் பீடா 
ய்ப் போய்விட்டிருப்பது ; 

( b ) நீர்ப்பாய்ச்சப்பெறும் நிலத்தின் விடியத்திலே , அது 
எந்த தீர்ப்பாய்ச்சல் கட்டுவேலையினின்றும் நீர்ப்பாய்ச்சப் 
பெறுகிறதோ அந்தக் கட்டுவேலையிலிருந்து நிலையாக ( ஜல ) 
சர்ப்பரா நின்று போயிருப்பது ; 

( c ) இப்போதைய குத்தகைத்தொகை செலுத்தப்பட்டு 
வருகிற காலத்தில் தாலூகா அல்லது ஜமீன்தாரி டிவிஷ 
னிலே பிரதான உணவுத் தானியங்களின் பிரதேச சராசரி 
விலைகள் அங்காமியான ஒரு காரணத்தினாலல்லாமல் குறை 
ந்து போயிருப்பது . 

மேலே கண்டபடி விண்ணப்பம் செய்து கொள்ளப்படு 
வதன் மேல் கலெக்டரானவர் - தமக்கு நியாயமான தாகவும் 
தருமமானதாகவும் தோற்றுகிற பிரகாரம் குத்தகைத்தொ 
விகயைக் குறைக்கும்படி கட்டளையிடலாம் . மேலும் ( 1 ) 
குறிப்பிட்ட உட்பிரிவைச் சேர்ந்த ( c ) அடையாளமிட்ட 


| 


39 - வது பிரிவு , 

123 
பகுதியின் படி குறைக்கும் தொகையை தீர்மானிக்கையில் , 
கலெக்டரானவர் - 31 - வது பிரிவைச்சேர்ந்த ( a ), ( b ), ( c ) , 
( d ) குறிப்பிட்ட பகுதிகளிற்கண்ட விஷயங்களைக் கவனிக்க 
வேண்டும் . 

குறிப்புகள் . 
30 - வது பிரிவைப் போல் இந்தப் பிரிவிலும் ஒரு முக்கிய மாறு 
தல் என்னவென்றால் , இனி ரென்டை குறைக்கவேண்டுமானால் 
அதற்காக ஒரு விண்ணப்பம் செய்தாலே போதுமானது . தாவா 
செய்யவேண்டிய அவசியமில்லை . தாவா செய்வதாயிருந்தால் கோர் 
ட்டு ஸ்டாம்பு அதிகமாகும் , இது தான் தாவாவுக்கும் விண்ணப்பத்தி 
ற்கும் உள்ள வித்தியாசம் . 
குத்தகைத் தொகையைக் குறைக்கும்படி அடுத்தடுத்து விண்ணப் 

பங்கள் செய்துகொள்வதற்குக் காலவரையறை . 
39. 38 - வது பிரிவைச் சேர்ந்த ( ! ) குறிப்பிட்ட உட் 
பிரிவில்கண்ட ( c ) அடையாளமிட்ட பகுதியின்படி கொண்டு 
வாப்பட்ட யாதொரு வியாஜ்ஜியத்திலாவது செய்துகொள் 
வப்பட்ட யாதொரு விண்ணப்பத்தின் மேலாவது , குத்த 
கைத்தொகையைக் குறைத்தாகிலும் , அந்த வியாஜ்ஜியத்தின் 
அல்லது விண்ணப்பத்தின் போக்கியதாம்சங்களை அனுச 
ரித்து அந்த வியாஜ்ஜியத்தையோ அல்லது விண்ணப்பத் 
தையோ தள்ளிவிட்டாகிலும் டிக்ரி அல்லது உத்திரவு பிறப் 
பிக்கப்பட்டிருந்தால் , அப்படிப்பட்ட டிக்ரி அல்லது உத்த 
ரவின் தேதியிலிருந்து இருபது வருஷ காலத்துக்குள்ளாக 
அதே பகுதியின்படி புதிதாய் விண்ணப்பம் செய்து கொள் 
ளுகிற பட்சத்திலே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது ; 

ஆனால் , பைசலாகாமல் இன்னும் நடந்துக்கொண்டிருக் 
கும் வியாஜ்ஜியங்களின் விஷயத்திலே , 1906 - ம்ருத்து 
ஸிவில் ப்போனீஜர் கோட் 23 - ம் அதிகாரத்தைச் சேர்ந்த 


124 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆகிட் . 


1 - வது விதியில் கண்ட நிபந்தனைகளுக்கு இந்தப் பிரிவி 
லுள்ளதெதனாலும் பாதகம் உண்டாகமாட்டாது . 
குத்தகைத் தொகையை (பணமாக ) மாற்றிக்கொள்வது , 
தானியமாகச் செலுத்தத்தக்க குத்தகைத் தொகையை 
விடாஜ்ஜிய மூலமாய் (பணமாக ) மாற்றிக்கொள்வது . 
40. ( 1 ) தானிய ரூபமாகவோ, மாசூலில் ஒரு 
பாகத்துக்கு மதிப்பு ஏற்படுத்தப்பட்ட கரபத்தின் மேலோ, 
மாசூலுக்குக் தக்கபடி வேறுபடுகிற வீதங்கள் ரொக்கமாக 
இருந்தாலுஞ்சரி தானியரூபமாக இருந்தாலுஞ்சரி , அந்த 
வீதங்களின்படிக்கோ சிறி மட்டில் இந்த வகைகளில் ஒரு 
வகையாகவும் சிறிதுமட்டில் வேறொரு வகையாகவுமோ, 
சிறிது மட்டில் இந்த வகைகளில் ஒன்று அல்லது பல வகை 
களாகவும் சிறிதுமட்டில் ரொக்கமாகவுமோ ஒரு ரயத்து 
தம்முடைய கைப்பற்றிலிருக்கும் யாதொரு நிலத்துக்குக் 
குத்தகைத் தொகை செலுத்திவந்தால் அந்த பயத்தாவது 
நிலத்துக்குடையவராவது மேற்படி கைப்பற்று நிலத்துக்கு 
வரும் குத்தகைத் தொகையை திட்டமான சொக்க குத்த 
கைத் தொகையாக மாற்றிக்கொடுக்க வேண்டுமென 
கலெக்டருக்கு விண்ணப்பம் செய்து கொள்ளலாம் . 

( 2 ) மேலேகண்டபடி விண்ணப்பம் செய்து கொள்ளப் 
படுவதன் மேல் கலெக்டரானவர் தானிய ரூபமாகவோ மம் 
றப்படியோ குத்தகைத் தொகையைச் செலுத்துவதற்குப் 
பர்த்தியாக சொக்க குத்தகைத் தொகையாகச் செலுத்த 
வேண்டிய பணத்தை நிர்ணயித்து உத்தரவு பிறப்பிக்கவேண் 
டும் . அந்த உத்திரவின் தேதிக்குப் பிறகு அடுத்த ரெவி 
னியு வருஷ ஆகம்பத்திலிருந்து அந்தப்படி பணமாக மாற் 
றிக்கொள்வது செலாவணியாகும் . 


40 -வது பிரிவு . 


125 


( 3 ) , மேலே சொன்ன படி நிஷ்காஷை செய்கையிலே 
கலெக்டரானவர் அடியிற்கண்ட விஷயங்கள் ஒவ்வொன்றை 
யும் கிரமமாய்க் கவனிக்கவேண்டும் . அந்த விஷயங்களெவை 
யென்றல்: 

( a ) யாதொரு பிரதேச விஸ்தீரணத்தின் விஷ 
யத்திலே பஞ்சவருஷங்களென்றாவது பஞ்சவருஷங்களாக 
யிருந்திருக்கின்றன வென்றாவது பி.தேச கவர்ன்மென்டார் 
ரசித்தஞ்செய்யத்தக்க வருஷங்கள் நீங்கலாக விண்ணப்பம் 
செய்து கொள்ளும் தேதிக்கு முந்திய பத்து வருஷ காலத் 
லே நிலத்துக்குடையவருக்குப் பாக்கியாகி வாஸ்தவத்தில் 
சேர்ந்துவந்த குத்தகைத்தொகையின் சராசரிமதிப்பு , அல் 
லது அந்தக் காலவரையறைக்கு மதிப்பைத் தெரிந்துக் 
கொள்ள முடியாமலிருந்தால் பஞ்சவருஷங்கள் நீங்கலாக 
(மேற்படி காலவரையறைக்குக்) குறைவான எவ்வளவு கால 
த்துக்குச் சாட்சியம் கிடைக்கத்தக்கதாயிருக்குமோ அந்தக் 
காலத்திலே க்ஷ குத்தகைத்தொகையின் சராசரி மதிப்பு ; 

( b ) அதே கிராமத்திலாவது அல்லது அப்படிப்பட்ட 
கிராமங்கள் எவையும் இசாவிட்டால் அடுத்த ஒரு தாலுக்கா 
விலுள்ள கிராமங்களிலாவது அதே தன்மையுள்ளதும் அதற் 
குள்ள அனுகூலங்களைப்போன்ற அனுகூலங்களே பொருந்தி 
யுள்ளதுமான நிலத்துக்கு ரயத்துகள் பொக்கமாய்க் செலுத் 
தத்தக்க குத்தகைத்தொகை . 

(c ) கைப்பற்று நிலத்தின் விஷயத்திலே நிலத்துக் 
குடைபவாவது பயத்தாவது செய்திருக்கிற சீர்திருத்தல் 
களும் , 32 - வது பிரிவிற்கண்ட விதிகளும் . 

தறிப்புகள் , 
இப்பிரிவானது முக்கியமான பரிவாகும் . இந்த பிரிவின் கீழ் 
அபேத தீர்மானங்கள் உள்ளன . 


126 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


நமது தென் இந்தியாவில் - பல இடங்களில் தானியவாரி 
ரென்ட் கொடுக்கப்பட்டு வருவதால் அதை சுலபமாக்குவதற்கு இப் 
பிரிவு தனை செய்யும் . - 


1934 - ம் வருஷத்திய 8 - வது சட்டத்தினால் ஏற்பட்ட திருத் 
தங்களில் இப்பிரிவில் முக்கியம் 

இப்பிரிவில் முக்கியமானது என்னவென்றால் தானிய 
குத்தகையை பணமாக்குவதற்காக கலெக்டரிடம் இனி ஒரு 
ணப்பம் செய்காலே போதுமானது . முன் இருந்த சட்டப்பிரகாரம் 
ஒரு தாவா செய்யவேண்டியது அவசியமாயிருந்தது . இப்பொழுது 
தாவா என்னும் பதமானது எடுபட்டு விண்ணப்பம் என்னும் பதம் 
நுழைக்கப்பட்டது . 


மற்றொரு மாறுதல் என்னவென்றால் பழைய சட்டப் பிரசாரம் 
எந்த தேதியில் கோர்ட்டார் டிக்கிரி செய்கிறார்களோ அதற்கு முந்தி 
பத்து வருவச் கணக்கு எடுக்க வேண்டியதாயிருந்தது . இப்பொ 
ழுது அதைத் தவிர்த்து மனு அல்லது விண்ணப்பம் தாக்கலான 
தேதிக்கு முன் 10 வருஷங்கள் என்று ஸ்திரமாக ஏற்பட்டு விட் 


இந்தப்பிரிவின் கீழ் செய்யப்படும் உத்திரவுகளின் பேரில் 
டிஸ்டிரிக்ட் கோர்ட்டுக்கு அப்பீல் உண்டு , 


எவ்வளவு 


இந்தப் பிரிவின் கீழ் செய்யப்படும் விண்ணப்பங்களைக் கவனிச் 
கையில ஒரு மயத்கானவர் தாம் கிரமமாக நிலத்துக்குடையவருக்கு 

கொடுக்கவேண்டுமோ அதைவிட அதிகமாகவே கொடுத்து 
வருவதாக சொல்லும் பக்ஷத்தில் அதையும் கவனித்து அதன் பேரி 
லும் தமது தீர்மானத்தைச் செய்ய வேண்டும் . 35 ML J. 
547. இந்தப் பிரிவில் ரயத்துக்களுக்கும் நிலத்துக்குடையவர்களுக்கும் 
கொடுக்கப்பட்ட சுதந்திரமானது ஒரு உரிமையாகும் . ஆகையால் 
ஒருவர் மற்றொருவருடைய இஷ்டத்தை யொட்டி நடக்க வேண்டும் 
என்பதில்லை . சோர்ட்டாருடைய தீர்மானம முகியமானதாகும் 34 
1.C 935 .. 


40 - வது பிரிவு . 


127 


வேண்டிய 


எந்த சந்தர்ப்பங்களில் குத்தகையை பணமாக்குவதற்கு 

விண்ணப்பம் கொடுக்கலாமென்பது . 
ஒரு கிராமமானது வார சென்டின் பேரில் நடந்து வந்து கொண் 
டிருக்கும் பக்ஷத்தில் , அந்த வாரதானியமானது கிராமத்தினுடைய 
அல்லது அதன் சொந்தக்காரர் செய்யவேண்டிய தர்ம காரியங்களுக் 
காக வேண்டியிருந்தால் இந்தப் பிரிவின்படி பணமாக்கிக் கொடுப்பது 
நியாயமல்ல . 1. B. R. 34. ஆனால் ஒரு நிலத்துக்குடையவர் தம் 
முடைய சொந்தகாரிய கெளுக்காக தான்ய ரென்ட்டானது அவசியம் 
தேவையென்று சொல்லி இந்தப் பிரிவின் கீழ் பரிஹாரம் கிடை 
வொட்டாமல் ஆக்ஷேபிப்பதற்கில்லை. தான்ய ரென்டை ரொக்கமாக 
மாற்றுவதானது உபய பார்ட்டிகளுக்கும் சௌகரியமாக இருக்கு 
மானால் , இன்னும் பயத்தானவர் தமது இஷ்டப்பிரகாரம் தமக்கு 

பயிரை ஏற்றுவதற்கு சௌகரியம் ஏற்படுமானால் , 
ரென்டை ரொக்கமாக்கிவிடுவது நியாயமானதாகும் . 34 I. C. 935 . 
தான்யத்தைப்பங்கிடுவதில் அடிக்கடி சச்சரவுகள் ஏற்படும் பக்ஷத்தில் 
ரென்டை ரொக்கமாக மாற்றி விடுவதானது நலமென்று தீர்மானிக் 
கப்பட்டிருக்கிறது . 2 B. R. 75. மற்றொரு கேவில் நிலத்துக் 
குடைவருக்கு தான்ய ரென்டானது அவசியம் தேவையாயிருக்கும் 
பக்ஷத்தில அதையும் கலெக்டரானவர் கவனித்துச் செய்யவேண்டும் 
அ தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது 2 B. R. 50 . 
நிவஸ்வான்தாரர் தமக்கு நிச்சயமாக 

ரென்ட் இன்னது 
கிடைக்கும் என்பதை அறியாமலிருக்கிறார் என்னும் ஒரு காரண 
தகைக் கொண்டே இப்பிரிவின் கீழ் பரிஹாரம் தேடுவதற்கில்லை 
1 B. R. 4 

ஒரு கலெக்டர் இந்தப் பிரிவினை கீழ் ஒரு கேவல் குத்தகையை 
ரொக்க ரென்டாக செய்து விடுவது நியாயம் என்று தீர்மானித்தார் . 
அவர் ரென்ட் இவ்வளவு தான் என்று தீர்மானிப்பதற்குள் மாற்றப் 
பட்டார் . அதன் பிறகு வந்த கலெக்டர் ஆதிமுதற்கொண்டு கேஸை 
ததொடங்கி விசாரிக்கலாமா என்று கேள்விவந்ததில் அப்படிச் செய் 
வதற்கில்லை யென்றும் அவர் மேற்கொண்டு பலான விகிதப்பிர 
காரம் தொகை ஏற்படவேண்டும் என்பதை நிர்ண பம் செய்யவே 
ண்டுமென்று தீர்மானிக்கப்பட்டது 1 B. R. 9 . 


- 


என் 


128 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


இந்தப் பிரிவின் கீழ் தொடரப்படும் கடவடிக்கைகளில் 
கலெக்டரானவர் உபய தரப்பிலும் ஆஜர்ப்படுக்கப்படும் சாஷியத்தை 
எழுதிக்கொள்ளவேண்டும் . பொதுவான கொள்கைகளைக் கொண்டு 
ரென்ட் பலானதென்று தீர்மானித்து விடாமல் பார்ட்டிகளுக்குள் 
உள்ள நியாயாக்நியாயம் எப்படி என்பதை தீர ஆலோசனை செய்த 
பிறகு தான் தீர்மானிக்கவேண்டும் 2 B. R. 10 . 

தமது முன்பாக ஆஜர்ப்படுத்தப்பட்ட சாவியத்திலிருந்த 
ரேட்டை பலானதென்று தீர்மானிக்க முடியவில்லையென்ற கூறி 
மனுவை கலெக்டர் தள்ளுகடை செய்வதற்கில்லை . ஏனென்றால் 
சலெக்டர் இதர விலங்களையும் கவனிக்கவேண்டுமென்று இ 
பிரிவிலேயே கூறப்பட்டிருக்கிறது 43 1. C. 63 . 

இப்பிரிவின் கீழ் கலெக்டரானவர் பணமாக்குவதற்கு உத்திரவு 
செய்யுங்காலத்தில் பயத்துக்கும் நிலத்துக்குடையவருக்கும் ஒரு கான் 
ட்ராக்ட் ஏற்பட்டு அதன் பிரகாரம் ரயத்தானவர் ஒரு குறிப்பிட்ட 
பயிரை ஏற்றும் பகத்தில் அதற்காக அதிக ரென்ட் தரவேண்டும் 
என்று ஒரு கேது இருக்குமானால் அது சட்ட சம்மதமானது 
தான் என்று 12 I. C. 566 என்னும் சேவல் தீர்மானிக்கப்பட் 
டிருக்கிறது . அதே கேல், கரபு நிலத்தில் சாகுபடி செய்வத 
ற்கு லாயக்காயிருந்து ரயத்தி சாகுபடி செய்யும் பகத்தில் அதற்கு 
தீர்வையுண்டு என்ற செய்யப்படும் ஒரு ஏற்பாடும் செலாவணியாக் 
கத்தக்கதாகும் என்று தீர்மானிக்கப்பட்டது . 

மராமத்து சிலவுகள் இப்பிரிவின் கீழ் வரக்கூடிய ரென்ட் 
அல்ல . கையால் இவைகளைப்பற்றி கலெக்டரானவர் இந்தப் 
பிரிவின் கீழ் விசாரிப்பதற்கில்லை . 35 \ 1 . L. J , 547. 

இச்சப் பிரிவின் கீழ் ரென்டை ரொக்கமாக்குவதில் மனு 
தாக்கல் செய்யப்பட்ட தேதிக்கு முந்தின 10 வருடங்களின் விலை 
வாசி முதலியவைகளை சலெக்டானவர் கவனிக்கவேண்டுமென்றுள் 
ளது . இந்த காலத்திற்குள் ரயத்தானவர் யாதொரு வருஷகதில் 
ரொக்கமாக பணம் செலுத்தியிருக்கும் பகத்தில் அகையும் சோர்ட் 
டார் கவனிக்கவேண்டும் . ஆனால் அதையே 

ஒரு 

பெரிய பொருட்டா 
கவும் 

கவனித்து விடக்கூடாது . இம்மாதிரியாக 1929 A , I. R. 


41 - வது பிரிவு . 

123 
Mad. 523 என்னும் கேவில் தீர்பானிக்கப்பட்டிருக்கிறது . ஒரு 
கிராமத்தில் சில நபர்கள் இப்பிரிவின் கீழ் பணமாக்கிக்கொள்ள 
உத்திரவு பெற்றால் இதர ரயத்துகளும் அதே மாதிரியான சௌகரி 
யம் பெறுவதற்கு உரிமையுள்ளவராவார்கள் , 


குத்தகைத் தொகைபை (பணமாக மாற்றின பிறகு 20 
வருவகாலம் வரையில் அதை அதிகப்படுத்தக் கூடா 

தென்றும் குறைக்கக் கூடாதென்றும் நிர்ப்பந்தம் . 
41. ( 1 ) யாதொரு கைப்பற்று நிலத்தின் குத்தகைத் 
தொகையானது 40 - வது பிரிவின்படி ( பணபாக ) மாற்றப் 
பட்டிருந்தால் , 310 - வது பிரிவைச் சேர்ந்த ( ii ) , ( iii ) குறிப் 
பிட்ட பகுதிகளிற்கண்ட காரணங்களினாலாவது கைப்பற்று 
நிலத்தின் விஸ்தீர்ணமானது பிற்பாடு மாறியிருக்கிறதென் 
னும் காரணத்தினாலாவது அல்லாமல் மற்றப்படி , அந்த 
குத்தகைத் தொகையை - இருபது வருஷம் வரையில் அதி 
கப்படுத்தக்கூடாது ; கைப்பற்று நிலத்தின் விஸ்தீர்ணமா 
னது மாறியிருக்கிறதெனனும் காரணத்தினாலாவது 38 - வஏ 
பிரிவைச் சேர்ந்த ( 1 ) குறிப்பிட்ட உட்பிரிவிலுள்ள , ( a ) (b) 
அடையாளமிட்ட பகுதிகளிற் கண்ட காரணத்தினாலாவது 
அல்லாமல் மற்றப்படி , அந்தக் குத்தகைத் தொகையை 
இருபது வருஷம் வரையில் குறைக்கவுங்கூடாது , 

( 2 ) குத்தகைத்தொகையை (பணமாக மாற்றினது 
எந்தத் தேதியிலே செலாவணியாகுமோ அந்தக் தேதி 
முதல் மேலேகண்ட இருபது வருஷ காலவரையறையைக் 
கணக்கிடவேண்டும் . 

குறிப்புகள் . 
இப்பிரிவில் , 30 -வது பிரிவின் (ii) , ( iii ) , வாக்கியங்களில் 
உள்ள காரணங்களல்லாமல் , அப்படி புதிய ரென்ட் எற்படுத்தப் 

17 


பு 


130 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


பட்டதிலிருந்து 20 -எருஷத்திற்குள் ரென்டை அதிகப்படுத்தக் 
கூடாதென்றும் 33 - வது பிரிவின் ( 1 ) உட்பிரிவின் ( a ) ( b ) வாக்கிங் 
களில் சொல்லப்பட்ட காரணங்களல்லாமல் அப்படி புதிய ரென்ட் 
எற்பட்டதிலிருந்து 20 -எருவங்களுக்குள் சென்டை குறைக்கக்கூடா 
தென்றும் சொல்லப்பட்டிருக்கிறது . டி ம 30 - வது பிரிவின் 
( ii ) , ( iii ) வாக்கியங்களும் , 3 - வது பிரிவின் ( 1 ) உட் பிரிவின் 
( a ) , ( b ) வாக்கியங்களும் பின் வருமா றுள்ளன . 


1 


{ ii ) இப்போதைய குத்தகைத்தொகை செலுத்துப்பட்டு 
வருகிற காலத்திலே நிலத்துக்குடையவராலோ அவருடைய செல 
விலோ செய்யப்பட்ட சீர்திருத்தத்தினால் , ரயத்து வைத்திருக்கும் 
நிலத்தின் வளப்பம் விருத்தியடைந்திருக்கிறதென்பது ; 


( iii ) நீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான யாதொரு கட்டுவேலையாவது 
வேறே சீர்திருத்தமாவது கவர்ன்மென்டாருடைய செலவில் செய் 
யப்பட்டிருந்து , நிலத்துக்குடையவர் அது காரணமாக கைப்பற்று 
நிலத்தின் விஷயத்திலே கவர்ன்மென்டாருக்கு முன்னிருந்ததை 
விட அதிகமாகத் தீர்வை அல்லது ( தீர்வை ) வீதம் சட்டப்படி 
செலுத்தவேண்டியவராயிருக்கிமூரென்பது ; 


28 -வது பிரிவின் 1. உட்பிரிவின் ( a ) , ( b ) பாகங்கள் பின் வரு 


மாறு . 


( a ) திட்ரென்றோ அல்லது நாளாவர்த்தியிலோ மணல் 
சேர்ந்துவிட்டதனாலாவது நிஷ்கரிஷையான வேறே காரணத்தினா 
லாவது கைப்பற்று நிலத்தின் மண்ணானது , பயத்தினுடைய தவறு 
காரணமாகவல்லாமல் , சாசவதமாகப் பீடாய்ப் போய்விட்டிருப் 


( b ) நீர்ப்பாய்ச்சப்பெறும் நிலத்தின் விஷயத்திலே , அது 
எந்த தீர்ப்பாய்ச்சல் கட்டவேலையினின்றும் நீர்ப்பாய்ச்சப்பெறுகிற 
தோ அந்தக் கட்டுவேலையிலிருந்து நிலையாக ( ஜல ) சர்ப்பரா தின்று 
போயிருப்பது. 


42 - வது பிரிவு . 


131 


1 


விஸ் தீர்ணத்துக்குத் தகுந்தபடி குத்தகைத் 

தாகையை மாற்றுவது . 
விஸ்தீர்ணத்திலுண்டாகும் மாறுதலை அனுசரித்துக் குத்தகைத் 

தொகையை மாற்றுவது . 


42. ( 1 ) ஒவ்வொரு கயத்தும் - 

( a ) தாம் எதற்காக முந்தி குத்தகைத்தொகை செலு 
த்தியிருக்கிமூரோ அந்த விஸ்தீரணக்கைவிட அதிகமா 
விருப்பதாக ருஜுப்படுத்தப்பட்ட நிலம் முழுவதுக்கும் 
அதிக குத்தகைத் தொகை செலுக்க உட்பட்டவராவார் : 
ஆனால் , முத்தி கைப்பற்று நிலத்தோடு சேர்ந்திருந்து வெள் 
ளத்தினாலாவது வேறே காரணத்தினால்ரலது இழக்கப்பட்டு 
அதற்காகக் குத்தசைத்தொகை குறைக்கப்படாமலிருந்த 
நிலம் அந்தக் கைப்பற்று நிலத்தோடு சேர்ந்திருப்பதினால் 
மேலே சொன்ன அதிக விஸ்தீர்ணம் ஏற்பட்டிருக்கிறதென்று 
ருஜுப்படுத்தப்பட்டால் , அவர் மேலே கண்ட அதிக குக் 
தகைத்தொகை செலுத்தவேண்டியவராகமாட்டார். 

( b ) தாம் எதற்காக முந்தி குத்தகைத்தொகை , செலு 
தியிருக்கிறாரோ அந்த விஸ்தீரணத்தோடு தம்முடைய கைப் 
பற்று நிலத்தின் விஸ் தீசணத்தை ஒத்திட்டுப் பார்க்கையிலே 
இதில் குறைவு இருப்பதாக ருஜுப்படுத்தப்பட்டால் அக் 
தக் குறைவை யனுசரித்து குத்தகைத்தொகை குறைக்கப் 
பெறுவதற்கு பாத்தியதையுள்ளவராவர் ; ஆனால் , அடை 
மண் காரணமாகவாவது வேறே காரணமாகவாவது கைப் 
பற்று நில விஸ்தீரணத்தோடு சேர்க்கப்பட்டு , அந்தப்படி 
சேர்க்கப்பட்ட விஸ்தீரணத்தின் விஷயமாகக் குத்தசைத் 
தொகை அதிகப்படுத்தப்படாமலிருக்கிற பாகொரு நிலம் 
இல்லாமற்போவதனால் மேலே சொன்ன விஸ்தீர்ணக்குறைவு 


132 


சென்னை எஸ்டேட்ஸ் பாண்டு ஆக்ட் . 


ஏற்பட்டிருக்கிறதென்று ருஜுப்படுத்தப்பட்டால் , அவர் 
மேலே கண்டபடி குக்ககைக்தொகை குறைக்கப் பெறுவ 
தற்கு பாத்தியதையுள்ளவராகார் . 

( 2 ) விவாதம் நோகிற விஷயங்களிலே , குத்தகைக் 
தொகையின் அளவை மாற்ற வேண்டுமென்று இது விஷயத் 
தில் சம்பந்தப்பட்ட நிலத்துக்குடையவராவது பயத்தாவது 
கலெக்டருக்கு விண்ணப்பஞ் செய்துக் கொள்வதன் மேல் 
அந்தக் கலெக்டர் செய்யும் உத்திரவின்படிக்கன்றி மற்றப் 
படி , இந்தப் பிரிவின் பிரகாரம் குத்தகைத்தொகையின் 
அளவை மாற்றுவதற்கு அனுமதி கொடுக்கப்படமாட்டாது . 

( 3 ) ( 2 ) குறிப்பிட்ட உட்பிரிவில் என்ன சொல்லிபி 
ருந்த போதிலும் பாதகமில்லாமலே , விஸ்தீரணத்துக்குக் 
கக்கபடி எழுத்து மூலமான உடன்படிக்கையினால் குத்த 
கைத்தொகை நிஷ்கரிஷை செய்யப்பட்டிருந்து அல்லது 
உத்தேசமாய்க் கொள்ளப்பட்ட யாதொரு விஸ்தீர்ணத்தை 
ஆதாரமாகக்கொண்டு எழுத்து மூலமான உடன்படிக்கை 
பயனால் குத்தகைத்தொகை நீஷ்கரிஷை செய்யப்பட்டிருந்து , 
வாஸ்தவமான வின் தீர்ணம் உச்சமாய்க் கொள்ளப்பட்ட 
விஸ்தீரணத்தினின்றும் வித்தியாசப்படுவதாக தெரியவரு 
கிற பட்சத்திலே குத்தகைத் தொகையை மாற்றுவதற்காக 
ஷ உடன்படிக்கையில் நிபந்தனை கண்டிருந்தால் , ஒரே 
பரிமாணத்தில் அளந்து பார்க்கப்பட்ட விஸ்தீர்ணம் அதிக 
மாகவோ குறைவாகவோ இருப்பது காரணமாக நிலத்துக் 
குடையவராவது பயத்தாலது சந்தர்ப்பத்துக்கேற்றபடி குக் 
ககைத்தொகையை கிர்ப்பர் தமாய் அதிகப்படுத்துவது 
அல்லது குறைப்பது சட்ட சம்மதமாகும் . 


שה 


44 வது பிரிவு . 


133 


தறிப்புகள் . 
இந்தப் பிரிவில் ( 3 ) உட்பிரிவானது 1934 - ம் வருஷத்திய 
8 - வது சட்டமாகிய திருத்த சட்டத்தினால் புதியதாக அமைக்கப் 
பட்டது . கைப்பற்று நிலத்தின் விஸ்தீரணத்தில் ஏறத்தாழ்வு 
இருந்து அவை விஷயமாய் நிலள்வான்தாரருக்தம் பயத்துக்கும் 
கான்ட்ராக்ட் இருக்கும் பக்ஷத்தில் அகை தாவா செய்யாமலே அமு 
ஓக்குக் கொண்டுவாலாம் . இருவருக்கும் சச்சரவு ஏற்படும் போது 
தான் கலெக்டர் பிரவர்த்திக்க வேண்டிய அவசியம் நேரிடும் . 

இன்னும் 24 - வது பிரிவின் கீழ் உள்ள குறிப்புகளை பார்க்க . 
43. விட்டு விடப்பட்டது. 


குறிப்புகள் . 
இந்தப் பிரிவானது இப்பொழுது 163 -வது பிரிவாக மாற்றப் 
பட்டு அதில் புதிய அம்சங்களும் சேர்க்கப்பட்டிருக்கிறது . அச்தப் 
பிரிவின் கீழ் உள்ள குறிப்புகளைப் பார்க்க . 
நில விஸ்தீரணத்துக்குத்தக்கபடி தொகையை இன்ன 
விதமாய் மாற்றவேண்டுமென்று நிஷ்கரிஷை 

செய்வதற்கான விதிகள் . 


44. ( 1 ) 42 - வது பிரிவைச் சேர்ந்த ( 2 ) குறிப்பிட்ட 
உட்பிரிமினபடி விண்ணப்பம் செய்துக்கொள்ளப்படுவதன் 
மேலாவது , அந்தப் பிரிவைச்சேர்ந்த ( 3 ) குறிப்பிட்ட உட் 
பிரிவில் நிபந்தனை கண்டிருக்கிற பிபுகாரம் குத்தகைத் 
தொகையை நிர்ப்பந்தமாய் அதிகப்படுத்தும்படி அல்லது 
குறைக்கும்படி எந்த நடவடிக்கையில் தாவா செய்யப்படு 
கிறதோ அந்த நடவடிக்கையிலாவது , கலெக்டரானவர் எந்த 
விஸ்தீர்ணத்துக்காக குத்தகைத்தொகை முன்னே செலுத் 
தப்பட்டிருக்கிறதோ அந்த விஸ்தீர்ணத்தையும் , அந்த 
குத்தகைத்தொகையோடுகூட தொகை ஏதாகிலும் சேர்ப்ப 
தாயிருந்தால் அதையும் அல்லது அந்த குத்தகைத் தொகை 


131 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


யிலிருந்து தொகை ஏதாகிலும் கழிப்பகா பிருந்தால் அதை 
யும் நிஷ்கரிஷை செய்யவேண்டுர் . 

( 2 ) எந்த விஸ்தீர்ணத்துக்காகக் குக்ககைத்தொகை 
முன்னே செலுத்தியிருக்கிறதோ அந்த விஸ்தீர்ணத்தை நிஷ் 
கரிஷை செய்கையிலே , கலெக்டரானவர் அடியிற்கண்ட விஷ 
யங்களில் ஒவ்வொன்றையும் கவனிக்க வேண்டும் : -- 

( a ) இன்ன விதமாக அனுபோகம் ஆதியில் உன் 
டானதென்பதும் இன்ன திட்டங்களின்படி உண்டானதென் 
பதும் - திருஷ்டாந்தமாக, குத்தகைத்தொகையானது கைப் 
பற்று நிலம் முழுமைக்காகவும் ஒன்றாய்ச் சேர்த்து ஏற்படுத் 
தப்பட்டுள்ள குத்தகைத்தொகையா என்பதும் ; 

(b ) பயத்து செலுத்தவேண்டிய மொத்த குத்தகைக் 
தொகை அதிகப்பட்டிருக்கிறதைய னுசரித்தோ அல்லது 
வேறே விதமாகவோ, என்ன காரணத்தைக்கொண்டு ஜாஸ்தி 
யாய் நிலம் வைத்துக்கொண்டிருக்க அந்த பயத்துக்கு நிலத் 
துக்குடையவர் அனுமதி கொடுத்திருக்கக்கூடுமோ அப்படிப் 
பட்ட யாகொரு காரணமும் ; 

( c ) என்ன காரணத்தைக்கொண்டு பத்து நில விஸ் 
தீர்ணம் குறைந்திருந்தும் அதற்குச்சரியாகத் தாம் கட்ட 
வேண்டிய குத்தகைத்தொகையில் குறைவில்லாமலே அந்தக் 
குறைவான நில விஸ்தீர்ணத்தை வைத்துக்கொண்டிருப்ப 
தற்குச் சம்மதிக்கக்கூடுபோ அப்படிப்பட்ட யாதொரு கார 
ணமும் ; 

விவரணம் .-- ரயத்து ஜாஸ்தியாய் நிலம் வைத்துக் 
கொண்டிருக்க நிலத்துக்குடையவர் அனுமதி கொடுத்திருக் 
கிறாரா என்பதையாவது , நில வின் தீர்ணம் குறைந்திருந்தும் 
அந்த குறைவுக்குத் தக்கபடி குத்தகைத்தொகை குறைவில் 


. 


44 - வது பிரிவு . 


135 


லாமலே அந்தக் குறைவான நில விஸ்தீர்ணத்தை வைத்துக் 
கொண்டிருக்க ரயத்து சம்மதிக்கிறாரா என்பதையாவது 
தீர்மானிக்கையிலே , கலெக்டரானவர் - குத்தகைத்தொகை 
பைக்குறித்தோ விஸ்தீர்ணத்தைக் குறித்தோ விலா தம் தேரி 
டாமலே எவ்வளவு காலம் ( நிலம் ) அனுபோகத்திலிருக்கிற 
தென்பதைப்பற்றி யோசிக்கலாம் ; 


மேலும் , 


( d ) விண்ணப்பம் செய்துக்கொண்ட காலத்திலே 
உபயோகிக்கப்பட்ட அல்லது அவ்விடத்தில் உபயோகத்தி 
லிருக்கிற அளவுகோலின் நீளத்தோடு ஒத்திட்டு பார்க்கை 
யில் அனுபோகம் ஆதியில் ஏற்பட்ட காலத்திலே உபயோகிக் 
கப்பட்ட அல்லது அவ்வவ்விடத்தில் உபயோகத்திலிருந்த 
அளவுகோலின் நீளமும் . 

( 3 ) குத்தகைத்தொகையோடு சேர்க்கவேண்டிய தொகை 
இவ்வளவென்று தீர்மானிக்கை.பிலே, கலெக்டபானவர் - அந்த 
கிராமத்திலாவது அடுத்த கிராமங்களிலாவது அதே தன்மை 
யுள்ளவைகளும் அதற்குள்ள அனுகூலங்களைப் போன்ற 
அனுகூலங்களை பொருத்தியுள்ள வைகரூமான நிலங்களுக்கு 
சயத்துகள் செலுத்தத்தக்க விதங்களைக் கவனிக்கவேண்டும் ; 
மேலும் , அவர் - பிசஸ்தாப விஷயத்தின் சந்தர்ப்பங்களை 
யோசிக்கும்போது நியாயமற்றதாகவாகிலும் அதருமமான 
தாகவாகிலும் இருக்கிற யாதொரு குத்தகைத்தொகையை 
எந்த சந்தர்ப்பத்திலும் நிஷ்கரிஷை செய்வது கூடாது . 

( 4 ) குறித்த யாதொரு நிலம் அதிகமாய்க்கைப்பற்றி 
லிருந்து வருகிறதென்று நிலத்துக்குடையவராவது ரயத்தா 
வது எடுத்துக்காட்ட அசக்தபாயிருக்கிற பட்சத்திலே , அந்த 
அதிக விஸ்தீர்ணத்தின் நிமித்தம் சேர்க்கவேண்டிய குத்தி 


136 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆகீட் . 
கைத் தொகையை - அப்படிப்பட்ட அதிக விஸ்தீர்ணம் நீங் 
கலாகக் கைப்பற்றிலிருக்கும் சகல நிலங்களுக்காகவும் செலு 
த்தப்படும் சராசரி குத்தகைத்தொகை விதப்படி கணக்கிட 
லாம் . 

( 5 ) குறைக்கிற விஷயத்திலே சூத்தகைத்தொகையிலி 
ருந்து குறைக்கப்பட்ட தொகையானது - கைப்பற்று நிலத் 
தின் வருஷாந்தர மொத்த மாசூலில் ஏற்படும் குறைவுக்குக் 
தக்கபடி இருக்க வேண்டும் ; அல்லது ஷ மாசூலில் ஏற்ப 
டும் குறைவு இவ்வளவென்று திருப்திகரமாய் ருஜுவாகாமற் 
போகிறபட்சத்திலே , குத்தகைத் தொகையிலிருந்து குறைக் 
கப்பட்ட ஷை தொகையானது கைப்பற்று நிலத்தின் 
விஸ்தீர்ணத்திலுள்ள குறைவுக்குத் தக்கபடி இருக்கவேண் 
டும் . 


- tod 


( 6 ) இந்தப்பிரிவின் பிரகாரம் குத்தகைத்தொகையை 
அதிகப்படுத்துவதையாவது குறைப்பதையாவது இந்த ஆக் 
டின் தாற்பரியப்படி குத்தகைத்தொகையை அதிகப்படுத்து 
வதாகவோ குறைப்பதாகவோ எண்ணக்கூடாது . 

45. விட்டுவிடப்பட்டது . 
46. விட்டுவிடப்பட்டது . 
47 . விட்டுவிடப்பட்டது 


48 


விட்டுவிடப்பட்டது . 


49. விட்டுவிடப்பட்டது . 


50 - வது பிரிவு . 


137 


4 - ம் அத்தியாயம் . 
பட்டாவும் முச்சிலிக்காவும். 


| 


இந்த அத்தியாயம் எந்த ரயத்துகளுக்குச் சம்பந்தப்படுகிறதோ 

அந்த ரயத்துகள் , 
50 , { 1 ) இந்த அத்தியாயத்தில் கண்ட திபக்தனை 
கள் சகல ரயத்துகளுக்கும் பிரயோகப்படும் . 
பட்டா முச்சிலிக்கா பெற்றுக்கொள்ள ரயத்துக்கும் 

நிலத்துக்குடையாருக்குமுள்ள சுதந்திரம் . . 

( 2 ) யாதொரு நடைமுதல் ரெவினி.பு வருஷத்துக் 
காகத் தமக்குப் பட்டா கொடுக்கும்படி தம்முடைய நிலத் 
துக்குடையவரைக்கேட்க ஒவ்வொரு பயத்துக்கும் சுதந் 
தரமுண்டு ; யாதொரு நடை முதல் ரெவினியு வருஷத்துக் 
காகப் பட்டா பெற்றுக்கொண்டு அதற்குப் பர்த்தியாகத் 
தமக்கு முச்சிலிக்கா கொடுக்கும்படி தம்முடைய பயத்தைக் 
கேட்க ஒவ்வொரு நிலத்துக்குடையவருக்கும் சுதந்த 
முண்டு, 

( 3 ) ஒசேவொரு கிராமத்தில் தம்முடைய சுவா 
தீனத்திலுள்ள சகல நிலங்களையும் ஒசேவொரு பட்டாவில் 
பதிவு செய்யவேண்டுமென்று சயத்து கேட்டுக்கொள்ளுகிற 
பட்சத்திலே அந்தப்படியே பதிவு செய்துக்கொள்ள அவருக் 
குச் சுதந்தபய உண்டு. 

குறிப்புகள் . 
இந்தப் பிரிவில் (3 )-வது உட்பிரிவானது 1934 - ம் வருவத்திய 
திருத்த சட்டத்தினால் நுழைக்கப்பட்டது . இது ரயத்துகளுக்கு 
அனுகூலமான ஒரு அம்சமாகும் . ஒரே கிராமத்தில் தமக்குள்ள 

18 


138 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . . 


எல்லா நிலங்களையும் சேர்த்து நயத்தானவர் ஒரேபட்டாவில் சேர் 
த்து கொள்வதினால் சென் - செலுத்தும்விஷயத்தில் சௌகரியம் ஏற் 
படும் . 

பட்டா மூச்சலிக்கா பரிவர்த்தனை செய்துக் கொள்வதினா. 
லேயே யாதொரு திலத்தின் விஷயமாய் ரயத்துக்கு பாத்தியதை 
எற்பட்டு விடாது . அனுபவ விஷயம் தான் விசிதமாகும் 28 M.L. I. 
607 . 


ை 


பட்டாவிலும் முச்சிலிக்காவிலும் காண வேண்டியவைகள் . 

51. ( 1 ) ( ஒப்பந்தஞ்செய்து கொள்ளுகிற ) நபர் 
களின் பெயர்களையும் நிலத்தின் அவ்வவ்விடத்திய விவரத் 
தையும் விஸ்தீரணத்தையும் சொக்கமாகவோ தானிய ரூப 
டாகவோ மாசூலின் ஒரு பங்காகவோ குத்தகைத்தொகை 
எந்த விதமாக ஷ நிலத்துக்குச் செலுக்கத்தக்கதாயிருக் 
கிறதோ அதையும் குத்தகைத்தொகை வீதத்தையும் அல் 
எது அதன் அளவையும் , கால்நடைகளை மேய்ப்பதற்குறிய 
கட்டணங்கள் அல்லது பாசிக்குத்தகை தொகைகள் ஆகிய 
இவைகள் காரணமாக பயத்து செலுத்தவேண்டிய தாயிருக் 
கும் யாதொரு தொகையும் சட்டத்தின்படியாவது , சட்டத் 
தைப்போல் செலாவரியாய்க்கொண்டிருக்கிற வழக்கத்தின் 
படியாவது குத்தகைத்தொகையோடுகூட செலுத்தத்தக்க , 
யாதேதொரு பிரதேச வரி , ஸெஸ் (இறை ) அல்லது கட்டணம் 
அல்லது (சார்ஜ் ) செலவுத்தொகையையும் எந்தக்காலவரை 
யறை அல்லது காலவரையறைகளில் அவைகளை செலுத்த 
வேண்டுமோ அந்த காலவரையறை அல்லது காலவரையறை 
களையும் , பட்டாதேதியையும் சுந்த விசேஷ ஷரத்துகளின்படி 
சே நபர்கள் பிணைப்பட்டிருக்கவேண்டுமென்று உத்தேசிக் 
கப்படுகிறதோ அப்படிப்பட்ட சகலமான விசேஷ ஷரத்துக் 
ஊனயும் பட்டாவில் காணவேண்டும் ; மேலும் , மேற்படி . பட் 


51 வது பிரிவு , 

139 
டாவிலே நிலத்துக்குடையவர் கையெழுத்து பண்ணவேண் 
டும் , முச்சிலிக்காவானது நிலத்துக்குடையவருடைய இஷ் 
டப்படி பட்டாவின் பிரதியாக இருக்கலாம் அல்லது அந்தப் 
பட்டாவிற்கண்ட ஷாத்துகளின்படி நடப்பதாகச் செய்து 
கொள்ளும் வெறும் உடன்படிக்கையாக இருக்கலாம் ; 
மேலும் , அந்த முச்சிலிக்காவிலே பய்த்து கையெழுத்து 
பண்ணவேண்டும் . 

( 2 ) யாதொரு சயத்து சாகுபடி செய்வதைப்பற்றி 
யாவது மாசூல் அறுவடை செய்வதைப்பற்றியாவது நிர்ப் 
பந்தமாகவோ, குறித்த யாதொரு காலத்திலே யாதொரு 
சயத்து தம்முடைய நிலத்தின் ஸ்வாதீனத்தை விட்டுளிடுவ 
தைப்பற்றியோ கண்டிருக்கும் யாதொரு திட்டமானது 
சட்டசம்மதமில்லாததாய்ப் போவதோடுக்கூட பிரயோசன 
மந்ததாயும் போய்விடும் . 

குறிப்புகள் . 
இந்தப் பிரிவில் 1931 - ம் வருஷத்திய திருத்தத்தினால் கால் 

மேய்ப்பதற்குறிய கட்டணங்கள் அல்லது பாசிக்குக்தகை 
தொகைகள் ) என்னும் பதங்கள் சேர்க்கப்பட்டன . இதன் நோக்கம் 
என்னவென்றால் , பட்டாவில் எல்லாவிதமான வசூலிக்கப்படக்க 
தொகைகள் அடங்கியிருக்கவேண்டு மென்பது 

ஒரு கிராமத்தில் செட்டில்மெண்ட் நடந்ததின் பேரில் ஏற் 
கெனவே அமுலில் இருந்த பட்டாவில் உள்ள ஷரத்துகள் முக்கி 
யமான பாகங்களில் மாற்றப்படுமாகில் அவைகளை யெல்லாம் கண்டு 
நிலத்துக்குடையவர் ரயத்துக்கு புதிய பட்டாவை கொடுக்க ( டென் 
டர் செய்ய ) வேண்டும் என்று 56 M. L. J. 81 என்னும் கேளில் 
தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது . 

காணங்களின் சம்பளத்திற்குப் பதிலாக ருசும் என் 
னும் ஒரு தொகை வசூலிக்கப்பட்டு வருமானால் அதையும் கட்டாய 
மாக பட்டாவில் காகன வேண்டும் . அந்த தொகையும் ரென்டோடு 
செலுத்தப்படத்தக்க ஒரு கட்டணமென்று கருதப்படலாம் . 


நடை 


கிராம 


140 சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆட். 

ஒரு பட்டாவில் எந்த லேத்திற்காக பட்டா கொடுக்கப்பகிர 
ரீதோ அதைப்பற்றின விஷயங்கள் மாத்திரம் அடங்கி இருக்க 
வேண்டுமேயொழிய இகர நிலங்களைப்பற்றி அதில் காணக்கூடாது , 
71. C. 8197 , அப்படி ஏதாவது கண்டிருந்தாலும் அத்தகைய வரத் 
திகள் செல்லாது . ஆனால் புறம்போக்குகளில் ஏதாவது ஆக்கிரமம் 
செய்யப்பட்டால் அதற்காக இரட்டிப்பு தீர்வை செலுத்த வேண் 
திம் என்ற வரத்து கண்டிருப்பது சட்ட விரோதமான தல்ல 
வென்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது . 7. J. C. 897 . 
எவ்வளவு காலத்துக்காகப் பட்டா கொடுத்து முச்சிலிச்சா 

பெற்றுக்கொள்ளலாமென்பது . 
52. ( 1 ) ஒரு ரெவினிபு வருஷத்துக்காவது பல 
ரெயினியு வருஷங்களுக்காவது பட்டா கொடுத்து மூச்சி 
லிக்கா பெற்றுக்கொள்ளலாம் ; ஆனால் ஒரு ரெவினியு வரு 
ஷத்துக்கு மேற்பட்ட ஒரு காலவரையறைக்காக எந்த நிலத் 
துக்குடையவ ரும் பட்டா கொடுப்பதாகக் காட்டவும் எந்த 
பத்தும் அதை அங்கீகரிக்கவும் கடமைப்பட்டவராகார் . 

( 2 ) ( 3 ) குறிப்பிட்ட உட்பிரிவிற்கண்ட நிபந்தனை 
களுக்குட்பட்டு , யாதொரு பட்டா சல்லது முச்சிலிக்கா 
எந்தக் காலவரையறைக்குச் சம்பந்தப்படுகிறதோ அந்தக் 
காலவரையறை ஆரம்பமான பிறகு பன்னிரண்டுமாத கால 
க்துக்குள்ளாக அந்தப்பட்டா அலலது மூச்சிலிக்கா கொடு 
ப்பதாகக் காட்டவேண்டும் . அந்த முச்சிலிக்கா அல்லது 
பட்டா கொடுக்கும்படி கேட்கவேண்டும் . 

( 3 ) யாதொரு செவினிய வருஷத்துக்காக அங்கீகரி 
க்கப்பட்ட பரிவர்த்தனம் செய்து கொள்ளப்பட்ட அல்லது 
டிக்ரி செய்யப்பட்ட பட்டாக்களும் முச்சிலிக்காக்களும் 
எந்த செவினி- பு வருஷத்துக்குப் புதிதாகப் பட்டாக்களும் 
முச்சிலிக்காக்களும் அங்கீகரிக்கப்பட்டோ பரிவர்த்தனம் 


+ 


52 - வது பிரிவு , 


141 


செய்து கொள்ளப்பட்டோ அல்லது டிக்ரி செய்யப்பட்டோ 
இருக்கின்றனவோ அந்த ரெவினியு வருஷம் ஆரம்பமாகிற 
வசையில் செலாவணிபாய்க்கொண்டே வரவேண்டும் ; ஆனால் 
யாதொரு பட்டாவாகிலும் முச்சிலிக்காவாகிலும் ஒன்றுக்கு 
மேற்பட்ட செவினியு வருஷங்களுக்குச் செலாவணியாய்க் 
கொண்டேயிருந்தால் , புதிதாக பட்டா அல்லது முச்சிலிக்கா 
எந்த ரெவினி.யு வருஷத்தில் கொடுப்பதாகக் காட்டப்படுகி 
றதோ அங்கீகரிக்கப்படுகிறதோ, பரிவர்த்தனஞ்செய்து 
கொள்ளப்படுகிறதோ அல்லது டிக்ரி செய்யப்படுகிறதோ 
அந்த செவினியு வருஷத்துக்கு அடுத்து வருகிற செவினியு 
வருஷம் ஆரம்பமாகிறவரையிலே அதே கைப்பற்று நிலத் 
துக்கு மேற்படி புது பட்டாவாவது முச்சிலிக்காவாவது 
செலாவணியாகமாட்டாது . 

குறிப்புகள் , 
பட்டா முச்சிலிக்கை மாற்றிக்கொள்வதென்பது கைப்பற்று 
பாத்தியதையுள்ள ரயத்துக்களுக்கு மாத்திரம் தான் பிரயோகமாகும் . 
அது இதர நபர்களுக்கு பிரயோகமாகாது . ஆகையால் கைப்பற்று 
பாத்தியதை பெற்றிராதவர்களுடைய சொத்தை இந்த சட்டத்தின் 
கீழ் ஜப்தி செய்வது சட்ட சம்மதமான தல்ல . 

ஒரு மைனர் இனம் தாரரின் அதாவது சிறிய இனாம் தா ரரின்கீழ் 
சில நபர்கள் ஒரு கடப்பா ( முச்சிலிக்கை எழுதிக்கொடுத்து நிலத்தை 
சுவாதீனம் பெற்றிருந்தனர் . அந்த அக்கிரிமெண்ட் ரிஜிஸ்டராக 
வில்லை . இப்படியிருக்க அவர்கள் செலுத்த வேண்டிய பாக்கிக்காக 
இனாம்தார் ஜப்தி செய்தபோது அவர்கள் ஆட்சேபனை செய்தனா. 
இவர்கள் கைப்பற்று நிலத்தைப் பெற்றிருந்த ரயத்துகள் அல்ல . இப் 
படியிருக்கையில் அவர்கள் பேரில் இந்த சட்டம் 212 - வது பிரிவின் 
கீழ் கிரிமினல் தாவா தொடரப்பட்டது . அந்த நபர்கள் குற்றவாளி 
களாக கருதப்படுவார்களா என்றும் கேள்வி வந்ததில் அவர் குற்ற 
வாளிகள் அல்லவென்றும் ஷ மூச்சிலிச்சை ரிஜிஸ்டாாசாமலிருந்த 


| 


142 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டுஆக்ட் . 


தினாலும் இந்த நபர்கள் கைப்பற்று பாத்தியதை உடையவர்களல்லவா 
திலாலும் இனம்கார் இந்த சட்டத்தின் கீழ் உள்ள வழிகளை கைக் 
கொள்வதற்கில்லையென்றம் தீர்மானித்தனர் . இந்த சந்தர்ப்பத்தில் 
தான் 4 52 -வது பிரிவானது ( அதாவது முச்சலிக்கா மாற்றிக் 
கொள்வதென்பது ) கைப்பற்று பாத்தியதை உள்ளநபர்களுக்குத்தான் 
பிரயோகமாகும் என்று தீர்மானிக்கப்பட்டது . கூரமய்யா VS. சத்ய 
நாராயணா 35 L. V. 849 . 

R. பௌல்க்ஸ் VS. கந்தசாமி பிள்ளை மற்றவரும் 63 M. L. ) . 
949 என்றும் கேஉல் இப்பிரிவின் கீழ் ஒரு பட்டா முச்சிலிக்கை 
மாற்றப்படுவதின் வேகமென்னவென்று கேள்வி வந்ததில் பின்வரு 
மாறு தீர்மானிக்கப்பட்டது . ( இந்த கேவில் சிவகெங்கை ஜமீன் 
தாரியில் புலியூர் என்றும் கிராமத்திலிருந்து கிளம்பிய கேஸ்) : 

சென்னை எஸ்டேட்ஸ்லாண்டு ஆக்ட் 25.30 . 42. 45. இந்தப் 
பிரிவுகளிற்சொன்ன சந்தர்ப்பங்களில் ரென்டு இன்ன தென்று தீர் 
மானிப்பதற்கு கலெக்டருடைய உத்திரவானது தேவையான தாகும் . 
ஆகையால் இவைகளைத்தவிர மற்றப்படி ரென்டுக்காக செய்யப்பட்ட 
தாவாக்களைச் சேர்ந்த வரையிலும் மேலேகண்ட 27 , 23 பிரிவு 
ளில் உள்ள அனுமான வகைப்பிரகாரம் மற்ற படி வேறே விக 
மான சந்தர்ப்பங்கள் உள்ளனவென்று காட்டப்பட்டாலொழிய பட் 
டாவில் சொல்லப்பட்ட ரென்ட்தான் சரியான ரென்ட் என்று ஏற் 
படும் . அதாவது மேலே சொல்லப்பட்ட பிரிவுகளில் உள்ள சந்தர்ப் 
பங்களைத் தவிரமற்ற சந்தர்ப்பங்களில் பட்டா கொடுக்காமலே தன 
க்கு அதிக தொகைசேரவேண்டுமென்ற கூறி நிலத்துக்குடையவர் 
தாவா செய்யலாம் . அதற்கு தடையொன்றுமில்லை . அப்படி தாம் 
பாத்தியதை உடையவர் என்று அவர் ருசு செய்யும் பத்தில் 
கோர்ட்டார் அதிக ரென்டைக் கொடுக்கலாம் . 

ஒரு பசலியில் கொடுக்கப்பட்ட பட்டாவானது அடுத்த பாலிச் 
கும் அமுலில் இருக்கும் , 

ஒரு நிலத்துக் குடையார் பட்டா கொடுத்தப் பிறகு அவ்வரும் 
முழுவதிலும் அதே பட்டாவின் ஷரத்துகள் தான் அமுலில் இருக் 
கும் . அவர் வேறு விதமாக பட்டா கொடுக்க வேண்டுமென்கி 


54 - வது பிரிவு . 


143 


எண்ணத்துடன் தனது ஜமீனை மற்றொருவருக்கு இஜாரா விட்டு 
அவர் வழியாய் புதிய ஒரு பட்டாவை டென்டர் செய்யும்படி செய் 
விப்பது முடியாது இஜாராவினால் புதியதாக ஏற்படும் நிலத்துக் 
குடையவரும் தனது குத்தகைதாரருக்கு எவ்வளவுபாத்தியதை 
யுண்டோ அதைவிட அதிகமான உரிமைகளைப் பெற்றவராக மாட் 
டார் . சுந்தரமய்யர் vs. குளத்து அய்யர் 1930 A. I. R. Mad . 62 . 


53. விட்டு விடப்பட்டது . 


இன்ன விதமாகப் பட்டா கொடுக்கக்காட்ட வேண்டு 

மென்பது , 


54 ாயத்தினிடமாவது அவருடைய குடும்பத்தைச 
சேர்ந்த வயது வந்த யாதொரு புருஷரிடமாவது அந்த ரயத் 
தினிடமிருந்து அதிகாரம் பெற்றிருக்கும் ஏஜெண்டினிட 
மாவது பட்டாவின் நகலை ஒப்புவிப்பதன் மூலமாகவோ அல் 
லது அப்படி சேர்ப்பிக்க முடியாத பட்சத்திலே கிராமச்சாவ 
டியிலாகிலும் கிராமச்சாவடி எதுவும் இராவிட்டால் அந்த 
கிராமத்தில் எல்லாருக்கும் நன்றாய் தெரியும்படியான யா 
தொரு இடத்திலாகிலும் ஒரு நகலையொட்டி பயத்து கடைசி 
யாக வாசம் செய்திருந்ததாக தெரியவரும் இடத்திலே அவ 
ருக்கு ஒரு நகலை தபால மூலமாய் அனுப்புவது மூலமாகவோ 
சயத்தினிடத்திலே பட்டா கொடுப்பதாகக் காட்டலாம் ; 
அல்லது பாதொரு பூஸ்திதியின் விஷயமாகவோ பூஸ்திதி 
யைச் சேர்ந்த பாதொரு பாகத்தின் விஷயமாகவோ நிலத்துக் 
குடைபவர் விண்ணப்பம் செய்துகொள்வதன் மேல் கலெக் 
டர் அனுமதி கொடுக்கிறபட்சத்திலே , கலெக்டர் ஆபீசிலோ 
பொதுவான அல்லது பிரத்தியேகமான உத்தரவு மூலமாய்ப் 
பிரதேச கவர்ன்மென்டார் கட்டளையிடுகிற வேற யாதொரு 
உத்தியோகஸ்தருடைய ஆபீஸிலோ அந்த பட்டாவைக் 


14+ 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


பாவது 


கொண்டுவந்து தாக்கல் செய்யலாம் ; அப்படி தாக்கல் 
செய்யப்பட்டால் , கலெக்டர் அல்லது மேலேகண்ட உத்தி 
யோகஸ்தர் மேலே சொல்லியிருக்கிற விதமாய் நிலத்திக் 
குடையவரின் செலவிலே அந்தப் பட்டாவை ரயத்துக்குச் 
சேர்ப்பிக்கவேண்டும் . மேலும் மேற்படி கலெக்டராக 
உத்தியோகஸ்தசாவது மேலே கண்டபடி தேதியைக் குறி 
த்து நிலத்திக்குடையவருக்கு தபால் மூலமாய் உடனே 
சங்கதி தெரிவிக்கவேண்டும் . 

குறிப்புகள் . 
இந்தப் பிரிவானது 1934 - ம் வருஷத்திய திருத்த சட்டத்தி 
னால் திருத்தி யமைக்கப்பட்டது . பட்டா கொடுப்பது அல்லது 
டென்டர் செய்யப்படுவது இவைகளின் விகங்களனைத்தும் இப்பிரி 
வில் பூரணமாக காணப்பட்டிருக்கிறது . 

பட்டா பெறுவதற்காக வியாஜ்ஜியம் . 
55. சுேட்டுக்கொண்ட பிறகு மூன்றுமாத காலம் 
வரையில் , ஒரு நிலத்துக்குடையவர் யாகொரு சயக் றி 
என்ன ஷரத்துகளின்படி பட்டா பெற்றுக்கொள்ள சுதந்திர 
முடையவராயிருக்கிறாரோ அந்த ஷரத்துகளின்படி பட்டா 
கொடுக்கத்தவறினால் அப்படிப்பட்ட பட்டாவினிமித்தம் 
அந்த பயத்து கலெக்ட ரீடத்தில் வியாஜ்ஜியந்தொடருவது 
சட்ட சம்மதமாகும் . 

குறிப்புகள் 
பட்டா என்பது சுவாதீனத்தைக் காட்டக்கூடிய ஒரு அம்சமா 
கும் , ஆகையால் ஒரு ரயத்து யாதொரு நிலத்தை சுளாதீனம் 
பெற்றிருக்கும் பத்தில் அகன் விஷயமாய் பட்டா பெறுவதற்கு 
அவருக்கு உரிமையுண்டு . ( -வது பிரிவில் கைப்பற்ற பாத் 
தியதைகளைப்பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது . 11 - வது பிரிவில் 
ரயத்தானவர் தமது வகை 

வத்தை உபயோகப்படுத்தக் கூடிய வழி 


55 - வது பிரிவு . 


145 


t 


யைப்பற்றி கூறப்பட்டிருக்கிறது . 12 - வது பிரிவில் மரங்களின் 
அனுபோகத்தைப்பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது . 18 -வது பிரிவில் 
சீர்திருத்தங்களைப்பற்றி கூறப்பட்டுள்ளது . இன்னும் ஒரு ரயத் 
தானவர் தனது கிராம ஆசாரப் பிரகாரம் பலவித அனுபல பாத் 
தியதைகளைப் பெற்றிருக்கக்கூடும் . இவைகளனைத்தையும் கணக் 
பட்டா பெறுவதற்கு ஒவ்வொரு ரயத்துக்கும் உரிமையுண்டு . இன்ன 
ஷரத்துகளின் பேரில் தமக்கு பட்டாதேவையென் கூறி அவ்வித 
மாகவே பட்டா பெறுவதற்கு கலெக்டரிடம் தாவா செய்யலாம் . 
அப்படிச் செய்வதற்கு முன் ஜமீன் தாரரிடம் மனு செய்து அப் 
படி செய்தது முதற்கொண்டு மூன்று மாதம் வரையிலும் பட்டா 
கொடுக்கப்படாமலிருந்தால்தான் தாவா செய்யலாம் . 

அப்படி தாவா செய்வதில் ரயத்து நிலம் விஷயமாகதான் 
தாவா செலாவணியாகும் . மற்ற நிலங்களின் விஷயமாய் பட்டா 
கேட்பதற்கில்லை 32 1. C. 594 . 

பட்டா கேட்பதற்கு முன் யாதொரு ரயத்து காமே நேரிடை 
யாக பிரத்தியக்ஷயாக ஸ்வாதீனம் பெற்றிருக்க வேண்டுமென்பதி 
அவசியமில்லை . அவர் நியாயமாயும் சட்ட சம்மதமாயும் அதை பெறு 
வதற்கு பாத்தியதை உள்ளவராயிருந்தாலே போதுமானது . ரயத் 
தானவர் இகரர்களுக்கு வாரத்து விட்டு அவ்விதமாக அனுபோ 
கித்துவந்த போதிலும் பட்டா பெறுவதற்கு உரிமையுள்ளவராவர் 
31 M.L. J. 359 . 

பட்டா பெறுவதற்கு செய்யப்பட்ட தாவாவில் ரயத்தினுடை 
பாத்தியதையானது மறுக்கப்பட்டதானால் ரிவின்யூ கோர்ட்டானது 
அவருக்கு பாத்தியதை உண்டா இல்லையா என்பதைப்பற்றி விசாரி 
த்து தீர்மானிக்க வேண்டும் 60 1. C 316 . 

எஸ்டேட்ஸ் வாண்ட் ஆக்ட் என்னும் சட்டத்தினுடைய முக் 
கிய நோக்கம் என்னவென்றால் , நிலத்தை கைப்பற்றில் வைத்துக் 
கொண்டு சுவாதீனம் பெற்றிருக்கும் ரயத்துகளுக்கு சௌகரியம் 
செய்து அவர்களுடைய ஸ்திதியை உயர்த்த வேண்டு மென்பது . 
ஆகையால் நடுத்தரமாக இருந்து கைப்பற்று நிலத்தை இதரர்களுக்கு 

19 . 


143 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


4.1 


கீழ் குத்தகைக்கு விடும் நபர்கள் ( Aliddlemen ) பேரில் பட்டா 
போட்டுக் கொடுப்பது இந்த சட்டத்திற்கு ஏற்றதாகாது ,. 
M.L. J. 699 . 


| 


யாதொரு நிலத்தில் ஒரு ரயத்துக்கு கைப்பற்று பாத்தியதை 
உண்டா என்னும் பிரச்னையானது ஒரு முக்கியமான பிரச்னை 
அல்லது கேள்வியாகும் அது அகஸ்மாததாக கிளம்பக்கூடிய ஒரு 
கேள்வி அல்ல . ஆகையால் அத்தகைய தாவாவானது ரெவின்யூ 
கோர்ட்டினாலேயே விசாரணை செய்யப்பட்டு அந்தக்கோர்ட்டிலேயே 
தீர்மானிக்கப்படவேண்டும் . எஸ்டேட்ஸ் லாண்ட் ஆக்டின் 189 வது 
பிரிவின் பிரகாரம் அத்தகைய தாவா சிவில் கோர்ட்டில் செய்யப் 
படுவதற்கு நியாயமில்லை , 

ஒரு ரெவின்யூ கோர்ட்டில் பட்டா பெறுவதற்கு தாவா செய்து 
அந்தக் கோர்ட்டு தாவாவை தள்ளுகடை செய்தால் அதன் பேரில் 
அப்பீல் செய்ய வேண்டுமேயொழிய வியில் கோர்ட்டில் பட்டா 
பெறுவதற்கு தாவா செய்ய முடியாது . ராஜ ராஜேஸ்வர சேதுபதி 
vs. முத்து தாயனப்பிள்ளை 55 M. L. ) . 379 (ராமநாதபுரம் சமஸ் 
தானம் கேஸ் ) 


ஒரு நபர் 


ஒரு ஜமீன் கிராமத்தில் ஒரு ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட 
பட்டாதா ரரிடமிருந்து சில நிலங்களை பராதீனம் பெற்றார் . ஆனால் 
அவர் பட்டா ட்ரான்ஸ்பர் பெறவில்லை. இதற்கிடையில் நிலத்துக் 
குடையவரானவர் அந்த நிலங்களின் கிஸ்தி பாக்கிக்காக அவைகளை 
ஜப்தி செய்து அமுல் நடத்திக் கொண்டுவந்தார் . பட்டாவில் எவ் 
வளவு லம் கண்டிருந்ததோ அதைவிட , உள்ள நிலங்கள் வாஸ்த 
வத்தில் குறைவாகவே இருந்தன . இது விஷயம் யாவராவலும் 
ஒப்புக்கொள்ளப்பட்டது . இதை யொட்டி நிலத்தை கிரயம் பெற்ற 
உர் சிவில் கோர்ட்டில் பின் கண்டவாறு தீர்மானம் பெறுவதற்கு 
தாவா செய்தார் . அதாவது நிலத்துக்குடையவரானவர் எஸ்டேட்ஸ் 
லாண்டு ஆக்டின் 112- வது பிரிவின் கீழ் எடுத்துக் கொண்டிருந்த 
ஜப்தி நடவடிக்கைகள் வாஸ்தவத்தில் நிலங்கள் எவ்வளவு விஸ்தீர 
கணம் உள்ளனவோ அவ்வளவு வரையிலும் தான் செல்லத்தக்கின 


55 - வது பிரிவு . 


147 


தாகும் என்று ஒரு ஸ்தாபிதம் பெறுவதற்கும் பட்டாவில் கண்ட 
மொத்த தொகையையும் எ. சூல் செய்யாமல் இருக்கும்படி ஒரு தடை 
உத்திரவு பெறுவதற்கும் தாவா செய்தார் . இதற்கு பிரதிவாதியான 
நிலத்துக்குடையவர், இந்த தாவா சிவில் கோர்ட்டிலேயே செய்யப் 
படுவதற்கில்லை யென்று ஆக்ஷேபம் செய்தார் . , இதன் விஷயமாக 
இத்தகைய கேஸானது சிவில் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட 
வாமா என்று கேள்வி வந்ததில் பின்வருமாறு தீர்மானிக்கப்பட் 


| 


. 


இத்தகைய கேஸுகளில் நாம் அனுசரிக்க வேண்டிய முறை 
என்ன வென்றால் . எந்த குறையின் விஷயமாக புகார் சொல்லப்படு 
கிறதோ அதைப்பற்றி ரிவின்யூ கோர்ட்டில் ஒரு தாவா அல்லது 
மனுவின் மூலமாக சரியான பரிஹாரம் தேடிக்கொள்வதற்கு வாத 
க்கு வசதி இருக்குமானால் , வாதி அந்த பரிஹாரத்தையே தான் 
தேட வேண்டுமே யொழிய ஒரு சிவில் கோர்ட்டில் தாவா தொடரக் 
கூடாது . இந்த கேளில் வாதியானவர் , தன்னுடைய விக்கிரயமா 
னது அங்கீகரிக்கப்படாவிட்டாலும் , தாம் கிரயம் பெற்றவா என்று 
சொல்லிக் கொண்டே தமக்கு எந்த விதமாக பட்டா பெறுவதற்கு 
பாத்தியதையுணடோ அவ்விதமாக பட்டா வேணுமென்று 55 - வது 
பிரிவின் கீழ் தாவா செய்வதற்கு உரிமை பெற்றிருந்தார் . அல்லது 
வாதி 146 - வது பிரிவின் கீழ்பட்டாவை தன் பேருக்கு மாற்றவேண்டு 
மென்று மனு செய்து , அந்த மனுவில் ட்ரான்ஸ்பர் செய்யவேண்டிய 
நபர் சேராவிட்டால் 146 - எது பிரிவின் கீழ் சிவில் கோர்ட்டில் 
தாவா செய்து , சிவில் கோர்ட்டில் தன் பேருக்கு பட்டா மாற்றப் 
படவேண்டுமென்று பெற்ற உத்தரவை ரிவின்பு கோர்ட்டில் ஆஜர் 
செய்திருக்கலாம் . 

இந்த நடவடிக்கைகளில் எதையாவது எடுத்துக்சொள்ளாமல் 
வாதி நேராக ஸிவில் கோர்ட்டுக்கு வந்திருப்பதால +2 M. L. ) . 
113 என்னும் தீர்மானத்தை யுத்தேசித்து சிவில் கோர்ட்டில் யா 
தொரு தாவாவையும் செய்வதற்கில்லை . அகில இந்தியா லா ஜர் 
னல் பத்திரிகை . 4 - வது வால்யம் கேஸ்களின் குறிப்புகள் பக்கம் 
48 . 


| 


148 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


| 


பட்டாவை அங்கீகரிக்கும்படி கட்டாயப்படுத்துவதற்காக 

வியாஜ்ஜியம் . 
56. கொடுக்கக்காட்டின பிறகு ஒருமாத 

காலம் 
வரையில் யாதொரு ரயத்து தமக்குக்கொடுப்பதாகக் காட் 
டப்பட்ட பட்டாலை அங்கீகரிக்கவும் அதற்குப் பரிவர்த் 
தன் 
னமாக ஒரு முச்சிலிக்கா கொடுக்கவும் தவறினால் , நிலத் 
துக்குடையவர் அந்தப்பட்டாவை அங்கீகரிக்கும்படி கட் 
டாயப்படுத்தும் பொருட்டுக் கலெக்டரிடத்தில் வியாஜ்ஜியம் 
தொடரலாம் . 

குறிப்புகள் . 
ஒரு பயத்து பட்டா டென்டர் செய்யப்பட்ட நிலங்களுக்கு பட் 
டாவாங்கிக் கொள்ள மறுத்து விட்ட பிறகு அதே நிலங்கள் தம்மு 
டையது என்று சொல்லி தாவா செய்வதற்கில்லையென்று 28 Mad . 
553. என்னும் கேவலில் தீர்மானிக்கப்பட்டது . 

ஒரு ரயத்து தன் கைப்பற்று நிலத்தை மற்றொருவருக்கு ட்ரா 
ன்ஸ்பர் செய்து விட்டால் அந்த நபரானவர் அவருடைய ஸ்தானத் 
தில் ரயத்தாகி விடுகிறார் . 27 Mad , 401. யாதொரு நிலமானது 
ஒரு ஊழியத்திற்காக நிலத்துக்குடையவரால் கொடுக்கப்பட்டிருந் 
தால் அந்த ஊழியம் நின்று விட்டவுடன் அல்லது அற்று விட்டவுடன் 
நிலமானது ரயத்தி நிலமாக போய்விடுகிறது . அத்தகைய நிலத் 
தன் விஷயமாப் பட்டா பெறும்படி ரயத்தின் பேரில் தாவா செய்வ 
தற்கு நிலத்துக்குடையவருக்கு உரிமையுண்டு 23 L. V. 252 . 
பட்டாவைக் கொடுக்கும்படியோ அங்கீகரிக்கும்படியோ 
கட்டாயப்படுத்துவதற்காக கொண்டுவரப்படும் 
வியாஜ்ஜியங்களைத் தீர்மானிக்கையில் 

இன்னது செய்யவேண்டுமென்பது . 
57. 55 - வது 56 - வது பிரிவுகளின்படி தொடாப் 
படும் வியாஜ்ஜியங்களைத் தீர்மானிக்கையில் , கலெக்டரானவர் 
இதில் சொல்லியிருக்கிறபடி நடவடிக்கை நடத்தவேண்டும் 
பி.திவாதி பட்டாவைக் கொடுக்கவோ அங்கீகரிக்கலோ 


| 


58 - வது பிரிவு . 


149 


கடமைப்பட்டவரல்லவென்று அவர் அபிப்பிராயப்பட்டால் , 
அவர் அந்த வியாஜ்ஜியத்தைத் தள்ளிவிட வேண்டும் . பிரதி 
வாதி பட்டாவைக் கொடுக்கவோ அங்கீகரிக்கவோ கடமைப் 
பட்டவரென்று அவர் அபிப்பிராய்ப்பட்டால் அவர் கேட் 
கப்படுகிற அல்லது கொடுக்கக் காட்டப்படுகிற பட்டா 
சரியானது தானாவென்று தீர்மானிக்க வேண்டும் ; அவர் ஷை 
பட்டா சரியானதென்று அபிப்பிராயப்படுகிற பட்சத்திலே 
முச்சிலிக்காவுக்குப் பரிவர்த்தனமாக பட்டா கொடுக்க 
வேண்டுமென்றாகிலும் பட்டாவை அங்கீகரித்து அதற்குப் 
பரிவர்த்தனமாக முச்சிலிக்கா கொடுக்கவேண்டுமென்றாகி 
லும் பிரதிவாதிக்குக் கட்டளை பிட்டு டிக்ரி பிறப்பிக்கவேண் 
டும் . கேட்கப்படுகிற அல்லது கொடுக்கக் காட்டப்படுகிற 
பட்டா சரியான தல்லவென்று கலெக்டர் அபிப்பிராயப்பட் 
டால் அவர் அந்தப் பட்டாவில் இன்ன ஷரத்துகள் கண்டி 
ருக்கவேண்டுமென்று தீர்மானிக்கவேண்டியது மல்லாமல் 
தாம் பிறப்பிக்கும் டிக்கிரியில் அந்த ஷரத்துகளைக் கண்டெழு 
தவும் வேண்டும் . அல்லாமலும் மேற்படி டிக்ரியானது பட் 
டாவும் முச்சிலிக்காவும் பரிவர்த்தனமாகக் கொடுக்கப்பட்டும் 
பெற்றுக்கொள்ளப்பட்டும் இருந்தால் எப்படியோ அப்ப 
டியே செலாவணியாவது மல்லாமல் 

பிரயோசனகரமாயும் 
இருக்கும் . 

குறிப்புகள் . 
இப்பிரிவானது 1934 - ம வருஷத்திய திருத்த சட்டத்தினால் 
மாற்றப்பட்டிருக்கிறது . மாறுதலினால் அர்க்கமானது விதமாக 
விளங்கும்படி ஏற்பட்டது . 
கர்னம் பட்டாவிலும் முச்சிலிக்காவிலும் கையெழுத்துபண்ணி 

அவைகளை ரெஜிஸ்டர் செய்யவேண்டு மென்பது . 

58 . கைப்பற்று நிலம் எந்தக் கிராமத்திலிருக் 
கிறதோ அந்தக் கிராமத்தின் கர்னம் - அந்தக் கைப்பற்று 


150 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


நிலத்தைப்பற்றிய பட்டாக்களிலும் முச்சிலிக்காக்களிலும் 
கிரமமாய்க் கையெழுத்தி பண்ணவேண்டிய தோடுங்கூட 
அவைகளை ரெஜிஸ்டர் செய்யவும் வேண்டும் . 


5 - ம் அத்தியாயம் . 
குத்தகைத்தொகையை செலுத்துவதும் குத்தகை 

தொதை பாக்கியும் , 
இந்த அத்தியாயத்தில் 59 முதல் 76 வரையிலுமுள்ள பிரிவு 
கள் அடங்கியுள்ளன . ரென்டு செலுத்தப்படுவதைப்பற்றியும் எந் 
செந்த காலங்களில் அது செலுத்தப்படவேண்டும் என்பதைப்பற்றி 
யும் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது , 

தவணைகளாக குத்தகைத் தொகையைச் செலுத்துவது . 
- 59. உடன்படிக்கையின் பிரகாரமோ உடன்படி 
ச்கை இராதபட்சத்திலே உறுதியாய் ஏற்பட்டுள்ள மாமுன் 
பிரகாரமோ குத்தகைத்தொகை தவணைகளாக செலுத்தத் 
தக்கதாகும் . 

குறிப்புகள் . 
பலான காலங்களில் பணம் செலுத்தப்படவேண்டும் என் 
பட்டாவில் யாதொரு வாத்தும் இராமற் போனால் ரென் தொகை 
யானது பசலி ஆகீரில் ( முடிவில் ) செலுத்தத்தக்கதாகும் . ஒரு பசலி 
கழிந்த பிறகு இரண்டு மாதம் வரையிலும் தலணை கொடுக்கப்பட் 
டிருக்கும் பயத்தில் அந்த காலம் முதற் கொண்டேதான் லிமிடே 
வன் தவணை ஆரம்பமாகும் . 27 M.L. J. 734 , 

இந்தப் பிரிவில் உள்ள மாமூல் என்னும் பதத்திற்கு அர்த்த 
மென்ன என்பது பாஜாராம் மேத்தா VS. நாராயணசாமி நாயுக 61 
M.L. J. 357 என்னும் கேஸில் கிளம்பினது . அதற்கு சென்னை 
ஹைக்சோர்ட்டார் அவர்கள் " மாமூல் என்பதற்கும் ஆசாரம் அல்லது 
புராதன வழக்கம் என்பதற்கும் வித்தியாசம் உண்டு என்றும் மாமூல் 


61 - வது பிரிவு . 


151 


என்பது நீடித்த ஒரு கால அளவுக்கு இருக்க வேண்டிய அவசிய 
மில்வை யென்றும் ஒரு சிறிது காலமாக வழங்கி வந்தாலே போதுமா 
னது என்றும் இன்னும் மாமூல் என்பது எந்த . கிராமத்தில் ஒரு 
கேள்வி கிளம்பினதோ அந்த கிராம முழுவதுமாக வழங்கி வந்திருக்க 
வேண்டிய அவசியமில்லையென்றும் எந்த கைப்பற்று நிலத்தின் 
விவயகதில் ஒரு குறிப்பிட்ட கேள்வி கிளம்பினதோ அதில் மாத்தி 
ரம் வழங்கி வந்திருந்தால் போதுமானது என்றும் தீர்மானம் செய் 
தனர் . 


கால் 


ரெண்டுக்காக தாவா செய்வதற்குள்ள லிமிடேஷன் 
தவணை பானது கிஸ்தி அல்லது அதன் ஒரு பாகமானது என்றைய 
தேதியில் பாக்கியாகிறதோ ( அதாவது 60 - வது பிரிவின் கீழ் பாக்கி 

று ஏற்படுகிறதோ ) அதி முதல் ஆரம்பமாகும் . ( அதற்கு 3 
ஷ தவணையுண்டு) 21 Mad . 413 . 

குத்தகைத்தொகைக்கு பாக்கி 
60. எந்தத்தேதியில் குத்தகைத்தொகையின் தவ 
ணைத்தொகை செலுத்தவேண்டியதாகிறதோ அந்தத் தேதி 
யில் அது செலுத்தப்படாவிட்டால் , அது - அடுத்த தேதி 
பிலே குத்தகைத்தொகை பாக்கியாய்விடுகிறது . 

குறிப்புகள் . 
ஒரு மத்திய நிலத்துக்குடையவருக்காகவும் நிலத்துக்குடைய 
வர் ஒரு பிரதேச இறை ( Cess ) யைச் செலுத்திவிட்டு அதை மத்திய 
நிலத்துக்குடையவரிடமிருந்து வரப்பற்றுவதற்கு தாவா செய்வதா 
யிருந்தால் அந்த தாவா ரென்டை வரப்பற்றுவதற்கான ஒரு தாவா 
வென்று கருதப்பட முடியாது . அந்த தொகை ரென்ட் அல்ல . 
3L . W. 32 . 

பாக்கிக்கு வட்டி . 
61. இந்த ஆக்டில் கண்ட நிபந்தனைகளுக்குட்பட்டு 
குத்தகைத்தொகை பாக்கி எந்தத் தேதியில் ஏற்பட்டதா 
அந்த தேதி முதல் அது செலுத்தப்படுகிறவரையிலே மாத 


1 


152 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆகீட் . 


1 


மொன்றுக்கு நூற்றுக்கு வட்டி அரை விழுக்காடு அந்த 
பாக்கித்தொகைக்குத் தனிவட்டி வாங்கப்படும் . 

குறிப்புகள் . 
இப்பிரிவானது ஒரு ரயத்தினால் சேராக செலுத்தப்படவேண் 
டிய ரென்ட் அல்லது குத்தகைத்தொகைக்கு மாத்திரம்தான் பிரயோ 
கமாகும் . கட்டுபடி பாக்கிகளுக்கு பிரயோகமாகாது . 271.C. 
137. அதே மாதிரியாக ஒரு அக்கிரஹாரம்தார் அல்லது இனாம் 
தாதரிடமிருந்து வசூலிக்கப்படக்கூடிய ஜோடிக்கும் பிரயோகமா 
காது . இதற்கு தீர்மானப் பிரமாணம் 11 Law Weekly 523. லோ 
கல் போர்டுகள் ஆக்டின் கீழ் வசூலிக்கப்படக்கூடிய பிரதேச இறை 
( Cess ) களுக்கும் பிரயோகமாகாது . தீர்மானப் பிரமாணம் 37 Mad , 
319. ஆகையால் இவைகளுக்கு வட்டி என்பது சட்ட மூலமான ஒரு 
உரிமையோடு வசூலிக்க முடியாது . சில இடங்களில் இவைக 

வைகளுக்கு 
வட்டி செலுத்தப்படுவது ஆசாரம் என்று கூறுகின்றனர் . அகை 
வாதிகளே அதாவது தாவா செய்பவர்களே கண்டிப்பாக ருசு செய்ய 
வேண்டும் . 
குத்தகைத் தொகைக்காக ரசீது பெற ரயத்துக்குள்ள | 

பாத்தியதை , 
62. ( 1 ) குத்தகைத்தொகை விஷயமாக தொகை 
செலுத்தும் ஒவ்வொரு பயத்தும் . தாம் செலுத்தின தொகை 
க்காக நிலத்துக்குடையவராலாவது குத்தகை தொகையைப் 
பெற்றுக்கொள்ள அதிகாரம் கொடுக்கப் பெற்றிருக்கும் 
வேறே நபராலாவது கையெழுத்து செய்யப்பட்டுள்ள எழு 
த்து மூலமான சீது ஒன்றை உடனே பெற்றுக்கொள்ள அர் 
ஹார்வார் . 

( 2 ) நிலத்துச்குடையவராவது மேலேகண்டபடி அதிகா 
சம் கொடுக்கப்பெற்றிருக்கும் வேறே நபாவது அந்த சீது 
க்கு ஒரு ( கௌன்டர்பாய்ல் ) எதிரிடைப்பிரதி தயார் செய்து 
தம்மிடத்தில் வைத்திருக்க வேண்டும் . 


63 - வது பிரிவு . 


153 


சட்ட சம்மதமான ரசீதில் காணவேண்டியவைகள் . 
63. ( 1 ) அடியிற்கண்ட விவரங்களிலே தொகை 
செலுத்தும் காலத்தில் நிலத்துக்குடையவர் குறிப்பிடக்கூடிய 

வரங்களை ரசீதில் காணவேண்டும் . அந்த விவரங்களெவை 
யென்றால் : 
( a ) தொகை செலுத்துகிறவர் , தொகை செலுக்கப் 

பெறுகிறவர் - ஆகிய இவர்களுடைய பெயர் ; 
(b ) எந்தக்கிராமத்தில் கைப்பற்று நிலம் இருக்கிறதோ 

அந்தக்கிராமத்தின் பெயர் ; 
( c ) செலுத்தியிருக்கிற தொகை ; 
( d ) எதற்காகக் குத்தகைத்தொகை செலுத்தியிருக் 

கிறதோ அந்தக்கைப்பற்று நிலத்தின் விவாம் ; 
( e ) செலுத்தப்பட்ட தொகை எந்த வருஷத்துக்கும் 

தவணைக்கும் வாவாக வைத்துக்கொள்ளப்பட்டி 

ருக்கிறதோ அந்த வருஷமும் தவணையும் ; 
{f ) செலுத்தியிருக்கிற தொகை பூர்த்தியாகச் செலு 

த்தியிருக்கிற தொகையாக அங்கீகரித்திருக் 
கிறதா அல்லது சிறிதுமட்டில் தான் செலுத்தி 
பிருக்கித் தொகையாக அங்கீகரித்திருக்கிறதா 

என்பது : 
( g ) குத்தகைத்தொகை செலுத்திய தேதி ; 

ஆனால் , பொதுவாகவோ குறித்த யாதொரு பிரதேச 
விஸ் நீர்வரத்துக்கோ அல்லது வகுப்பைச் சேர்ந்த விஷயங் 
களுக்கோ பிரதேச கவர்ன்மெண்டார் - மாற்றப்பட்ட ஒரு 
நமூனாவை அப்போதைக்கப்போது நிர்ணயிக்கலாம் . 

20 


114 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆகிட் . 


( 2 ) இருக்கவேண்டுமென்று இந்தப்பிரிவில் சொல்லி 
பிருக்கிற விவரங்கள் முக்கிய அம்சங்களில் ஒரு 
சீதில் கண்டிபாவிட்டால் , ஷை சிதை - அதி 
எந்தத்தேதியில் கொடுக்கப்பட்டதோ அந்தக் 
கேதிவரையில் பாக்கியாயிருக்கிற சகல குத்தகை 
தொகைகளுக்கும் பூர்த்தியான ஒரு சீதாகக் 
கொள்ளலாம் . 
தலனகளக்காகச் செலுத்தப்படும் தொகைகு 

வரவுவைத்துக் கொள்வது . 
64. ( 1 ) குக்ககைத் தொகையினிமித்தம் யாதொரு 
ரயத்து கை செலுத்தும்போது அவர் அதை எந்த 
வருஷத்துக்கும் தவணை ககும் வரவாக வைத்துக்கொள்ள 
வேண்டுமென்று விரும்புகிறாரோ அதை நிர்ணயிக்கலாம் . 
செலுத்திய தொகை அந்தப்படியே வரவாகவைத்துக்கொள் 
ளப்படவேண்டும் . 

( 2 ) செலுத்திய தொகையை அந்தப்படி பயத்து 
எவ்வித நிர்ணயமும் செய்யாத பட்சத்திலே. காலம் கடந்து 
போகாமலிருக்கிற யாதொரு பாக்கிக்கு லாவாக வைத்துக் 
கொள்ள நிலத்துக்குடையவருக்கிஷ்டமிருந்தால் அச்சம் 
படியே வைத்துக்கொள்ளலாம் . 


தொகை 


12 து கொடுக்காமலிருப்பதற்காகப் பிரதிபலன் . 
65. நிலத்துக்குடையவராவது அவர் சார்பிலே 
குத்தகை தொகையை பெற்றுக்கொள்ளுகிற வேறே தபரா 
வது சயத்து செலுத்தியிருக்கிற யாதொரு குத்தகைத் 
தொகைக்காக 62 - வது 63 - வது பிரிவுகளில் சொல்லியிருக் 
கிறபடி ஒரு சீதை அந்த பயத்துக்கு ஒப்பிக்கவோ செலு 
த்தியிருக்கிற குத்தகைத்தொகையை எந்த வருஷத்துக்கும் 


6f- வது பிரிவு , 


155 


வரவாக 


னென்று 


தவனைக்கும் 

வைத்துக்கொள்ள வேண்டுமென்று 
ரயத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறாரோ அந்த வருஷத்துக்கும் 
தவணைக்கும் அதை வரவாக வைத்துக்கொள்ள வோ மாட்டே 

நியாயமான காரணமில்லாமவே நிராகரித்தால் 
செலுத்தியிருக்கிற குத்தகைத் தொகையின் அளவு அல் 
லது மதிப்பின் இரட்டிப்புக்கு அதிகப்படாத பிரதிபலன் 
ெதொகையைக் கலெக்டருக்கு இக்காரியத்துக்காக விண்ணப் 
பம் செய்து கொண்டு அதன மூலமாக ஷே நிலத்துக் 
குடையவாடத்திலிருந்து வசூல் செய்ய அந்த பயத்துக்குச் 
சுதந்தரமுண்டு . 

குறிப்புகள் . 
இந்தப் பிரிவில் 1934 - ம் வருவகத்திய திருக்கக்தினால் எற் 
பட்ட ஒரு முக்கிய மாறுதல் என்னவென்றால் முன் இருந்த சட் 
டப்பிரகாரம் காரணமில்லாயல் ரசீது கொடுக்காத்தற்காக நஷ்ட ஈடு 
பெறுவதற்கு தாவா செய்யவேண்டியிருக்கையில் இப்பொழுது ஒரு 
விண்ணப்பம் செய்தாலே போதுமானதென்று திருத்தப்பட்டது . 

தொகை செலுத்தவேண்டிய இடம் . 
66. சயத்து தம்முடைய குத்தகைத் தொகையை 
டிபாஸிட் செய்ய கட்டிவைக்க இந்த ஆக்டின்படி அனுமதி 
பெற்றிருக்கிற விஷயங்கள் தவிர மற்ற விஷயங்களிலே , 
நிலத்துக்குடையவருடைய கிசாம ஆபீசிலாவது எந்தக் 
கிராமத்தில் கைப்பற்று நிலம் இருக்கிறதோ அந்தக் கிரா 
மத்திலிருந்து ஐந்து மைல் தூசத்துக்குள்ளாக இது விஷய 
மாய் நிலத்துக்குடையவரால் ஏற்படுத்தப்படக்கூடிய வேறே 
யாதொரு சௌகரியமான இடத்திலாவது தொகை செலுத்த 
வேண்டும் . 

அனால் , பிரதேச கவர்ன்மென்டாரால் நிர்ணயிக்கப் 
படக்கூடிய விதிகளின்படி பயத்துகள் தாங்கள் செலுத்த 


16 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆகீட் . 


வேண்டிய குக்கசைத்தொகையை நிலத்துக்குடையவருக் 
குக் தபால் : ஆர்டர் மூலமாகச் செலுத்தலாம் . 

பேலும் குத்தகைத்தொகை தானிய பேமாகச் செலு 
ச்சக்கக்க காயிருந்தால் எந்தக் கிராமத்தில் கைப்பற் , 
நிலமிருக்கிறதோ அந்தக் கிராமத்திலே நிலத்துக்குடைவரின் 
களஞ்சியத்தண்டையாவது ஷை கிராமத்திலிருந்து பத்து 
மைல் பத்துக்குள்ளாக இது விஷபத்திலே நிலத்துக் 
குடையவரால் ஏற்படுத்தப்படக்கூடிய வேறே யாதொரு 
களஞ்சியத்தண்டையாவது அந்த குத்தகைத் தொகையை 
ஒப்புவிக்கவேண்டும் . ஆனால் களத்து மேட்டுக்கும் களஞ்சி 
யத்திற்கும் இடையிலுள்ள தூரமானது மூன்று மைலுக்கு 
மேற்படுகிற பகத்திலே களத்து மேட்டிலிருந்து தான்னிய 
கதை களஞ்சியத்திற்கு கொண்டுவருவதற்காக பிடிக்கும் 
செலவை நிலக் துக்குடையவர் ஏற்றுக்கொள்ளவேண்டும் . 

குறிப்புகள் 
கானிய வாரியாக ரென்ட் அல்லது குத்தகைத் தொகை செறு 
த்த வேண்டியதாயிருக்கும் சந்தர்ப்பங்களில் நெற் காஞ்சியமானது 
தான் அடி நிலத்திலிருந்து மூன்று மைல்களுக்கு மேல் இருக்சம் 
பகத்தில் அங்கிருந்து தானியத்தை கொண்டு போகும் சிலவு அல் 
து சார்ஜை நிலத்துக்குடையார் பொறுத்துக் கொள்ள வேண்டும் 
என்ற 19 : 34 - ம் வரும் திருக்கத்தினால் ஏற்பட்டது . எழை குடி 
யானவர்களுக்கு இது ஒரு நன்மையாகும் . 
குத்தகைத்தொகை பெறுவதற்காக நிலத்துக்குடைய ரென்று 
அகேரிக்கப்பட்டுள்ள அல்லது 

பேயிக்கப்பட்டுள 
2 து கொடுப்பதினால் இன்னஓனடாகுமென்பது . 
67. நிலத்துக்குடையவருக்குக் குத்தகைத்தொகை 
பாக்கியாயிருந்தால் குத்தகைத்தொகைபெறும் காரியத்துக்க 
காக நிலத்துக்குடையவரென்று 3.வது பிரிவைச் சேர்ந்த ( 5 ) 


63 - வது பிரிவு 


157 


அங்கீ 


குறிப்பிட்ட உட்பிரிவின் படி அங்கீகரிக்கப்பட்டுள்ள அல் 
லது நியமிக்கப்பட்டுள்ள நபராகிலும் குத்தகை பெற்றுக் 
கொள்ள அதிகாரம் பெற்றிருக்கும் நபராகிலும் மேலே 
கண்டபடி பாக்கியாயுள்ள குத்தகைத்தொகை விஷயமாய்ச் 
செலுத்தப்பட்ட யாதொரு தொகைக்காக ரசீது கொடுக் 
கிருந்தால் அது குத்தகைத் தொதை செலுத்தியதற்குப் 
போதுமான சீதாகும் ; மேலும் குத்தகைத்தொகை செலு 
த்துவதற்குப்பட்டிருக்கிற நபர் மேலேகண்டபடி 
கரிக்கப்பட்டுள்ள அல்லது நியமிக்கப்பட்டுள்ளவர் தாலா 
செய்யும் போது குத்தகைத்தொகை யாதொரு மூன்றாம் 
நபருக்கு சேரவேண்டியதென்று எதிர்வாதஞ் செய்யச் சுதந் 
தரமுடையவராகமாட்டார் . ஆனால் அந்தப்படி அங்கீகரிக் 
கப்பட்டுள்ள அல்லது நியமிக்கப்பட்டுள்ள நிலத்துக்குடை 
பவருக்கு விரோதமாக அப்படிப்பட்ட யாதொரு மூன்றாம் 
தபருக்கு இருக்கக்கூடிய எவ்வித பரிகாரத்துக்காவது இந் 
தப் பிரிவிலுள்ள தெதனாலும் பாதகமுண்டாக மாட்டாது . 

குறிப்புகள் . 
இப்பிரிவானது குடியானவர்களுக்கு முக்கியமான தோர் பிரிவு . 
ரென்டுகளைச் செலுத்துவதில் குடித்தனக்காரர்கள் தாங்கள் செலுத் 
தும் நபர்கள் அப்படி பெறுவதற்கு அதிகாரம் பெற்றவர்களா அல் 
லவா என்பதை அறிந்த பிறகே செலுத்த வேண்டும் . இந்த சட்டப் 
பிரகாரம் ரென்டை . சூல் செய்வதற்கு அதிகாரம் பெற்றவர்கள் 
ரென்ட் கேட்டால் அவர்களிடமிருந்து ரசீது பெற்று ரென்டை 
செலுத்த வேண்டும் . 
குத்தகைத் தொகையை டிபாஸிட் செய்வது 

( கட்டிவைப்பது ) , 
குத்தகைத் தொகையை டிபாவிட் செய்வதற்காக 

விண்ணப்பம் . 
68. ( 1 ) குத்தசைத் தொகை பாக்கியாயிருந்து 
பணமாகச் செலுத்தத்தக்கதாயிருக்கும் அடியிற்கண்ட சந் 


153 


சென்னை எஸ்டேட்ஸ் லான்டுஆக்ட் . 
தர்ப்பங்களில் எதிலாவது , யாதொரு சயத்து - கலெக்டரு 
டைய ஆபீஸில் அப்போது பாக்கியாகிற முழு குத்தகைக் 
தொகையையும் அதன மேல் வட்டி ஏதாகிலும் செலுத்தத் 
தக்கதாயிருந்தால் அந்த வட்டி சகிதமாக டிபாலிட் செய் 
வதற்கு அனுமதி வேண்டுமென்று கலெக்டருக்கு எழுத்து 
மூலமாய் விண்ணப்பம் கொடுத்துக்கொள்ளலாம் . மேலே 
கண்ட சந்தர்ப்பங்களெவை யென்றால் : -- 

( a ) பயத்து தம்மிடத்திலிருந்து சேரவேண்டியிருக்கிற 
குத்தகைத் தொகையின் நிமித்தம் பணம் செலுத்திவிடுவ 
தாக காட்டி , நிலத்துக்குடையவர் அதை வாங்கிக் கொள்ள 
மாட்டேனென்று நிராகரிப்பது அல்லது அதற்காக ரசீது 
கொடுக்க மாட்டேனென்று நிராகரிப்பது ; அல்லது , 
( b ) குத்தகைத்தொகை கூட்டாக இரண்டு அல்லது 

பல நபர்களுக்குச் செலுத்தத்தக்கதாயிருந்து 
பணத்துக்காக அவர்களிடத்திலிருந்து கூட்டாய் 
ரசீது பெற்றுக்கொள்ள ரயத்து அசக்கராயிருப் 
பதும் , அவர்களுக்காகக் குத்தகைத்தொகையை 
வரப்பற்றிக்கொள்ள யாரும் அதிகாரம் கொடுத் 

கப்பொமலிருப்பதும் ; அல்க தி , 
{ c } குத்தகைத்தொகை வசூல் செய்வதற்கான பாத் 

தியதையை இரண்டு அல்லது பல நபர்கள் தனித் 
தனியே கொண்டாடுவது அல்லது பாக்கியாயி 
ருக்கிற குத்தகைத்தொகையை வாட்பற்றிக் 
கொள்ள யாருக்குச் சுதந்தரமிருக்கிற தென்பதை 
குறித்து சயத்து வாஸ்தவத்தில் சந்தேகப்படு 


- 


வது . 


( 2 ) அந்த விண்ணப்பம் என்ன ஆதாரங்களைக்கொண்டு 
செய்து கொள்ளப்படுகிறதோ அந்த ஆதாரங்களை அதில் 


69 - வது பிரிவு . 


153 


பாஸிட் 


காணவேண்டும் ; மேலும் அதில் செலுத்தியிருக்கும் தொகை 
யை என்ன பாபத்து அல்லது பாபத்துகளுக்கு வராவாக 
வைத்துக்கொள்ளவேண்டுமோ அலைகளையும் 
( a ) குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திலே , 

தொனகயை யாருடைய வரவாக எழுதிவைக்க 

வேண்டுமோ அந்த நபருடைய பெயரையும் ; 
( b ) குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திலே , குத்தகைத்தொகை 

யாருக்குச் சேரவேண்டியதாயிருக்கிறதோ அவர் 
களுடைய பெயர்களையும் , அல்லது அவர்களில் 
எத்தனை கபர்களுடைய பெயர்களை பயத்து . 
குறிப்பிட்டுச் சொல்லக்கூடியவராயிருக்கிறாரோ 

அவர்களுடைய பெயர்களையும் , 
( c ) குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திலே குத்தகைத்தொகை 

கடைசியாக யாருக்குச் செலுத்தப்பட்டதோ 
அந்த நபர் அல்லது நபர்களுடைய பெயரையும் 
அதை இப்போது சுதந்தரித்துக் கேட்கிற பேர் 

அல்லது நபர்களுடைய பெயரையும் , 
சாண வேண்டும் . 
ரெவின்யு ஆபீஸிலே கட்டின டிபாட்டுக்காகக் கொதிக்கப் 
பட்ட ரசீது சட்ட சம்மதமாயுள்ள பூர்த்தியான 

சீதாகுமென்பது . 
69. யாருக்கு ஷ விண்ணப்பம் செய்து கொள் 
ளப்படுகிறதோ அந்த கலெடருக்கு குத்தகைத்தொகையை 
டிபாஸிட் பண்ண ( கட்டிவைக்க ) அந்தப் பிரிவின்படி , விண் 
ணப்பதாரருக்குச் சுதந்தரமூன்டென்று அந்த விண்ணப் 
பத்தை பார்வையிடுவதன் மேல் தோற்றுமாகில் அவர் - அந்தத் 

காகையை வரப்பற்றிக்கொண்டு அதற்காக ரசீது கொடுக்க 
வேண்டும் . 


16Q சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 

( 2 ) மேலே கண்டபடி டிபாலிட் செய்யப்பட்டிருக்கிற 
( கட்டி வைக்கப்பட்டிருக்கிற குத்தகைத் தொகையானது 
68.லது பிரிவைச் சேர்ந்த ( 1 ) அடையாளமிட்ட உட் 
பிரிவிற்கண்ட ( a ) குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திலே. 
டிபாசிட் தொசையை யாருடைய வரவாக எழுதி 
வைக்கவேண்டுமென்று விண்ணப்பத்தில் கண்டிருக் 
கிறதோ அந்த நபராலும் , 
அதே உட்பிரிவிற்கண்ட ( b ) குறிப்பிட்ட சந்தர்ப்பத் 
பத்திலே , யாருக்குக் குத்தகைத்தொகை சேரவேண் 
டியதாகிறதோ அந்த நபர்களாலும் , 
அதே உட்பிரிவிற்கண்ட ( c ) குறிப்பிட்ட சந்தர்ப்பத் 
திலே , குத்தகைத்தொகையை வாப்பற்றிக்கொள்ள 

பாத்தியதையுள்ளவர்களாயிருக்கும் நபர்களாலும் 
வாப்பற்றிக் கொள்ளப்பட்டிருந்தால் , இந்தப் பிரிவின்படி 
கொடுக்கப்பட்ட ரசிது என்னவிதமாகவும் செலாவணியா 
குமோ அதேவி தமாகவும் அதே அளவுக்கும் அந்த சி . 
மேலேகண்ட குக்கசைத்தொகைக்காகப் பூர்த்தியான 
காய்ச் செலாவணியாகும் . 
குத்தகைத் தொகைபை போவட்ட செய்திருப்பதைப் 
பெற்றுக்கொண்டதைக் குறிததுப் பிரசித்தம் 


ரான ச 


செயவது . 


70. ஷ டி பாஸிட்டை வரப்பெற்றுக்கொள்ளும் 
கலெக்டரானவர் - அப்படிப்பட்ட டிபாசிட்டைப்பெற்றுக் 
கொண்டதைக்குறித்து முக்கியமான சகல விவரங்களும் 
கண்டெழுதியிருக்கிற ஒரு சூசிகை ( ஸ்டேட்மென்ட் ) அடங் 
கியுள்ள விளம்பரத்தை டிஸ்டிரிக்டில் வழக்கும் சுதேச 
பாஷையில் எழுதி தம்முடைய ஆபீஸில் யாவருச்கும் தெரி 


71 -வது பிரிவு , 


161 


யும்படியான ஒரு இடத்திலே உடனே ஒட்டிவைக்கும்படிச் 
செய்யவேண்டும் ; மேலும் , அவர் 

68 - வது பிரிவைச் சேர்ந்த ( 1 ) குறிப்பிட்ட உட்பிரிவில் 
கண்ட ( a ) அடையாளமிட்ட சந்தர்ப்பத்திலே , டிபாஸிட் 
தொகையை யாருடைய 

வரவாக எழுதிவைக்க வேண்டு 
மென்று ஷ விண்ணப்பத்தில் கண்டிருக்கிறதோ அந்த 
நபருக்கு டிபாஸிட்டைப் பெற்றுக்கொண்டதைக் குறித்த 
நோட்டிஸ் ஒன்றைச் சேர்ப்பிக்கும்படிச் செய்யவேண்டும் ; 

அந்த உட்பிரிவில் கண்ட ( b ) குறிப்பிட்ட சந்தர்ப்பத் 
திலே , நிலத் திக்குடையவருடைய கிராம ஆபீஸ் அல்லது 
வாசஸ்தலத்திலும் எந்த கிராமத்தில் அந்தக்கைப்பற்று 
நிலம் இருக்கிறதோ அந்த கிராமத்தில் யாவர்க்கும் தெரியும் 
படியான ஒரு இடத்திலும் டிபாஸிட்டைப் பெற்றுக்கொண் 
டதைக்குறித்த நோட்டிஸ் ஒனறை ஒட்டிவைக்கும்படி 
செய்யவேண்டும் ; மேலும் , 

அந்த உட்பிரிவில் கண்ட ( c ) குறிப்பிட்ட சந்தர்ப்பத் 
திலே , டிபாஸிட் தொகையை யார் சுதந்தரித்துக் கேட்கிறார் 
என்றாவது பெற்றுக்கொள்ள சு கந்தா முடையவராயிருக்கிறார் 
என்றாவது நம்ப கெலெக்டருக்கு நியாயம் இருக்கிறதோ அப் 
படிப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் மேலேகண்ட மாதிரியான 
நோடி ஸ் ஒன்றைச் சேர்ப்பிக்கும்படிச் செய்யவேண்டும் . 

டிபாசிட் தொகையைச் செலுத்திவிடுவது அல்லது வாப்ஸ் 


பண்ணுவது . 


71. ( 1 ) கலெக்டானவர் டிபாஸிட் தொகையைப் 
பெற்றுக்கொள்ளச் சுதந்தா முள்ளவசென்று தமக்குக்தோற் 
ஆகிற யாதொரு நபருக்கு அந்த தொகையைச் செலுத்த 


21 


162 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


லாம் ; அல்லது , தமக்குத் தகுதியாகத் தோற்றினால் , அவர் 
அவ்விதமான சுதந்த முள்ளவர் யாரென்பதைக்குறித்து 
ஸிவில் கோர்ட்டார் தீர்மானஞ் செய்கிறவசையிலே அந்தத் 
தொகையை வைத்து வைக்கலாம் ; மேலும் , 68 - வது பிரிவை 
சேர்ந்த ( 1 ) குறிப்பிட்ட உட்பிரிவிலுள்ள ( c ) அடையாள 
மிட்ட பகுதியின்படி டிபாஸிட் செய்திருந்து , விவாதம் 
நடத்தும் கட்சிக்காசர்கள் தொகை செலுத்தும்படி கூட்டாய் 
விண்ணப்பஞ் செய்துகொண்டிராத பட்சத்திலே , அந்தப் 
படியே வைத்து வைக்க வேண்டும் . 

ஆனால் 70 - வது பிரிவில் குறிப்பிட்ட விளம்பரமானது 
டி.பாஸிட் தொகையை பெற்றுக்கொள்ளும் கலெக்டர் ஆபீ 
ஸில் ஒட்டப்பட்ட தேதியிலிருந்து பதினைந்து தினங்களுக் 
குள் அதை செலுத்தும்படி உத்திரவு பிறப்பிக்கக்கூடாது . 

- மேலே கண்டபடி செலுத்தவேண்டிய தொகையில் 
மணி ஆர்டர் கம்மிஷன் ( தாது) நீங்கலாக மிகுதியுள்ளதைப் 
பிரதேச கவர்ன்மெண்டாரால் நிர்ணயிக்கப்படும் விதிகளின் 
படி தபால் மணி ஆர்டர் மூலமாகச் செலுத்தலாம் . 

( 3 ) டிபாஸிட் செய்திருக்கிற தேதியிலிருந்து மூன்று 
வருஷம் கழிவதற்கு முன்னமே இந்தப் பிரிவின்படி தொகை 
செலுத்தப்படாமலிருந்தால் , டிபாஸிட் செய்திருக்கிற நபர் 
விண்ணப்பம் செய்து கொண்டு , குத்தகைத்தொகை யாரிடத் 
தில் டிபாஸிட் செய்யப்பட்டதோ அந்த கலெக்டர் கொடுத்த 
ரசீதைத் திரும்பக் கொடுப்பதன் மேலாகிலும் அவர் டிபா 
ஸிட் செய்திருக்கி மூரென்பதற்குக் கலெக்டருக்குப் போது 
மானதாகத் தோற்றுகிற வேறே சாட்சியத்கைக்கொண்டுவரு 
வதன் மேலாகிலும் , டிபாஸிட் செய்திருக்கிற தொகையை 
டிபாஸிட் செய்திருக்கும் கூடி தபருந்தச் செலுத்தக்கூடா 


73 - வது பிரிவு . 


183 


தென்ற சரியான அதிகார வசம்புள்ள ஒரு கோர்ட்டார் 
யாதொரு உத்தரவும் செய்திராத பட்சத்திலே மீண்டும் 
அந்த நபரிடத்தில் செலுத்தி விடலாம் . 

அப்படிப்பட்ட எந்த டிபாஸிட் தொகைபையாகிலும் 
வரப்பற்றிக்கொள்ள பாத்தியதை அடைந்திருக்கும் 
பாதொரு நடார் - இந்தப்பிரிவின்படி , அது யாரிடத்தில் செலு 
தப்பட்டிருக்கிறதோ அவரிடத்திலிருந்து அதை ஸிவில் 
கோர்ட்டில் வியாழ்ஜியம் கடத்தி வசூல் செய்வதற்கு இந்தப் 
பிரிவிலுள்ள தெதனாலும் தடையுண்டாகமாட்டாது . 

வியாஜ்ஜியங்களுக்கு சடை . 
72. 68 முதல் 71 வசையிலுள்ள பிரிவுகளின்படி 
டி பாஸிட் சம்பந்தமாய்க் கலெக்டர் நடத்தி பி ருக்கும் 
யாதொரு நடவடிக்கை விஷயமாக , ஆலோசனை சபைய 
லுள்ள. இந்தியா ஸ்டேட் ளெகெர்டெரி அவர்கள் மேலாவது 
யாதொரு கவர்ன்மென்ட் உத்தியோகஸ்தர் மேலாவது எந்த 
வியாஜ்ஜியமும் கொண்டுவாக்கூடாது , வேறே நடவடிக்கை 
4 ம் நடத்தக்கூடாது . 
மாசூலுக்கு மதிப்புப் போடுவதும் அதை பகிர்வதும் . 
பயிரின் ஸ்வாதீனத்தைப்பற்றிய சுதந்தரங்களும் 

பொருப்புகளும் . 
73. ( 1 ) அறுவடையாகாத பயிருக்கு மதிப்புப் 
போடுவதன் மேல் குத்தகைத்தொகை வாங்கிக்கொள்ளப்படு 
கிற விஷயத்திலே அந்தப் பயிரைத்காமே ஸ்வாதீனத்தில் 
வைத்துக்கொள்ள பயத்துக்குச் சுதந்தா முண்டு . 

( 2 ) மாசூலைப் பகிர்ந்து கொள்வதன் மேல் குத்தசைத் 
தொகை வாங்கிக்கொள்ளப்படுகிற விஷயத்திலே , அந்த 


64 


சென்னை எஸ்டேட்ஸ் லாடு ஆட். 


மா 


சூலைப் பகிர்ந்து கொள்ளுகிறவரையில் மாசூல் முழுவதை 
யும் தாமே ஸ்வாதீனத்தில் வைத்துக் கொள்ள சயத்துக்குச் 
சுதந்தரமுண்டு ; ஆனால் , அந்த மாசூலைத் தக்ககாலத்தில் கிம 
மாய்ப் பகிர்ந்து கொள்ள முடியாதபடி செய்யக்கூடிய ஒரு 
காலத்திலாவது விதமாகவாவது அதன் யாதொரு பாகத்தை 
யும் களத்து மேட்டிலிருந்து அப்புறப்படுத்த அந்த பயத் 
துக்குச் சுதந்தரமில்லை . 


t 


( 3 ) மேலே சொன்ன இரண்டு விஷயங்களில் எதிலா 
கிலும் , நிலத்துக்குடையவர் எவ்விதமாகவேனும் பிரவேசிக்க 
வேண்டிய திலலாமலே , சாகுபடி செய்கையில் எந்தக்காலக் 
திலே மாசூலை அறுவடை செய்து சேர்த்தி வைக்கவேண்டு 
மோ அந்தக்காலத்தில் அடித்துச் சேர்த்து வைக்க ரயத்துக் 
குச் சுதந்தமுண்டு . ஆனால் , மாசூலை அறுக்கவோ அல்லது 
சேர்க்கவோ ஆரம்பிப்பதற்கு முன்னமே, சயத்து - தாம் அப் 
படி செய்ய உத்தேசித்திருப்பதாய் நிலத்துக்குடையவருக் 
காகிலும் அதிகாரம் கொடுக்கப்பெற்ற அவருடைய் ஏஜென் 
டுக்காகிலும் நியாயமானபடி தெரிவிக்க வேண்டும் . 


( 4 ) பயிர் அல்லது பாலுக்குக் சரியான மதிப்பேற் 
படுத்தவோ அல்லது அதைக் கிரமமாய்ப் பகிர்ந்து கொள்ள 
வோ முயாதபடி செய்யக்கூடிய ஒரு காலத்திலாவது வித 
மாகவாவது அதன் யாதொரு பாகத்தை பயக்து அறுத்தா 
லும் அப்புறப்படுத்தினாலும், அந்த மாசூலானது அக்கம் 
பக்கத்திலுள்ள அதே மாதிரியான நிலத்திலே அந்தக்காலத் 
தில் விளைந்திருக்கும் அதே தன்மை புள்ள பயிர் பூர்த்தியா 
பிருந்தால் எவ்வளவிருக்குமோ அவ்வளவு பூர்த்தியாய் இருந் 
திருப்பதாக எண்ணப்படும் . 


73 - வது பிரிவு . 


165 


குறிப்புகள் 
இந்தப் பிரிவானது மாசூலை சுவாதீனம் பெற்றிருப்பதற்கு 
பயத்து அல்லது குடியானவர்களே உரிமையுள்ளவநாவர் என்று கூறு 

அறுவடையான பிறகு நிலத்துக்குடையவருக்குச் சேர் 
வேண்டிய தொகையை கொடுத்து விட்டுதான் தன்னுடைய தான் 
னியத்தை அகற்றிக் கொண்டு போகவேண்டும் . 


கிறது . 


இந்தப்பிரிவில் இரண்டு விதமான தானிய வாரி ரெண்டுகளைப் 
பற்றிதான் கூறப்பட்டுள்ளது . அதாவது ( 1 ) தொகம் போட்டு இவ் 
வளவு நெல் நிலத்துக்குடையவருக்கு கொடுத்து விட வேண்டு 
மென்று கூறுவது ( 2 ) வாரம் . பூமியில் உள்ள விளைவே தான் இவை 
ரெண்டுக்கும் ஆகாரம் , ஒரு ரயத்து தன்னால் கூடிய வரையிலும் 
அவைகளை காப்பாற்றலாமே யொழிய தம்மையும் மீற பயிர் அழிந்து 
போய் விடும் பக்ஷத்தில் அல்லது களவாடப்பட்டு போகும் கூத்தில் 
அதற்கு அவரை ஜவாப்தாரராகச் செய்வது நியாயமல்ல . ஒரு சாமான் 
அல்லது வஸ்துவை ஒருவருக்காக மற்றொருவர் பெற்றிருப்பதை 
விட அதிக பொறுப்புள்ளவராக அவர் கவனிக்கப்படமாட்டார் . 
40 Alad . 640-31 M L. J. 168 . 


ஒரு பூசியின் விளைவில் கனத எவ்வளவு சேரவேண்டியிருக் 
கும் என்பதை அறிவதற்காக ஒரு நிலத்துக்குடையவர் தனது பட் 
டாவில் அடியில் கண ! -படி ஷரத்தை கண்டிருந்தார் . அதாவது , 
நிலத்தில் ஒரு பாகத்தை காமே அறுவடை செய்து பார்ப்பதற்கு 
உரிமையுண்டு என்பது . இம்மாதிரியாக பட்டாவில் கண்டு பட்டா 
கொடுப்பது இந்த பிரிவுக்கு அதாவது 73 -வது பிரிவின் கொள்கை 
களுக்கு முற்றிலும் விரோதமில்லாததாக இருக்குமா என்று கேள்வி 
வந்ததில் இது ஷ பிரிவுக்கு விரோதமானதாகும் என்றும் ஆகை 
யால் அ.மாதிரியான ஒரு கணடிவனை பட்டாவில் காணுவதற் 
கில்லை யென்றும் தீர்மானிக்கப்பட்டது . ( ராமநாதபுரம் சமஸ்தானம் 
கோல ) ராஜராஜேஸ்வர சேதுபதி Y5 . மங்களம் மற்றவர்களும் 5 ! 
M.L. J. 289 . 


166 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் 


மாசூலுக்கு மதிப்பேர்படுத்துப்படியாகவாவது அதை பகிர்ந்து 
சொக்குப்படியாகவாவது அதை நிர்ணயிக்கும்படியாகவா 
வது கலெக்டருக்கு விண்ணப்பம் பண்ணிக்கொள்வது . 

74. பயிருக்கு மதிப்பு போட்டாவது மாசூலைப் 
பகிர்ந்து கொண்டாவது குத்தகைத தொகை வாங்கிக்கொள 
ளப்படுகிற விஷயத்திலே , 

( a ) அந்தப்படி மதிப்பு போடுவதற்கு அல்லது பகிர் 
ந்து கொள்வதற்குச் சரியான காலத்தில் நிலத்துக்குடைய 
வராவது பயத்தாவது தாமாகவோ அல்லது எஜென்ட் மூல 
மாகவோ வபத்தவறினாலும் , 

( b ) பயிரின் அளவு மதிப்பு ஆகிய இவைகளைக்குறித் 
தாவது , 73 - வது பிரிவைச் சேர்ந்த ( 4 ) குறிப்பிட்ட உட்பிரி 
ரிவின்படி எது பூர்த்தியான பயிராகுமென்பதைக்குறித்தா 
வது , மாசூலைப் பகிர்ந்து கொள்வதைக் குறிக்தாவது விவா 
தம் நேரிட்டாலும் , 

அந்தப்படி பகிர்ந்து கொடுப்பதற்காகவோ அல்லது 
மதிப்பு போடுவதற்காகவோ அல்லது நிர்ணயிப்பதற்காகவோ 
ஒரு உத்தியோகஸ்தரை நியமித்தனுப்ப வேண்டுமென்_D / 
கேட்டுக்கொண்டு , உபய கட்சிக்காரர்களில் எவரா 

எவராகிலும் 
கலெக்டருக்கு விண்ணப்பம் கொடுத்துக்கொள்ளலாம் . 

இது விஷபமாய்ச் செய்யப்பட்ட விதிகளிலே பிரதேச 
கவர்ன்மென்டாரால் நிர்ணயிக்கப்படக்கூடிய சுட்டணத்தை 
அந்த விண்ணப்பத்தோடு விண்ணப்பதாரர் கட்டவேண்டும் , 

குறிப்புகள் . 
இந்த பிரிவின் கீழ் எடுத்துக் கொள்ளப்படும் நடவடிக்கை 
களில் ரயத்துகள் சும்மா வீப்புக்காக நிலத்துக்குடையவருக்கு மேல் 
வாரம் பெறுவதற்கு உரிமை கிடையாது என்று சொன்ன திலேயே 
கலெக்டருக்கு உள்ள விசாரணை அதிகாரம் போய்விடாது , கலெக்டர் 


75 - வது பிரிவு . 


167 


| 


நிலஸ்வான் தாரருக்கு எவ்வளவு வரையிலும் உரிமையுண்டு என் 
பதை விசாரணை செய்தே தீரவேண்டும் . 

தொகம் போடுவதற்கு நிலத்துக்குடையவருக்கு உரிமை உண்டு 
என்பதை கலெக்டர் முன்பாக உறுதியாக ருசு செய்யவேண்டும் . 
அப்படி ருசு செய்யாமற் போனால் அல்லது கலெக்டருக்கு அம்மா 
திரி தொகம் போடுவதற்கு நில ஸ்வான் தாரருக்கு உரிமை கிடையா 
தென்று ஏற்பட்டால் அவர் மனுவை தள்ளுகடை செய்யவேண்டும் . 
அவர் வேறு விதமாக உத்திரவு செய்யும் பக்ஷத்தில் அந்த உத்திரவை 
ஹைக் கோர்ட்டார் தங்கள் ரிவிஷன் அதிகார ஹோதாவில் பத்து 
செய்து விடலாம் . 53 ML ] . 146 . 
அப்படிப்பட்ட விண்ணப்பம் செய்து கொள்ளப்படுவதன்மேல் 

இன்னது செய்யவேண்டுமென்பது . 
75. ( 1 ) அப்படிப்பட்ட விண்ணப்பம் வரப்பெற் 
அக்கொள்வதன் மேல் , கலெக்டரானவர் - மேலே கண்டபடி 
குத்தகைத்தொகையை பகிர்ந்து கொடுப்பதற்காகவாவது 
மதிப்பேற்படுத்துவதற்காகவாவது திர்ணயிப்பதற்காகவா 
வது ஒரு உத்தியோகஸ்தரை நியமித்து அனுப்ப வேண்டி 
பதுமல்லாமல் , விண்ணப்பதாரருக்கும் எதிர்க்கட்சிக்காபருக் 
கும் கோடிஸ் பிறப்பித்து அந்த கோடிஸில் குறிப்பிட்டுள்ள 
தேதியிலும் மணி கேபத்திலும் இடத்திலும் , மாசூலைப்பகிர் 
த்து கொடுப்பதில் அல்லது பயிருக்கு மதிப்பு ஏற்படுத்து 
வதில் அல்லது அதை நிர்ணயிப்பதில் உதவி புரிவதற்கு 
அஸ்ஸெஸ்ஸார் விருப்பதற்காக ( மத்தியஸ்தாா யிருப்பதந் 
காக ), அக்கம் பக்கத்தில் வசிக்கும் ஒரு நபர் சகிதமாக , டிை 
உத்தியோகஸ்தருக்கு முன் ஹாஜராகும்படி அவர்களுக்குக் 
தெரிவிக்கவும் வேண்டும் . 

( 2 ) பகிர்ந்து கொடுத்தோ அல்லது மதிப்பு ஏற்படுத் 
தியோ குத்தகைத்தொகை வாங்கப்படுவதில்லையென்றாவது , 
குத்தகைத்தொகை எதுவும் செலுத்த வேண்டியதில்லையென் 


1 


13 சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 
( 9 வது , எதிர் கட்சிக்காரர் ஆட்சேபனை செய்கிற பட்சத் 
சத்திலே , மேலே கண்டபடி நியமித்தனுப்பப்படும் உத்தி 
யோகஸ்தர் அந்த ஆட்சேபனையை எழுதிவைக்கவேண்டும் ; 
ஆனால் , அவர் - இதில் பின்னால் நிபந்தனை கண்டிருக்கிறபடி 
நடவடிக்கை நடத்தவேண்டியது மல்லாமல், ( 6 ) குறிப்பிட்ட 
உட்பிரிவின்படி தம்முடைய தீர்மானத்தைக் கலெக்டருக்கு 
அனுப்பும் போது அந்த ஆட்சேபனையை எழுதி அனுப்ப 
வும் வேண்டும் . 

( 3 ) ( 1 ) குறிப்பிட்ட உட்பிரிவின்படி பிறப்பிக்கப்பட்ட 
கோடிலில் நிஷ்கரிஷை செய்யப்பட்ட தேதியிலாவது அதி 
ற்கு முன்பாவது விவாத விஷபம் பைசல் செய்யப்பட்டிருக் 
கிற பட்சத்திலே , எடி உத்தியோகஸ்தரானவர் இந்தப் பிரி 
வின்படி பின்னும் நடவடிக்கை எதுவும் நடத்தக்கூடாது , 

( 4 ) உபய கட்சிக்காரர்களில் எவராவது ( 1 ) அடையாள 
மிட்ட உட்பிரிவில் குறிப்பிட்டிருக்கும் கோடிஸில் சொல்லி 
யிருக்கிறபடி ஹாஜராகவோ அஸ்ஸெஸ்ஸனா ஹாஜராகும் 
படிச் செய்யவோ தலறிப்போனால் , மேலே கண்ட படி நிய 
மித்து அனுப்பப்படும் உத்தியோகஸ்தர் அந்தக் கட்சிக்காயர் 
சார்பில் ஒரு அஸ்ஸெஸ்ஸரை நேமகம் செய்யவேண்டும் . 

- ( 5 ) மேலே கண்டபடி நியமித்து அனுப்பப்படும் உத்தி 
யோகஸ்தர் அஸ்ஸெஸ்ஸருடைய அபிப்பிராயங்களை எழுதி 
வைக்கவேண்டிய துமல்லாமல் , நாம் தீர்மானம் கொடுக்கும் 
போது அந்த அபிப்பிராயங்களைக் கவனிக்கவும் வேண்டும் ; 
ஆனால் , அவர் அந்த அபிப்பிராயங்களின்படி நடக்கக்கடமை 
பட்டவராகமாட்டார் , 

( 6) மாசூலைப் பகிர்த்துக்கொள்ளும் விஷயத்தில் கட்சிக் 
காரர்கள் மேற்படி தீர்மானத்திற்குச் சம்மதிக்கிற பட்சத் 


75 - வது பிரிவு . 


16 ! 


1 


திலே , அந்தப்படியே பகிர்ந்து கொடுத்து விடவேண்டும் . 
அந்தப்படி பகிர்ந்து கொள்வதற்கு கட்சிக்காரர்கள் சம்மதிக் 
காதபட்சத்திலும் , அறுவடையாகாமலிருக்கிற பயிருக்கு 
மதிப்பு ஏற்படுத்தி குத்தகைத்தொகை செலுத்தத்தக்கதா 
யிருக்கும் சகல விஷயங்களிலும் , அல்லது பூர்த்தியான ஒரு 
பபிரின் மதிப்பை நிர்ணயிக்கவேண்டியிருக்கிற பட்சத்தி 
லும் , மேலே கண்டபடி நியமித்து அனுப்பப்படும் உத்தி 
யோகஸ்தர் அந்த மாசூல் அல்லது பயிரை உத்தேசமாய் 
மதிப்பிட்டு , செலுத்தத்கக்க குக்ககைத் தொகையை 
நீர்ணபிக்கவேண்டும் . பிறகு அவர் கட்சிக்காரர்களுக்கு 
நோடிஸ் கொடுத்த பின்பு கம்முடைய தீர்மானத்தைக்கொடு 
த்து , அதைத்தாம் நடத்திய நடவடிக்கைகளைக்குறித்த ஒரு 
ரிபோர்ட்டு சகிதமாக கலெக்டருக்கு அனுப்பவேண்டும் . 

( 7 ) எந்தத் தேதியில் மேற்படி தீர்மானம் கொடுக்கப் 
பட்டதோ அந்தத்தேதிக்குப் பிறகு பதினைந்து தினங்களுக் 
குள்ளாக மேற்படி கட்சிக்காரர்கள் தங்களுக்கு இஷ்டமிருந் 
தால் ஆட்சேபனைகள் தாக்கல் செய்யலாம் . 

( 8 ) ( a ) கலெக்டர் அந்த ஆட்சேபனைகளையும் ( 2 ) குறிப் 
பிட்ட உட்பிரிவின் படி ஆட்சேபனைகள் எவையேனும் எழுதி 
வைக்கப்பட்டால் அவைகளையும் கேட்டு , இன்லும் விசா 
ரணை ஏதாகிலும் செய்வது அவசியமென்று தமக்குத் தோற் 
அகிற பட்சத்திலே அப்படிப்பட்ட விசாணை செய்த பிறகு 
மேற்படி ஆட்சேபனைகள் விஷயமாக உத்தரவுகள் பிறப்பிக்க 
வேண்டும் . 

{ b } பகிர்ந்து கொடுத்தோ அல்லது மதிப்பு ஏற்படுக் 
தியோ குத்தகைத்தொகை செலுத்தத்தக்கதல்லவென்றவது 

22 


+ 


170 சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 
குக்தகைத்தொகை எதுவும் செலுத்தவேண்டி தில்லையென் 
வைது ஆட்சேப்ன செய்யப்பட்டு , கலெக்டர் அந்த ஆட் 
சேபனையை ஆதரிக்கிற பட்சத்திலே , அவர் மேற்படி தீர்மா 
னத்தை ரத்து செய்து விடவேண்டும் . 

{ c ) மேற்படி ஆட்சேபனை அங்கீகரிக்கப்படாவிட்டா 
லும் வேறே யாதொரு ஆட்சேபனை செய்யப்பட்டாலும் 
ஆட் சேபன எதுவுமே செய்யப்படாவிட்டாலும் , கலெக்ட 
மானவர் அஸ்ஸெஸ்ஸர்கள் மேலே கண்டபடி நியமித்து 
அனுப்பப்படும் உத்தியோகஸ்தருடன் சம்மதிக்கிற விஷயத் 
தல் தவிர மற்ற விஷயங்களிலே , மேற்படி தீர்மானத்தை 
உர்ஜிதப்படுத்தலாம் , அல்லது கட்சிக்காரர்கள் சொல்லிக் 
கொள்ள வேண்டியதைச் சொல்லிக்கொள்ள அவர்களுக்குச் 
சமயம் எற்படுத்திக்கொடுத்த பிறகு தமக்குத் தகுதியாகத் 
தோற்றுகிறபடி அந்த தீர்மானத்தை மாற்றலாம் ; ஆனால் , 
ஷை அஸ்ஸெஸ்ஸர்களும் உத்தியோகஸ்தரும் ஒத்துப்போ 
கிற விஷயத்திலே, அந்தத் தீர்மானமானது ( e ) குறிப்பிட்ட 
பகுதியில் கண்ட நிபந்தனைகளுக்குட்பட்டு முடிவானதாகும் . 

( d ) குக்தகைத் தொகைபையும் செலவு ஏதாகிலும் 
இருந்தால் அதையும் செலுத்துவது விஷயமாய் கலெக்டர் 
பி தப்பிக்கும் உத்தரவானது ( b ) குறிப்பிட்ட பகுதியில் 
விவரிக்கப்பட்ட தன்மையுள்ள ஆட்சேபனை செய்யப்பட் 
டிருந்தாலனறி மற்றப்படி முடிவான தாயிருப்பது மல்லாமல் 
குத்தகைத் தொகை பாக்கக்காக பிறப்பிக்கப்பட்ட டிக்கிரி 
யைப் போல் அது நிறைவேற்றப்படத்தக்கதுமாகும் . 

( e ) ( b ) குறிப்பிட்ட பகுதியில் விவரிக்கப்பட்ட தன் 
மையுள்ள ஆட்சேபனை செய்யப்பட்டிருந்தால் அதன் மேல் 
கலெக்டர் செய்யும் தீர்மானமானது டிஸ்டிரிக்ட் கோர்ட் 


75 வது பிரிவு . 


171 


திக்கு அப்பீல் செய்துக்கொள்ளப்படுவதற்கு உட்பட்டதா 
கும் , கலெக்டருடைய தீர்மானத்தின் தேதியிலிருந்து முப் 
பது தினத்திக்குள் சை அப்பிலைக் கொடுத்துக் கொள்ள 
வேண்டும் 

( 9 ) இந்தப் பிரிவின்படி நடத்தப்படும் எந்த நடவடிக் 
கைகளிலாகிலும் மதிப்பு ஏற்படுத்தப்படுகிற வகையிலாவது 
பகிர்ந்துகொள்ளப்படுகிற வகையிலாவது மாசூலை அப்புறப் 
படுத்தக் கூடாதென்று கலெக்டர் உத்திரவு மூலமாய்ப் தகிக் 
கலாம் 

குறிப்புகள் , 
இந்தப் பிரிவு 1934- ம் வருவத்திய திருத்த சட்டத்தினால் 
முற்றிலும் திருத்தியமைக்கப்பட்டது . 

இப்பிரிவின் கீழ் நடக்கும் நடவடிக்கைகள் சருக்கு வகை 
யான நடவடிக்கைகளாகும் . தீர்மானப் பிரமாணம் 32 1. C. 706 . 
A. I. R. 1933 Mad . 231 . 

இந்தப் பிரிவின் கீழ் நியமிக்கப்படும் ஸ்பெயல் உத்தியோகஸ் 
தரானவர் சும்மா அவரவர்களுக்கு சேரவேண்டிய தொகைகளை மாக் 
திரம் நிர்ணயிக்கலாமே : பொழிய பார்ட்டிகளுடைய பாத்திய 
டாத்தியதைகளைப்பற்றி கவனிக்க அதிகாரமில்லை . அவர் முன் 
பாக ஆக்ஷேனைகள் தாக்கல் செய்யப்பட்டால் அவைகளை சும்மா 
பதிவு செய்து கொண்டு பிறகு கலெக்டரிடம் அனுப்பவேண்டும் . 
1 B. R. 43 . 

இப்பிரிவின் கீழ் நடக்கும் நடவடிக்கைகள் சுருக்கு வழியான 
நடவடிக்கைகளானதால் அவை ஸிவில் கோர்ட்டினுடைய டிக்கிரி 
போலும் கவனிக்கப்படுவதற்கில்லை யென்றும் ஒரு தரம் தீர்மானிக் 
சப்பட்டு பிறகு மறுபடியும் மற்றொரு சமத்தில் அதே விஷயத்தை 
எடுத்து விசாரிப்பதற்கு தடை யுண்டாகாது என்றும் அதாவது ரீஸ் 
ஜுடிகேடா என்னும் நியாயமானது பாதிக்காது என்றும் தீர்மானம் 
எற்பட்டிருக்கிறது . 321. C. 706 . 


172 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


கால 


இப்பிரிவின் கீழ் மதிப்பிடுவதில் எந்த நிலங்களின் வரும்படியைப் 
பற்றி நடவடிக்கைகள் நடக்கிறதோ அவைகளுடைய பாத்தியதை 
களைப்பற்றியும் மத்திய வருமானத்தைப்பற்றியும் விரிவில் 
கோர்ட்டில் வியாஜ்ஜியம் நடந்து கொண்டிருப்பதினால் தடையொன் 
றம் ஏற்படாது . மதிப்பிடுவது தனியாக நடந்து கொண்டிருக்கலாம் 
371. C. 382 . 


இந்தப் பிரிவின் ( 7 ) ( 8 ) உட்பிரிவுகளின் கீழ் ஏதாவது மத்தி 
யஸ்த தீர்மானம் நடக்ககானால் அதிலேயே நிலத்துக்குடையவர் 
ரென்டுக்கு கேட்பற்குள்ள பரிஹாரமானது அடங்கி விடுகிறது . 
ஆகையால் அது விலயமாக அவர் கனியாக தாவா செய்வதற்கில்லை . 
தீர்மானப் பிரமாணம் 35 1. C. 640 . 


பிரவேசிப்பதற்கான அதிகாரம் . 
76. (தியமிக்து ) அனுப்பப்படுகிற ஷே உத்தியோ 
கஸ்தர் - மேலே கண்டபடி பகிர்ந்து கொடுக்கும் காரியத்திற் 
திற்காகவும் மதிப்பேற்படுத்தும் காரியத்திற்காசஷ்ம், எந்த 
நிலத்தின் மேல் மாசூலிருக்கிறதோ அப்படிப்பட்ட யாதொரு 
நீலத்திலாவது எந்தக் கட்டிடத்தில் மாசூலிருக்கிறதோ அப் 
படிப்பட்ட யாதொரு கட்டிடத்துக்குள்ளாவது தம்முடைய 
அஸெஸர்கள் சகிதமாகப் பிரவேசிக்கலாம் . 


6 - ம் அத்தியாயம் . 
வியாஜ்ஜிய மூலமாகவாவது அரையும் பொருளையாகிலும் 
கைப்பற்று நிலத்தையாகிலும் ஜபதிபண்ணிவிற்பனை 
செய்தாவது குத்த - கத்தொகை வசூல் 

டாது . 
எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்டில் இந்த அத்தியாயமேதான் மிகவும் 
முக்கியமான அத்தியாயமாகும் . இந்த அத்தியாயத்தில் ரென்ட் 
வசூல் செய்வதைப்பற்றி கூறப்பட்டிருக்கிறது . இதில் பல பிரிவு 
கள் முக்கியமாக 27 -வது பிரிவு 79 - வது பிரிவு 116 - வது பிரிவு 


77 - வது பிரிவு , 


173 


( 


117 - வது பிரிவு 123 - வது பிரிவு 127- வது பிரிவு இவைகள் முக்கி 
யாம்சத்தில் மாற்றப்பட்டிருக்கின்றன . 

இந்த அத்தியாயத்தை இரண்டு பாகங்களாக பிரிக்கலாம் . 
| 77 முதல் 110 வரையில் உள்ள பிரிவுகள் ஜங்கம சொத்து ( அசை 
14 ம் பொருளகளை ) ஜப்தி செய்து அவைகளை ஏலத்துக்கு கொண்டு 
வருவதைப்பற்றியும் 111 மூகல் 134 -வரையிலுமுள்ள பிரிவுகள் 
கைப்பற்று நிலத்தை ஜப்தி செய்து எலத்துக்கு கொண்டுவருவதற் 
குள்ள முறைமைகளைப்பற்றியும் கூறுகின்றன . இந்த அத்தியாயத் 
தில் உள்ள முக்கிய மாறுதல் என்ன வென்றால் 77 E என்னும் ஒரு 
புதிய பிரிவினால் , ஒரு நிலத்துக்குடையவர் 

துக்குடையவர் ரென்ட் பாக்கிக்காக 
தாவா செய்து டிக்கிரி பெற்றிருந்தால் அந்த டிக்கிரியை நிறைவேற்று 
பதில் ஜங்கம் சொத்துக்களை ஜப்தி செய்வதற்கில்லையென்றும் 
கைப்பற்று நிலத்தையும் 112 -வது பிரிவின் 

பிரிவின் கீழ் எலக 

ழ் ஏலத்துக்கு 
கொண்டுவருவதற்கில்லையென்றும் ஏற்படுத்தப்பட்டது . 77 D. பிரி 
வின் பிரகாரம் ஒரு நிலத்துக்குடையவர் பாக்கி ஏற்பட்ட 12 மாதம் 
களுக்குள்ளே ஜப்தி நடவடிக்கைகள் எடுத்துக் கொள்ள வேண்டும் 
என்று உள்ளது . இவ்விரண்டு பிரிவுகளினாலும் என்ன எற்படும 
என்றால் ஒரு நிலத்துக்குடையவர் தனது பாக்கியை வசூல் செய்யா 
மல் ஒரு வருஷத்திற்கு போல் இருந்து விட்டால் இனி வசூல் செய் 
வது சிரமமாகும் என்பது . மற்ற விவரங்களுக்கு அந்தந்த பிரிவின் 
கீழ் உள்ள குறிப்புகளைப்பார்க்கவும். 

குத்தகைத் தொகை பாக்கியை வசூல் செய்யும் வகைகள் . 

77. இதில் பின்னால் கண்ட நிபந்தனைகளுக்குட் 
பட்டு , கலெக்டருக்கு முன் , வியாஜ்ஜியம் கொண்டுவந்தா 
வது அசையும் பொருளை ஜப்திபண்ணி விற்பனை செய்தா 
வது ரயத்தின் கைப்பற்று நிலத்தை விற்பனை செய்தாவது 
யாதொரு குத்தகைத்தொகை பாக்கியை வசூல்பண்ண நிலத் 
துக்குடையவருக்குப் பாத்தியதை உண்டு . 

விவாணம்: -- இந்தப் பிரிவின் காரியத்துக்காக , அசை 
யும் பொருள் என்பதில் விளைந்து கொண்டிருக்கும் பயிர் 


1+ சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 
என்பதும் பாக்கிதாரருடைய கைப்பற்றிலிருக்கும் நிலத் 
திலிருந்தாவது மரங்களிலிருந்தாவது கிடைக்கும் மாசூல் 
என்பதும் அடங்கும் . " 

குறிப்புகள் . 
193 + -ம் வருஷத்திய திருத்த சட்டத்தினால் பழைய 77 -வது 
பிரிவானது எடுத்து விடப்பட்டு அகன் ஸ்தானத்தில் புதிய 77 , 
77-4 , 77 - B , 77 - C , 77 - D , 77 - E , 77 - F என்னும் பிரிவுகள் நுழைக் 
கப்பட்டன . புதிய பிரிவுகளினால் சில நூதன அம்சங்கள் நுழைக்கப் 
பட்டுள்ளன 

அவைகள் அந்தந்த பிரிவின் கீழ் கவனிக்கப்படும் . 
77 - வது பிரிவில் பொதுவாக ஜமீன்தார் ரயத்துக்களிடமிருந்து 
வசூலிக்கக்கூடிய முறைகளைப்பற்றி கூறப்பட்டுள்ளது ( 1 ) கலெக்டர் 
முன்பாக தாவா ( 2 ) ஜங்கம சொத்து ஜப்தி ( 3 ) கைப்பற்ற நில 
ஜப்தி . விளைச்சல் ( அதாவது பயிரும ) மரங்களின் மாசூலும் ஆசை 
யும் பொருளாகும் . 

இனி தாலாக்களைப்பற்றி கவனிப்போம் . 

77 -வது பிரிவின் கீழ் செய்யப்படும் தாவாக்கள் ரென்டை 
( அதாவது பயத்தி நிலத்திற்காக செலுத்தவேண்டிய தொகையை 
) 
வரப்படுத்துவதற்காக செய்யப்படும் தாவாக்களாகும் . கம்பத்தம் நிலம் 
களுக்காக வரவேண்டிய ரென்டுக்கு இப்பிரிவின் கீழ் தாவர செய்ன் 
தற்கில்லை 37 lad . 319 . 

இப்பிரிவின் கீழ் தாவா செய்யப்பட்டதில் சென்ட் தொகை 
பைப்பற்றியாவது அல்லது விகிதத்தைப்பற்றியாவது எதாவது 
ஆகேயம் கிளம்புமானால் அதை அந்த தாலாவிலேயே விசாரணை 
செய்யவேண்டும . பேறே தனியான தாவா செய்யப்படவேண்டிய 
அவசியம் கிடைடாது . 21 L.W. 42. அம்மாதிரி சென்ட் இவ்வளவு 
என்பதை நிச்சயம் செய்வது கோர்ட்டினுடைய கடமையாகும் : 
M. L. J. 564 . 

. 
இப்பிரிவில் உள்ள - பாக்கி என்னும் பதத்தில் , சென்ட் விவய 
மாய் ஏற்படும் வட்டியும் அடங்கும் . வட்டிக்காகவும் தனியாக தாகா 
செய்யப்படவாம் தீர்மான பிரயாணய் 22 N ] . L. ) . 219 . 


77 - வது பிரிவு . 


175 


| 


களாகக் 


வாரப்பத்து கிராமங்களில் சில காலமாக பட்டாக்களில் ரொக்க 
ரென்ட் காணப்பட்டு வந்த போதிலும் வாரமே தான் தமக்குச் 
சேரவேண்டுமென்று நில ஸ்வான் தாரர் தாவா செய்வதில் தடை 
யென்றுமில்லை . அது சட்ட விரோதமானதல்ல . தீர்மானப்பிரமாணம் 
63 M.L. | 949 . 

ரென்ட்டுக்காக தாவா செய்வதில் தாவா பூமியில் எவரெவர் , 
கள் ரயத்துகளாக அதாவது கைப்பற்று பாத்தியதை பெற்றார்கள் 
இருக்கிறார்களோ, அவர்களை மாத்திரம் தான் பிரதிவா திகள் 
சேர்க்கவேண்டும் . தாவா பூமிகளில் தூராக்கிருதமாக பிரவேசித்து 
சுவாதீனம் பெற்றிருப்பதாகச் சொல்லப்படும் நபர்களை பார்ட்டி 
களாகச் சேர்க்கப்படும் தற்கில்லை . அப்படி சேர்த்து ரெவின்யு . 
கோர்ட்டில் தாவா செய்யப்படுவதற்கில்லை . A , I. R. 1928 Mad , 
551 . 

ஏற்கெனவே 3 -வது ( 11 ) -வது உட்பிரிவின் கீழ் ரென்ட் 
என்பது என்ன என்று விவரிக்கப்பட்டிருக்கிறது . அதன் கீழ் பல 
பல ஹைக்கோர்ட்டு தீர்மானங்களும் கவனிக்கப்பட்டிருக்கின்றன . 
அந்தப் பிரிவின் கீழ் வரக்கூடிய ரென்ட் தொகைகளுக்காகத் தான் 
இப்பிரிவின் கீழ் தாவா செய்யப்படலாமே யொழிய இதர தொகை 
களுக்கு இப்பிரிவின் கீழ் தாலா செய்வதற்கில்லை. ஷை பிரிவின் 
கீழ் உள்ள குறிப்புகளை கவனிக்கவும் . 


சமுதாய மேய்ச்சக் கால் நிலங்களை ரயத்துகள் உபயோகப்படு 
த்தினந்து அதற்காக கட்டணங்கள் கட்டவேண்டியிருந்தால் அவை 
களை வரப்படுத்துவதற்கு ரெவின்யு கோர்ட்டில் தாவா செய்யப்பட 
லாம் . தீர்மானப்பிரமாணம் 38 Mad 348. ஒரு நிலத்துக்குடையவர் 
கைப்பற்று பாத்தியதையை கிரயம் பெற்றிருந்தாலும் அவர் சென்டுக் 
காக தாவா செய்யலாம் 26 M. L. ) . 373.. 

ரயத்து நிலத்தின் பேரில் சாதாரணமாக பாயும் ஜலத்திற்காக 
தனியாக நீர்க்கூலி விதிப்பதற்கில்லை அதற்காக தாவா செய்வதற்கு 
மில்லை . தீரமானப் பிரமாணம் 281.6.449 . ஆனால் நிலத்துக் 
குடையவருடைய சொந்த ஜலத்திலிருந்து சட்ட விரோதமாக தீர்ப 


176 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


தாவா வென் 


தாவா 


பாய்ச்சிக் கொள்ளும் பகத்தில் அந்த நீர்க்கூலிக்காக செய்யும் தரவா 
ரென்ட் 

று கவனிக்கப்படும் 1111. C. 743 . 
சிலத்துக்குடையவர் ரென்டுக்காக ரெவின்யு கோர்ட்டீல் 
செய்திருந்து பிறகு அவரும் ரயத்துக்களும் ஒப்புக்கொண்டு நிலத்துக் 
குடையவர் ரென்ட் தாவாவை வாபீஸ் பெறவேண்டியதென்றம் 
ரயத்துகள் காலதோஷத்தினால் பாதிக்கப்பட்ட தொகைகளையும் 
கொடுத்து விட வேண்டியதென்றும் ஏற்படுத்திக்கொண்டால் அந்த 
ஏற்பாடு ஒரு புதிய அக்கிரிமெண்ட் போலாகும் ஆகையால் அத் 
தகைய அக்கிரிமெண்டை செலாவணியாக்குவதற்கு அதாவது 
எல்லா தொகைகளையும் வரப்பெறுவதற்கு விவில் கோர்ட்டில் 
சாவா செய்யலாம் . A. I. R. 1929 Mad . 504 . 


11 


ரென்ட் தாவாக்கள் ஸ்மால் காஸ் ஸ்வபாவமான தாவாக்கள் 
அல்ல . ஆகையால் அவைகளில் ஏர்படும் டிக்கிரிகளின் பேரில் அப் 
பீல்கள் செய்யலாம் தீர்மானப் பிரமாணம் 40 M. L. J. 466 . 
அசையும் பொருளை ஜப்தி செய்தாவது கைப்பற்று நிலக்கை 
விற்பனை செய்தாவது குத்தகைத பாக்கியை வசூல் செய் 

வதற்கான திட்டங்கள். 
77 - A . யாதொரு நிலத்தக்குடையவர் ரயத்துக் 
குப் பட்டா கொடுத்து அவரிடமிருந்து மூச்சிலிக்கா பெற் 
விருந்தாலன்றி மற்றப்படிக்காவது , அந்த ரயத்து அங்கீ 
கரிக்கக் கடமைப்பட்டிருக்கும் ஒரு பட்டாவை அவருக்குக் 
கொடுக்கக் காட்டியிருந்தாலன்றி மற்தப்படிக்காவது , சட்ட 
சம்மதமான யாதொரு பட்டாவாகிலும் மூச்சிலிக்காவாகி 
லும் செலாவணியாய்க்கொண்டே இருந்தாலன்றி பற்றப் 
படிக்காவது , அந்த சயத்தின் அசையும் பொருளை ஜப்தி 
பண்ணி விற்பனை செய்தோ அவருடைய கைப்பற்று நிலத் 
தை விற்பனை செய்தோ குத்தகைத் தொகையை வசூல் 
செய்வதற்காக அந்த பயத்தின் மேல் நடவடிக்கை தடத்த 
ஷ நிலத்துக்குடையவருக்கு அதிகாரமில்லை ; அசையும் 


7 ? p- வது பிரிவு . 


177 


1 


பொருளை ஜப்திபண்ணி விற்பனை செய்கிற பட்சத்திலே, அந் 
தப்படி ஜப்திபண்ணுவதற்குப் பதினைந்து தினங்களுக்குக் 
குறையாமல் முன்னதாக, பட்டா கொடுத்து முச்சிலிக்கா 
பெற்றிருக்கவேண்டும் , அல்லது பயத்து அங்கீகரிக்கக் 
கடமைப்பட்டிருக்கும் பட்டா வொன்றை அவருக்குக் 
கொடுக்கக்காட்டியிருக்க வேண்டும் . 

குறிப்புகள் . 
இப்பிரிவு பழைய 53 -வது பிரிலின் 1 - வதி உட்பிரிவேயாகும் . 
ஆனால் இப்பிரிவில் கடைசியில் உள்ள வாக்கியமானது 193 + -ம் 
வருஷத்திய திருத்தத்தினால் ஏற்பட்டது . அதாவது ஜங்கம சொத்து 
ஜப்தி விஷயத்தில் குறைந்த பசும் 15 நாட்களுக்கு முன்னமே 
யாவது பட்டா கொடுக்கப்பட்டிருந்தால் தான் அல்லது டென்டர் 
செய்யப்பட்டிருந்தால் தான் ஜப்தி செலாவணியாகும் என்பது 
புதியதாக நுழைக்கப்பட்டது . 
சிறிது மட்டில் சரியாயிருக்கும் பட்டா நிறைவேற்றப்படத் 

தக்கதாயிருப்பது. 
77 - B . யாதொரு நிலத்துக்குடையவர் கொடுப்ப 
காகக் காட்டி பிருக்கும் பட்டாவானது முழுவதும் சரியா 
யீராமல் போன போதிலும் சிறிதுமட்டில் சரியா பிருக்கிற 
பட்சத்திலே, அது சிறிதுமட்டில் தான் சரியாயிருந்தும் 
பாதகமில்லாமலே அது எவ்வளவு மட்டில் சரியாயிருக் 
கிறதென்று காணப்படுகிறதோ அவ்வளவு மட்டில் நிறை 
வேற்றப்படத்தக்கதாகும் . 

குறிப்புகள் . 
இப்பிரிவு பழைய 53 -வது பிரிவின் ( 2 ) உட்பிரிவாகும். ஜங்கம 
ஜப்தியின் விஷயத்தில் ஜப்தியானது பட்டா எவ்வளவு வரையில் 
செலாவணியாகுமோ அது வரையிலும் சரியான தென்று கவனிக்கப் 

23 


178 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


படலாம் என்ற தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது . 122 [ . C. 526 . 
பட்டாவில் கண்ட தொகைக்கு அதிகமான ஒரு தொகைக்கு ஜப்தி 
செய்யப்பட்டால் அல்லது முன் ஏற்பாடு பிரகாரம் உள்ள தொலை 
க்கு அதிகமான ஒரு கொகைக்கு ஜப்தி செய்யப்பட்டால் பழைய 
தொகையை கட்டினவுடன் ஜப்தி அற்றுப் போவதாகும் . அதன் 
பேரில் யாதொரு நடவடிக்கையும் நடப்பது சரியல்ல . அது விஷJ 
மாய் மேல் 5 - வடிக்கை நடத்தவும் நிலத்துக்குடையவருக்கு உரிமை 
கிடையாது . அதிக தொகைக்காக தாவா செய்யதான் வேண்டும் . 


கொடுக்கக் காட்டப்பட்ட பட்டாவில் , ஏற்கெனவே செய்து 

காண்ட ஏற்பாட்டின்படி சேர வேண்டியதைக் 
காட்டிலும் அதிகமாய்ச் சேரவேண்டு மென்று தாலா 

செய்யப்படுகிற பட்சத்திலே நிபந்தனை . 
77-0 . யாதொரு செவினியு வருஷத்துக்காகக் 
கொடுக்கக் காட்டப்பட்ட பட்டாவில் ஏற்கனவே செய்து 
கொண்டு இப்போது அமுலிலிருந்துவரும் ஏற்பாட்டின்படி 
* பாக்கியாயி ருக்கும் . தொகையைக் காட்டிலும் அதிகமாக 
குத்தகைத் தொகை பாக்கியாயிருக்கிறதென்று தாவா செய 
யப்படுகிற பட்சத்திலே, அசையும் பொருளை ஜப்திபண்ணி 
விற்பனை செய்தோ கைப்பற்று நிலத்தை விற்பனை செய்தோ 
குத்தகைத் தொகையை வசூல் செய்வதற்காக நடக்கப்படும் 
சகல நடவடிக்கைகளையும் அந்தத் தொகை செலுத்தப்பட்டு 
வதன் மேல் நிறுத்திவிடவேண்டும் ; மேலும் , அந்த நடவடிக் 
கைகளைத் தொடர்ந்து நடத்திக்கொண்டு போகக்கூடாது , 
லுவை பாக்கிக்காக செய்யப்படும் தாவாவானது கலெக்ட 
ருக்குமுன் வியாஜ்ஜியம் நடத்தி மாத்திரமே நிறைவேற்றப் 
படத்தக்கதாகும் . 

ஆனால் , விஸ்தீர்ணத்தில் அதிகரிப்பு ஏற்பட்டிருப்பதி 
னால் அதிகமாய்ச் சேரவேண்டுமென்று தாவா செய்யப்படு 
கிறம்ட்டில் , 42 - வது பிரிவைச் சேர்ந்த ( 3 ) அடையாள 


775 - வது பிரிவு , 


179 


மிட்ட உட்பிரிவில் குறிப்பிட்டிருக்கும் விஷயத்துக்கு இந் 
தப் பிரிவில் கண்டதெதுவும் பிரயோகப்படமாட்டாது . 

குறிப்புகள் . 
இந்தப் பிரிவு ஓர் புதிய பிரிவாகும் - ரயக்துக்த மிகவும் அனுகூல 
மான பிரிவாகும் . இது வரையிலும் உள்ள சட்டப்பிரகாரம நில 
ஜப்தி அல்லது ஜங்கம் ஜப்தி நடக்கும் பக்ஷத்தில் , ஜப்தி தொகை 
பாமூல் தொகைக்கு அதிகமாயிருந்தால் ஒப்புக்கொள்ளப்பட்ட 
தாகையை செலுத்திவிட்டு ஜப்தி செல்லாதென்று 11 -வது பிரி 
வின் கீழ் தாவா செய்யவேண்டும் என்றிருந்தது . ஆகையால் அதிக 
தொகையை ரத்து செய்து கொள்வதற்கு தாமா செய்யாவிட்டால் 
ஜப்தி நிலைத்து விடுவதாயிருக்கும் . ஆனால் இப்பொழுது இந்தப் 
பிரிவின்படி ஏற்பட்ட சட்டப்பிரகாரம் முன் பட்டாவில் இல்லாத 
அதிக தொகையை அல்லது ஏற்கெனவே தாம் பெற்று வந்த 
தொகையைவிட அதிக கொலை பெறுவதாயிருந்தால் நிலத்துக் 
குடையவர் தாவா செய்து தான் அதைப் பெறவேண்டும் . ரயத்தான 
வர் தாம் கிரமமாகச் செலுத்தவேண்டிய தொகையை செலுத்தின 
உடன் ஜப்தி நடவடிக்கைகள் இன்று போய்விடும் ; 

ஆனால் 42 ( 3 ) பிரிவில் உள்ள ஏற்பாடுகள் இந்தப் பிரிவினால் 
பாதிக்கப்படாது . ஷ 42 - வது பிரிவின் ( 3 ) உட்பிரிவைப்பார்க் 
கவும் . 

ஜப்தி செய்து வசூல் பண்ணக்கூடிய பாக்கி . 
77- D . 78 - வது பிரிவின்படி டிமாண்ட் செய்வ 
தற்கு முன்னதாக பன்னிரண்டு மாத காலத்துக்குள் பாக்கி 
யாக சேர்த்துவர் திருக்கும் குத்தகைத் தொகை பாக்கியின் 
விஷயத்திலன்றி மற்ற விஷயங்களில் , ( அசையும் பொருளை ) 
ஜப்தி செய்ய நிலத்துக்குடையவருக்குப் பாத்தியதை இல்லை. 

குறிப்புகள் . 
இந்தப் பிரிவானது ஒரு புதிய அம்சத்கை எற்படுத்தியுள்ளது . 
பாக்கி ஏற்பட்ட 12 மாதத்திற்குள் ஜங்கம ஜப்தி செய்தால் தான் 


180 

சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 
அது செலாவணியாகும் . இது ஸ்பஷ்டமாக எடுத்து விளக்கப்பட்டு 
ள்ளது . பாக்கியானது ஒரு வருஷத்திற்கு மேற்பட்ட தானால் இனி 
தாலா செய்யவேண்டிவரும் . ஆனால் 77 - E பிரிவில் சொல்லப் 
பட்டிருக்கும் நிபந்தனைகளை கவனிக்குமிடத்து தாவா செய்திருக்கும் 
சந்தர்ப்பங்களில் அந்த பாக்கிக்காக ஜங்கம் சொத்துக்களை ஜப்தி 
செய்யவும் கூடாது , கைப்பற்று நிலத்தை ஜப்தி செய்யவும் கூடாது 
என்று இருப்பதனால் தாவா செய்தும் அதிக பலனில்லாமற்போய் 
விரிம் . ஆகையால் 

ஆகையால் புதிய திருத்த சட்டத்தின் நோக்கமென்ன 
வென்றால் அந்தந்த வருஷ பாக்கியை அந்தந்த வருஷத்திற்குள்ளே 
யே வசூல் செய்து விடவேண்டுமென்பது . 
குத்தகைத் தொகைக்காக டிக்கிரி பெற்றிருந்தால் ஜப்தி , 

செய்யக்கூடாதென்பது . 
77 - E . நிலத்துக்குடையவர் யாதொரு குத்தகைத் 
தொகை பாக்கிக்காக, விழாஜ்ஜிரம் தொடர்ந்து டிக்ரி பெற் 
றிருந்தால் , அப்படிப்பட்ட பாக்கிக்காக அசையும் பொருளை 
ஜப்தி பண்ணுவதற்காவது , அதற்காக 111 முதல் 131 
வரையிலுள்ள பிரிவுகளின்படி கைப்பற்று நிலத்தை விற் 
பனக்குக் கொண்டுவருவதற்காவது அவருக்கு எவ்வித உரி 
மையும் கிடையாது ; மேலும் , ஷ டிக்ரி பிறப்பிக்கப்படு 
வதற்கு முன் அப்படிப்பட்ட பாக்கிக்காக கைப்பற்று நிலக் 
தை விற்பதற்கான சகல நடவடிக்கைகளையும் நிறுத்திவிட்டு 
அவைகளைத் தொடர்ந்து நடத்திக்கொண்டு போகக் 


| 


குறிப்புகள் . 
இந்தப் பிரிவு புதிய பிரிவாகும் - இந்த பிரிவின் நோக்கம் 
என்னவென்று ஏற்படும் என்றால் , தாவா செய்து டிக்கிரி பெறுவத 
ஞால் அதி : பலன் இராததை உத்தேசித்து கூடிய வரையிலும் 
தாவா செய்யாமலே இருக்கும்படி நிலத்துக்கு கூடபவர்களுக்கு ஒரு 
எச்சரிக்கை செய்வதாகும். 


77F- வது பிரிவு . 


181 


ஆனால் சாதாரண ஜப்திக்கும் 111 முதல் 131 வரையிலுமுள்ள 
பிரிவுகளில் சொல்லியுள்ள ஜப்திக்கும் வித்தியாசமுண்டு. சாதாரண 
ஜப்திகள் ஏற்கெனவே நிலத்தில் ஏற்பட்ட முன் தசராக்களுக்கு 
உட்பட்டதாகும் . 111 முதல் 131 வரையிலுமுள்ள பிரிவுகளில் 
சொல்லப்பட்டிருக்கும் ஜப்தி இந்த சட்டப்பிரகாரம் முதற் பொறுப் 
பாக . உள்ள ஜப்தியாகும் . இப்பிரிவு அத்தகைய நில ஜப்தியானது 
ரென்ட் பாக்கிக்காக டிக்கிரி ஏற்பட்டிருக்கும் சந்தர்ப்பங்களில் கைக் 
கொள்ளப்படக்கூடாது என்னும் நோக்கமுள்ளது . ஆகையால் தான் 

அப்படிப்பட்ட பாக்கிக்காக ” என்னும் பதங்கள் உள்ளன . இப்பிரி 
வானது , சாதாரணமாக டிக்கிரியின் பேரில் ஜப்தி செய்வதை தடை 
செய்யாதென ஏற்படும் . ஏனென்றால் அப்படியும் ஜம்தி செய்யக் 
கூடாதென்று இப்பிரிவின் அர்த்தமாக இருக்குமானால் நிலத்துக் 
குடையவர்களுக்கு அதிக இடையூறுகள் உள்ளதாக ஏற்படும் . 
ஜப்தி செய்வதினின்றும் நிவாரணை செய்யப்பட்ட 

சாமான்கள் . 


* 





77 - F . அடியிற்கண்ட சாமான்களை குத்தகைத் 
தாகை பாக்கிக்காக ஜப்தி செய்யக்கூடாது . 

( 1 ) பாக்கிதாசர் அணிந்து கொள்வதற்கு அவசியமான 
உடைகளும் அவருடைய சமையல் பாத்திரங்களும் படுக் 
கைகளும் படுக்கைச் சாமான்களும் , யாதொரு ஸ்திரீ தன் 
லுடைய தேகத்தில் அணிந்துகொள்ளும் ஆபரணங்களில் 
மதாசாரப்படி தன்னுடைய தேகத்தினின்றும் பிரிக்க 

முடி 
யாத ஆபாணங்களும் ; 

( 2 ) பாக்கிதாசரின் கலப் பைகளும் விவசாயத்துக்கு 
வேண்டிய இதர உபகரணங்களும் ஏர் உழும் கால்கடைகளும் 
சயத்தாவது பயிரிடுபவராவது சேர்த்துவைத்திருக்கும் எரு 
வும் , அடுத்த வருஷத்தில் கைப்பற்று நிலத்தில் கிரமமாய்ப் 
பயிரிடுவதற்கு அவசியமான விதைத் தானியமும் ; 


182 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


இன்னவிதமாய் ஜப்தி செய்யவேண்டுமென்பது . 


78. ( 1 ) ஜப்தி செய்கிறதற்கு முன்பாவது ஜப்தி 
செய்யும் காலத்திலாவது , நிலத்துக்குடையவராகவாகிலும் 
கிரமமாய் அதிகாரம் கொடுக்கப்பெற்ற அவருடைய ஏஜெண் 
டாகவாகிலும் இருக்கக்கூடிய ஜப்திதாரர் - என்ன காரணங் 
களின் மேல் தொகை டிமாண்ட் செய்யப்படுகிறதோ அந்தக் 
காரணங்கள் கண்டுள்ள ஒரு கணக்கு சகிதமாய் பாக்கிக் 
இதாகை இவ்வளவென்று விவரமாய்க்கண்டு எழுத்து மூல 
மான ஒரு டிமாண்டைப் பாக்கிதாரருக்குச் சேர்ப்பிக்க 
வேண்டும் , 


( 2 ) ஷை டிமாண்டிலும் கணக்கிலும் ஜப்திதாசர் தேதி 
போட்டுக் கையெழுத்து பண்ணவேண்டும் ; மேலும் , அவை 
களுக்கு ஒரு பிரதியை - பாக்கி தாசரிடத்திலாவது , அவர் 
சாதாரணமாய் வாசஞ்செய்யும் இடமானது அந்த ஜப்தி 
எந்த நிலத்துக்குச் சம்பந்தப்படுகிறதோ அந்த நிலத்துக்குச் 
சமீபமாயிருந்தால் அந்த இடத்தில் இருக்கும் அவருடைய 
குடும்பத்தைச் சேர்ந்த வயது வந்த யாதொரு புருஷரிடத்தி 
வாவது , சை நபருடைய 

டைய அதிகாரங் 

அதிகாரங் கொதிக்கப்பெற்ற 
எஜெண்டினிடத்திலாவது ஒப்பித்தோ அல்லது அப்படிச் 
செய்ய முடியாத பகத்திலே அந்த நோட்டிஸ் எந்த நிலத் 
துக்குச் சம்பந்தப்படுகிறதோ அந்த நிலத்தில் யாவர்க்கும் 
தெரியும்படியான ஒரு பாகத்திலே அதற்கு ஒரு பிரதியை 
ஒட்டியோ மேலே கண்ட டிமாண்டையும் கணக்கையும் எந்த 
தேதியில் பாக்கி 

சேரவேண்டியதாயிருக்கிறதோ அந்தத் 
தேதி முதல் ஒரு வருஷ காலத்துக்குள்ளாக பாக்கிகாரருக் 
குச் சேர்ப்பிக்கவேண்டும் . அந்த டி மாண்டில் காணவேண்டி 
யவைகள் எவையென்றால் 


79 - வது பிரிவு. 


183 





( a ) சோவேண்டியதாயிருக்கிற பாக்கித் தொகையும் 

அதற்கு வட்டி ஏதாவதிருந்தால் அதுவும் ; 
( b ) - அது எந்தக்கைப்பற்று நிலத்தின் விஷயமாகப் 

பாக்கியாகிறதோ அந்தக் கைப்பற்று நிலம் ; 
( c ) அது எந்தக் காலவரையறைக்காகப் பாக்கியா 
கிறதோ அந்தக்காலவரையறை 

குறிப்புகள் , 
ஒரு பயத்துக்கு டிமாண்டை நேரிடையாக ஜாரி செய்ய முடியா 
மற்போனால் அவருடைய கைப்பற்று நிலத்தண்டை ஒரு முக்கிய 
மான இடத்தில் அதை ஒட்டவேணடும் . வீட்டண்டை ஒட்டுவது 
சட்ட சம்மகமான தல்ல . அப்படி ஓட்டுவதானது சட்டத்தை அனு 
சரித்ததாக ஏற்படாது . 26. 1. C. 991 . 

யாதொரு ஜங்கம சொத்தானது அக்கிரமமாய் ஜப்தி செய்யப் 
படுமானால் அதற்காக டாமேஜ் அல்லது நஷ்ட ஈடு பெறுவதற்கு 
ஜப்தியினால் துன்பப்பட்டவருக்கு உரிமையுண்டு . ஆனால் , அப்படி 
நஷ்ட ஈடு பெறுவதற்கான தாவாவுக்கு லிமிடேஷன் எப்பொழுது 
ஆரம்பமாகும் ? 38. Alad . 655 என்னும் சென்னை ஹைகோர்ட்டு 
தீர்ப்பில் ஜப்தி . என்றைய தினம் நடந்ததோ அன்று முதற்கொ 
கண்டே லிமிடேஷன் தவணை ஆரம்பமாகும் என்றும் ஜப்தி நடந்த 
தினம் முதல் 3 மாதத்திற்குள் தரவா செய்யாவிட்டால் தானா 
லிமிடேஷன் தோஷத்தினால் பாதிக்கப்பட்டதாகும் என்றும் தீர்மா 
னம் செய்யப்பட்டது . 

பொதுவாக நஷ்ட ஈடு முதலியவை பெறுவதற்கான தாலாக் 
களைப்பற்றி 213 - வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கிறது . 
ஜப்தி செய்வது பாக்கிக்குச் சரியாயிருக்கவேண்டுமென் 
பதும் , சொத்தின் ஜாப்தாவைச் சொந்தக்காரருக்குச் 

சேர்ப்பித்து அதற்கு நகலை விற்பனை நடத்தும 
உத்தியோகஸ்தருக்கு அனுப்பவேண்டு மென்பதும் . 
79. ( 1 ) மேலேகண்ட டிமாண்டுக்கு உடனே 
தாகை செலுத்தினாலன்றி மற்றப்படி , ஜப்திதாரர் - வட்டி 


184 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 
சகிதமாய் பாக்கித்தொகைக்கும் ஜப்தி செலவுக்கும் சரியா 
பிருக்கும்படியாகச் சொத்தை ஜப்தி செய்யலாம் ; மேலும் , 
டி சொத்துக்கு ஒரு ஜாபிதாவையாவது விவாப்பத்திரி 
கையையாவது உடனே தயார் செய்து அதில் - தேதிபோட்டு 
கையெழுத்து பண்ணி , அதை எழுத்து மூலமாயுள்ள டிமா 
ண்டை எந்த விதமாய்ச் சேர்ப்பிக்க வேண்டுமென்று முந்திய 
பிரிவில் நிபந்தனை கண்டிருக்கிறதோ அந்த விதமாய் பாக்கி 
தாரருக்கு ஆலசியம் பண்ணாமல் சேர்ப்பிக்க வேண்டும் ; அல் 
சாமலும் , எழுத்து மூலமாயுள்ள டிமாண்டுக்கும் கணக்குக் 
கும் ஒரு நகல் சகிதமாக மேலே கண்ட ஜாபிதா அல்லது 
விவரப்பத்திரிகைக்கு ஒரு நகலை , பாக்கிதாரருக்கு டிமாண் 
டைச் சேர்ப்பித்தது முதல் பத்து தினத்துக்குள்ளாக , ஜப்தி 
தாசர் - பாக்கிக்காக ஜப்தி செய்யப்பட்ட சொத்தை விற்க 
1839 - ம் ஞத்திய சென்னப்பட்டணத்து 7- வது ஆக்டின் 
படி அதிகாரம் கொடுக்கப்பெற்றும் விற்பனை நடத்தும் உத் 
தியோகஸ்தர் என்று இதில் பின்னால் சொல்லப்பட்டு முள்ள , 
ஸர்க்கார் உத்தியோகஸ்தருக்கு அனுப்ப வேண்டும் . 

( 2 ) பாக்கிதாரரல்லாத வேறே யாதொரு நபர் தாம் பிரஸ் 
தாப சொத்தில் பயிரிடுகிறவரென்றாவது அந்த சொத்துக் 
குச் சொந்தக்காரசென்றாவது ஜப்திதாசருக்குக் கெரிவிக்கிற 
பட்சத்திலே, ஜப்தி செய்யப்பட்டிருக்கும் சொத்தில்- 

( a ) கைப்பற்று நிலத்தில் அறுவடையாகாமலிருக்கும் 
அல்லது சேகரிக்கப்படாதிருக்கும் யாதொரு மாசூலும் அல் 
எது பூமியில் விளையும் இதர விளைபொருள்களும் , 

( b ) கைப்பற்று நிலத்தில் விளைந்திருந்து அறுவடை 
செய்யப்பட்டும் அல்லது சேகரிக்கப்பட்டும் , புலங்களிலாகி 
அஞ்சரி வீட்டுப்பண்ணையிலாகிலுஞ்சரி தானியத்தை அடித் 


80 - வது பிரிவு . 


185 


தமாகவே 


. 


தெடுப்பது முதலிய காரியங்களக்காக கைப்பற்று நிலத்தின் 
மேலாகிலும் களத்து மேடு அல்லது வேறே இடத்திலாகிலும் 
சேர்த்து வைக்கப்பட்டும் இருக்கும் யாதொரு மாசூலும் 
அல்லது பூமியில் விளையும் இதர விளைபொருள்களும் , 
அடங்கியிருக்கும் சகல விஷயங்களிலும் , ஷ டிமாண்டுக் 
கும் சொத்தின் ஜாபிதா அல்லது விவாரப்பத்திரிகைக்கும் 
ஒரு நகலை அந்த தபரிடத்தில் மேலே கண்ட வி 
சேர்ப்பிக்கலாவது வேண்டும் சுப்புவிக்கவாவது வேண்டும் . 

குறிப்புகள் . 
இந்தப்பிரிவில் 2 -வது உட்பிரிவானது முழுவதும் மாற்றியமை 
க்கப்பட்டது . 
ஜப்தி செய்கிறவர் பொலீசாருடைய உதவிபைப் 

பெறலாமென்பது . 
80. ஜப்தி செய்ய அதிகாரம் பெற்றிருக்கும் யா 
தொரு நபர் - எவ்வித கலகமும் நேரிடாதபடி செய்வதற்கு 
என்ன சகாயம் அவசியமாயிருக்குமோ அந்த சகாயத்துக் 
காக அதிசமீபத்திலுள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு விண் 
ணப்பஞ்செய்து கொள்ளலாம் ; அப்படிப்பட்ட விண்ணப்பம் 
யாருக்குச் செய்துக்கொள்ளப்படுகிறகோ அந்த அதிகாரி 
யானவர் மேற்படி காரியத்துக்காக அந்தப்படி ஜப்தி செய் 
யுங்காலத்திலே ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட 
போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் வந்திருக்கும்படி அனுப்ப 
வேண்டும் . 

ஜப்தி சொத்து பாக்கிக்கு சரியாயிருக்க வேண் 


மென்பது . 


81. ஜப்தி சொத்து அதிகமாயிருக்கக்கூடாது , ஜப்தி 
செய்யப்பட்ட சொத்தின் மதிப்பானது வட்டி சகிதமாக 


24 


185 


சென்னை ஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


சேரவேண்டியதாயிருக்கிற பாக்கித் தொகைக்கும் ஜப்தி 
செலவுக்கும் கடுமான் மட்டில் சரியாயிருக்கவேண்டும் . 


ஜப்தி செய்ய வேண்டிய காலம் , 


82. சூரியோதயத்துக்குப் பிறகும் சூரியாஸ்தமானத் 
துக்கு முன்னும் ஜப்தி செய்ய வேண்டுமே யொழிய மற்றக் 
காலங்களில் ஜப்தி செய்யக்கூடாது . 
மாசூலை ஆறுவடை செய்து காப்பாற்றி வருவதற்கான 

சுதந்திரம் , 


, 


. 


83. ( 1 ) ஜப்தி செய்திருந்தும் பாதகமில்லாமலே, 
பயிருக்குச் சொந்தக்காரர் - அறுவடையாகாமலிருக்கிற 
பயியையும் வேறே மாசூலையும் பாதுகாத்துக்கொண்டிருந்து , 
ஜப்திதாரருக்கு கோடிஸ் கொடுத்த பிறகு அறுவடை 
செய்து குவித்து வைக்கலாம் . 

{ 2 ) பயிருக்குக் சொந்தக்காரர் மேல்படி பயிசையா 
வது பாசூலையாவது பாதுகாத்துக்கொண்டிருக்கவோ ஆறு 

செய்யவோ அல்லது குவித்துவைக்கவோ அசட்டை 
பண்லுலாராகில் , ஜப்திதாசர் சொந்தக்காரருடைய செல 
வில் அந்தப்படி செய்யலாம் , 


( 3 ) ஜப்திபண்ணப்பட்ட சொத்தை ஜப்திதாசரால் 
இது விஷயமாய் நியமிக்கப்பட்ட யாதொரு நபரின் வச 
திலே வைக்கவேண்டும் , அந்தப்படி நியமிக்கப்பட்ட நபர் 
மேல்படி சொத்தை சமீபத்திலுள்ள சௌகரியமான ஒரு 
இடத்திலே சொந்தக்காரருடைய செலவில் சேர்த்து வைக்க 
வேண்டும் . 


85 - வது பிரிவு , 


187 


ஜப்திபண்ணுகிறவர் இன்ன இடங்களைப் பலாத்காரமாய்த் 

திறக்கலாமென்பது . 
84. யாதொரு லாயம் , பசுமாட்டுக்கொழுவம் , 
களஞ்சியம் , கிடங்கு , வீட்டைச்சார்ந்து வெளியே அருகி 
லுள்ள அறை , அல்லது வேறே கட்டிடத்தை , ஜப்திபண்லு 
சிறவர் பலாத்காரமாய்த் திறப்பது சட்டசம்மதமாகும் ; 
மேலும் , அவர் வெளிக்கதவு திறந்திருக்கிற யாதொரு குடி 
பி.ருப்பு வீட்டிலும் பிரவேசிக்கலாம் ; அல்லாமலும் , பாக்கி 
தாரருடைய காசி உள்ளே வைக்கப்பட்டிருக்கிற சொத்தை 
ஜப்தி செய்யும் காரியத்துக்காக அப்படிப்பட்ட குடியிருப்பு 
வீட்டிலுள்ள யாதொரு அறையின் கதவை உடைத்துக 
திறக்கலாம் ; ஆனால் எப்போதும் , இதில் பின்னால் நிபந்தனை 
கண்டிருக்கிறபடிக்கன்றி மற்றப்படி , அந்தக் குடியிருப்பு 
வீட்டில் ஸ்திரீகள் வாசஞ் செய்வதற்காகிலும் அந்தப்பு : 
மாகவாகிலும் உபயோகப்படும் யாதொரு அறையை மேம் 
கண்ட ஜப்திதாரர் உடைத்துத் திறப்பதாவது அதில் துறை 
லதாவது சட்டசம்மதமாகாது . 
போலீஸ் உத்தியோகஸ்தர் முன்பாகக் கதவுகளைப் பலாத் 
காரமாய்த் திறக்கவும் அந்தப்புறத்தில் நுழையவும் 

அதிகாரம் , 
85. வெளிக்கதவு மூடியிருக்கிற யாதொரு குடி 
யிருப்பு வீட்டிற்குள்ளேயாவது ஸ்திரிகளால் உபயோகிக்கப் 
பட்டுத் தேசவழக்கப்படி அந்தரங்கமாகப் பாவிக்கப்படுகித 
யாதொரு அறைக்குள்ளேயாவது பாக்கி தாரருடைய சொ 
த்து வைக்கப்பட்டிருக்கிறதென்று கம்ப ஜப்தி தாரருக்கு 
நியாயமிருக்கிற பட்சத்திலே, அந்த ஜப்தி தாசர்.அந்தச் சங் 
கதியை அதிசமீபத்திலுள்ள போலீஸ் ஸ்டேஷன் விசாரணை 
உத்தியோகஸ்தருக்கு ரிபோர்ட் செய்யவேண்டும் . அந்தப் 


1 


183 

சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆகீட் . 
படி ரிபோர்ட் செய்வதன் மேல் , ஷ ஸ்டேஷன் விசாரணை 
உத்தியோகஸ்தர் அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் உத்தி 
போகஸ்தரை அனுப்பவேண்டும் ; ஜப்திதாசர் - அந்தக் குடி 
"பிருப்பு வீட்டின் வெளிக்கதவையும் ஷை வீட்டிற்குள்ளே 
அந்தப்புசம் தவிர வேறே யாதொரு அறையின் கதவையும் 
க்ஷ பொலீஸ் உத்தியோகஸ் தருக்கு முன்பாக உடைத்துத் 
திறக்கலாம் . அல்லாமலும் , அந்தப்புரத்திற்குள்ளே இருக் 
கும் ஸ்திரிகளை அப்புறப்படுத்துவதற்காகக் கிரமப்படி , நோ 
டிஸ் கொடுத்த பிறகும் , ( அந்த ஸ்திரீகள் தேசவழக்கப்படி 
பஹிரங்கத்தில் வரக்கூடாத அந்தஸ்துள்ள ஸ்திரீகளாயிருந் 
தால் ) அவர்களைத் தகுதியான விதமாக அப்புறப்படுத்துவதற் 
கான சாதனங்களை ஏற்படுத்திக்கொடுத்த பிறகும் , ஷ ஜப் 
திதாசர் - அந்தப்புரமாய் உபயோகப்படும் அறைகளிலே ஜப்தி 
தாரருடைய சொத்த ஏதாகிலும் வைத்திருந்தால் - அதை 
ஜப்திபண்ணுவதற்கு மேலேகண்ட பொலிஸ் உத்தியோகஸ் 
தருக்கு முன்பாக அந்த அறைகளுக்குள் நுழையலாம் . 
அப்படிப்பட்ட சொத்து ஏதாவது காணப்படுகிற பட்சத் 
திலே , அந்த அறைகளில் முன்னிருந்தவர்கள் மறுபடியும் 
உள்ளே தாராளமாய் போகும்படி அந்த அறைகளிலிருந்து 
மேற்படி சொத்தை உடனே எடுத்துவிடவேண்டும் . 
ஜப்தி செய்யப்பட்ட கால் நடைகளையாவது சரக்குகளையாவது 

உ.யோகிக்கக்கூடாதென்பது . 
86. ஜப்திதாசர் - ஜப்தி , செய்யப்பட்ட எருது 
முதலிய கால் நடைகளிடத்திலே வேலை வாங்கவுங்கூடாது , 
ஜப்தி செய்யப்பட்ட சொத்தை உபயோகிக்கவுங்கூடாது . 
அவர் கால்நடை முதலிய ஜீவப்பிராணிகளுக்கு வேண்டிய 
தீனி போடவேண்டும் ; அதற்காகத் பிடிக்கிற செலவை பாக் 
கி காமராகிய ரயத்து ஏற்றுக்கொள்ள வேண்டியதோடுங்கூட , 


| 


189 


87- வது பிரிவு 
ஜப்தி செலவைப்போல அது வசூல் செய்யப்படத்தக்கது 
மாகும் . 
டிபாட் செய்வகன் மேலாவது தாகை செலுத்துவதின் 
மேலாவது ஜாமீன் சவதரித்துக்கொடுப்பதின் மேலாவது 

ஜப்தி விடுதலை செய்வது . 
87. ( 1 ) இந்த அத்தியாயத்தின்படி ஜப்தி செய்யப் 
பட்டிருக்கிற பிறகும் விற்பனைக்காக ஏற்படுத்தப்பட்ட தேதி 
ச்கு முன்பு யாதொரு காலத்திலும் , பாக்கிதாசாகிலும் பயி 
ரிடுகிறவராகிலும் சொத்தின் சொந்தக்காரராகிலும் - 78 - வது 
பிரிவின்படி எழுத்து மூலமாயுள்ள டிமாண்டில் குறித்திருக் 
சிற தொகை விஷபமாய் பிறகு ஏற்படும் வட்டி - செலவுகள் 
ஆகிய இவைகள் சகிதமாக ஷ தொகையாயினும் 77-0 
பிரிவில் குறிப்பிட்டிருக்கும் தொகையாயினும் ஜப்திதார 
ரிடத்தில் கொடுப்பதாகக்காட்டலாம் அல்லது செலுத்தலாம் 
அல்லது , ஜப்திதாரருக்குக் திருப்திகரமாய் ஜாமீன் சவதரித் 
துக்கொடுக்கலாம் ; அந்தப்படி செய்வதன் மேல் , ஜப்திதாயர் 
மேலே கண்டபடி கொடுக்கவந்ததையோ அல்லது செலுத்தி 
னதையோ அல்லது ஜாமீன் போ அங்கீகரித்திருப்பதாக 
எழுதிக்கொடுத்து உடனே ஜப்திவிடுதலை செய்யவேண்டும் . 

( 2 ) ஜப்தி பண்ணப்பட்ட சொத்தை விற்பனை செய்வ 
கற்கு முன்னே எப்போதாதிலும் , பாக்கிதாசாவது பயிரிடு 
கிறவராவது ஜப்தி பண்ணப்பட்ட சொத்தின் சொந்தக்காக 

விற்பனை நடத்தும் உத்தியோகஸ் தரிடத்திலே, 
78 - வது பிரிவின்படி எழுத்து மூலமாயுள்ள டிமாண்டில் 
குறித்திருக்கிற தொகை விஷயமாய் பிறகு ஏற்படும் வட்டி 
செலவுகள் - ஆகிய இவைகள் சகிதமாக க்ஷ தொகையாபி 
னும் 77-0 பிரிவில் குறிப்பிட்டிருக்கும் தொகையாயினும் 
செலுத்தினால் , விற்பனை நடத்தும் மேற்படி உத்தியோகஸ்தர் 


ராவது 


190 சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டுஆக்ட் . 
அதற்காக எசீது கொடுத்து உடனே ஜப்தி விடுதலை செய்ய 
வேண்டும் . 

ஜப்தி செய்யப்பட்ட சொத்து காணாமற்போனாலும் 
கெட்டுப்போனாலும் ஜப்திகாரர் உத்திரவாதம் 

பண்ணவேண்டுமென்பது . 
88. ஜப்தி செய்யப்பட்ட சொத்தானது - ஜப்திதா 
சருடைய வசத்திலிருக்கையில் , அவர் அதைக்காப்பாற்றி 
வைப்பதற்கு வேண்டிய நியாயமான முன்னெச்சரிக்கையா 
யுள்ள ஏற்பாடுகள் செய்யாமையினாலே , திருட்டுப் போனா 
லும் காணாமற் போனாலும் சேதப்பட்டாலும் அழிந்து 
போனாலும் , நஷ்ட ஈட்டுக்காகச் சொந்தக்காரர் கலெக்டரிடத் 
தில் ஜப்திதாசர்மேல் வியாஜ்ஜியம் கொண்டுவரலாம் . 


ஜப்தி செய்யப்பட்ட சொத்தில் சுதந்தரம் அல்லது 
பாத்தியதை இருப்பதாக மூன்றால் 

மனிதர் 
தாவா செய்வது . 
89. ஜப்தியிலிருக்கிற அசையும் பொருள்களில் 
எதிலாவது தமக்குச் சுதந்திரம் அல்லது பாத்தியதை 
இருக்கிறதாகத் தாவா செய்கிற மூன்றாம் நபர் கலெக்டருக் 
காகிலும் விற்பனை நடத்தும் உத்தியோகஸ்தருக்காகிலும் , 
விற்பனை தேதிக்கு முன்ன தாக விண்ணப்பம் செய்துக்கொள் 
ளலாம் ; அதன்மேல் கலெக்டரானவர் - உடனே விசாரணை 
செய்யவேண்டும் அல்லது செய்விக்கவேண்டும் ; மேலும் , 
தகுந்த காரணமிருப்பதாகத் தோற்றுமாகில் , அந்த சொத்கை 
விற்பனை செய்யாமல் நிறுத்திவைக்கலாம் . கலெக்டரானவர் 
அந்தத்தாவாவைக் குறித்து தமக்குத தகுதியாகத் தோற்ற 
கிறபடி , உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் . 


91 - வது பிரிவு . 


131 


| 


ஜப்தி செய்வதைத் தடுப்பதற்காக மோசமாய்ப் பராதீனஞ் 
செய்யப்பட்ட அல்லது ஜப்தி செய்த பிறகு பலவந்தமாகவாவது 
திருட்டுத்தனமாகவாவது அப்புறப்படுத்தப்பட்ட 

சொத்தை ஒப்பிப்பது . 
90. ஜப்திதாசர் விண்ணப்பம் செய்துகொண்ட 
பிறகு , 

( a ) பாக்கிக்காக ஜப்தி செய்வதைத் தடுக்கும் 
பொருட்டு பாக்கிதாரர் அசையும் பொருளை மோசமாகப் 
பாதீனஞ் செய்திருக்கிறாசென்கிலும் , 

( b ) ஒருமுறை ஜப்தி செய்யப்பட்ட அசையும் 
பொருளை யாதொரு நபர் பலவந்தமாகவோ அல்லது திருட்டு 
த்தனமாகவோ எடுத்துக்கொண்டு போயிருக்கி சென்று 
கிலும் , - 
கெலெக்டருக்குத் திருப்தியாகும்படி ருஜு செய்யப்பட்டால் 
கலெக்டரானவர் ஜப்திதாருக்கு ஷை பொருளைத் திரும்ப 
அம் கொடுத்துவிடவேண்டுமென்றாயினும் அதன் மதிப்புக் 
காயத்தைச் செலுத்திவிடவேண்டுமென்றாயினும் உத்தரவு 
பிறப்பிக்க வேண்டும் . 

89 , 90 - வது பிரிவுகளின்படி பிறப்பிக்கப்படும் . 

உத்தரவுகளுக்கு விரோதமாக வியாஜ்ஜியம் . 
91. 89 - வது பிரிவின்படியாவது 90 -வது பிரிவின் 
படியாவது பிறப்பிக்கப்படும் உத்தரவினால் துன்பமடைகிற 
யாதொரு நபர் விவாதத்திலிருக்கும் சொத்து விஷயமாய்க் 
தாம் கொண்டாடும் சுதந்தரத்தை ஸ்தாபிப்பதற்காகவும் 
பிரதிபலனுக்காகவும் மேற்படி உத்தரவின் தேதி முதல் 
அரு வருஷ காலத்துக்குள் ஸிவில் கோர்ட்டில் வியாஜ்ஜியம் 
கொண்டுவரலாம் . 


192 


சென்ளை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


குறிப்புகள் .. 
இந்தப் பிரிவில் புதியதாக 1934 - ம் வருஷத்தினால் சொத்து 
பாத்தியதை ஸ்காபித்துக்கொள்வதற்காகவும் நட ஈடு பெறுவதற் 
சாகவும் மேலே 89. 90 - வது பிரிவுகளின் கீழ் செய்யப்பட்ட உத்தி 
ரவினால் பாதிக்கப்பட்ட நபர் செய்யக்கூடிய தாவா ஒரு வருஷத் 
திற்குள் செய்யப்பட வேண்டுமென்று எற்படுத்தப்பட்டது . 


விற்பனைக்காக விண்ணப்பம் . 
92. ( 1 ) . ஜப்திதாரர் ஜப்தி தேதிமுதல் பதினைந்து 
தினத்துக்குள்ளாக 79 - வது பிரிவில் கண்டிருக்கிற ஜாபிதா 
அல்லது விவாப்பத்திரிகையில் குறிக்கப்பட்டுள்ள சொத்தை 
விற்பதற்காக விற்பனை நடத்தும் உத்தியோகஸ்தரிடம் 
விண்ணப்பஞ் செய்து கொள்ள வேண்டும் . 

( 2 ) அப்படிப்பட்ட விண்ணப்பம் செய்துகொள்ளப் 
படாவிட்டால் சொத்தின் மேலுள்ள - ஜப்தியானது மேற் 
கண்ட பதினைந்து தினக்காலவரையறை கழிவ தன்மேல் 
செலாவணியாகாமல் நின்று போகும் . 

விண்ணப்பத்தில் கண்டிருக்க வேண்டிய விஷயங்கள் . 

93. மேற்படி விண்ணப்பமானது எழுத்து மூல 
மாக இருக்கவேண்டும் ; மேலும் , அதில் அடியிற்கண்ட விவ 
எங்களைக் குறிக்கவேண்டும் . அவையாவன : 

{ a ) பாக்கிதாரரின் பெயரும் இருப்பிடமும் 79 - வது 
பிரிவைச் சேர்ந்த ( 2 ) குறிப்பிட்ட உட்பிரிவில் நிபந்தனை 
கண்டிருக்கிற விஷயத்திலே தாம் பயிரிடுகிறவரென்றாவது 
சொந்தக்காரசென்றாவது தெரிவிக்கிற நடரின் பெயரும் 
இருப்பிடமும் கூட . ; 

(b ) சேவேண்டிய தொகையும் ; 


95 - வது பிரிவு . 


193 


{ c ) ஜப்தி தேதியும் ; 

{ d ) ஜப்தி செய்யப்பட்ட சொத்து எவ்விடத்திலிரு 
க்கிறதோ அந்த இடமும் , 

நோட்டீஸ் சேர்ப்பிப்பதற்குக் கட்டனம் . 
94 . விண்ணப்பத்துடன் கூடவே ஜப்திதாரர் நோடிஸ் 
சேர்ப்பிப்பதற்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற கட்டணத்தை 
யும் விற்பனை நடத்தும் உத்தியோகஸ்தரிடம் செலுத்தி 
டவேண்டும் . 
விண்ணப்பத்தை வரப்பெற்றுக்கொண்டதன் மேல் நடத்த 

வேண்டிய நடவடிக்கை . 
95 ; ( 1 ) அப்படிப்பட்ட விண்ணப்பத்தையும் கட் 
டணத்தையும் வரப்பெற்றுக்கொண்ட வுடனே விற்பனை 
‘நடத்தும் உத்தியோகஸ்தரானவர் மேற்படி - விண்ணப்பத் 
துக்கும் 79 - வது பிரிவில் கண்டிருக்கிற ஜாபிதா அல்லது 
விவாப்பத்திரிகைக்கும் ஒரு நகலைக் கலெக்டருக்கு அனு 
ப்பி பாக்கிதாபருக்கு ஒரு நோட்டிஸ் சேர்ப்பித்து கேட்கப் 
படுகிற (டிமாண்ட் செய்யப்படுகிற ) தொகையைச் செலுக்கி 
விடவேண்டுமென்றாயிலும் நோட்டிஸ் சேர்ப்பித்த தேதி , 
முதல் 15 - தினத்துக்குள்ளே மேற்படி ஜப்தியை ஆட்சேபிப் 
பதற்காகக் கலெக்டரிடத்தில் வியாஜ்ஜியத் தொடாவேண்டு 
மென்றாலும் அவருக்குக் கட்டளை விடவேண்டும் . 

( 2 ) 79 - வது பிரிவைச் சேர்ந்த ( 2 ) குறிப்பிட்ட 
உட்பிரிவில் நிபந்தனை கண்டிருக்கிற விஷயத்திலே இதே 
மாதிரியான தோட்டிலைப் பயிரிட்டவருக்காவது சொந்தக் 
காபருக்காவது சேர்ப்பிக்கவேண்டும் . அவரும் அந்த நோடில் 
சேர்ப்பிக்கப்பட்ட தேதி முதல் 15 தினங்களுக்குள் மேற்படி 

-25 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


1 


ஜப்தியை ஆட்சேபிப்பதற்காக கலெக்டரு முன்பாக வியாஜ் 
ஜியம் தொடரலாம் . 

( 3 ) விற்பனை நடத்தும் உத்தியோகஸ்தரானவர் 
சந்தர்ப்பத்திற்கேந்தபடி ( 1 ) அல்லது ( 2 ) குறிப்பிட்ட உட் 
பிரிவின் பிரகாரம் நோட்டிஸ் சேர்ப்பித்த தேதி முதல் 15 
தினத்துக்குக் குறைபாமலுள்ள ஒரு தேதியை விற்பனைக்காக 
உத்தரவு மூலமாய் நிக்கரிஷை செய்து ஜப்தி செய்யப்பட்ட 
சொத்து இருக்கிற கிராமத்தில் அதைத் தண்டோரா மூல 
மாகப் பிரசித்தஞ் செய்சிக்க வேண்டும் ; மேலும் அவர் தம் 
முடைய உத்தரவுக்கொரு நகலைக் கிராமத்தில் யாவருக்கும் 
தெரியும்படியான ஒரு இடத்தில் ஒட்டவேண்டிய துமல்லா 
மல் அதை பாக்கிதாபருக்கும் பயிரிடுகிறவர் அல்லது சொந் 
தக்காரருக்கும் நேரில் கொடுக்கவேண்டும் அல்லது தபால் 
மூலமாய் அனுப்பவேண்டும் . 

மேலேகண்டபடி பிரசித்தஞ்செய்த தேதி முதல் அதமம் 
எழுநாள் கழிந்தபிறகுள்ள ஒரு தேதியை விற்பனை தேதி 
யாச நிஷ்கரிஷை செய்ய வேண்டும் , 
( 4 ) மேலேகண்ட நோடிஸிலும் பிரகடனத்திலும் --- 
( a ) விற்கப்போகிற சொத்தையும் , 

( b ) 93 - வது பிரிவின்படிக்கான விண்ணப்பத்தில் 
கண்டிருக்கிற தொகையையும் , 

( C ) எந்தக் காலத்தில் எந்த இடத்திலே விற்பனை 
நடத்தப்படுமென்பதையும் விவரமாய்க் காணவேண்டும் . 

( 5 ) விற்பனை நடத்தும் உத்தியோகஸ்தரானவர் எ 
தக் காரணத்தினாலாகிலும் ( 3 ) குறிப்பிட்ட உட்பிரிவின்படி 
திஷ்கரிஷை செய்யப்பட்ட தேதியன்றைக்கு விற்பன நடத் 


1 


96 - வது பிரிவு. 


195 


தக்கூடாதவராயிருந்தால் அவர் மேற்படி விற்பனையை உத் 
தரவு மூலமாய் வேறொரு தினத்துக்குத் தள்ளிவைக்கலாம் . 
( 3 ) குறிப்பிட்ட உட்பிரிவின்படி பிறப்பிக்கப்பட்ட உத்தர 
வின் விஷயத்தில் எப்படியோ அப்படியே மேற்படி, உத்கர 
வையும் காமத்தில் பிரசித்தம் செய்து - ஒட்டவேண்டும் . 
அந்த உத்தரவுக்கு நகல் ஒன்றை பாக்கிதாசருக்கும் பயிரிடு 
கிறவர் அல்லது சொந்தக்காரருக்கும் நேரில் கொடுக்க 
வேண்டும் அல்லது தபால் மூலமாக அனுப்ப வேண்டும் . 


இன்னபடிக்கானால் விற்பனை நடத்தலாமென்பது . 


96. 95 - வது பிரிவிற்கண்ட நோட்டிஸ் சேர்ப்பிக் 
கப்பட்ட தேதிமுதல் பதினைந்து தினங்களுக்குள்ளாக மேலே 
கண்ட பாக்கிதாரரான ரயத்தாவது பயிரிட்டவராவது சொந் 
தக்காரராவது மேற்படி ஜப்தியை ரத்து செய்விப்பற் 
காகக் கலெக்டரிடம் வியாஜ்ஜியம் தாக்கல் செய்யாவிட் 
டாலும் , அப்படிப்பட்ட வியாஜ்ஜியம் தாக்கல் செய்து 
அவருக்கு விரோதமாகக் 

கலெக்டரால் தீர்மா 
ளிக்கப்பட்டும் 89 - வது பிரிவின்படியாகிலும் 103 - வது பிரி 
வின்படியாகிலும் 104 -வது பிரிவின்படியாகிலும் விற்பனை 
நிறுத்திவிடப்படாமலும் அல்லது தள்ளிவைக்கப்படாமலு 
மிருந்தாலும் , விற்பனை நடத்தும் உத்தியோகஸ்தரானவர் 
ஷெ டிமாண்ட் தொகையும் ஜப்தி செய்ததற்காக உண்டான 
செலவுகளென்று அவர் நிர்ணயிக்கும் தொகையும் பூர்த்தி 
கச் செலுத்தப்பட்டாலன்றி மற்றப்படி , இதில் பின்னால் 
சொல்லப்பட்டிருக்கிற விதமாக ஷ சொத்தையோ, அந்த 
சொத்திலே டிமாண்ட் தொகைக்கும் ஜப்தி செலவுகளுக்கும் 
விற்பனை செலவுகளுக்கும் ஈடு செய்வதற்கு அவசியமாகும் 
யாதொரு பாகத்தையோ விற்க ஆரம்பிக்கவேண்டும் . 


16 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் , 


தறிப்புகள் 


ஒரு கைப்பற்று லத்தை பயிர் செய்பவருடைய சொத்துக்கள் 
அக்கிரமமாய் ஜப்தி செய்யப்பட்டால் அவர் பேரில் பட்டா இல்லாம 
விருந்த போதிலும் அவர் பயிர் செய்தது தமக்குத் தெரியாதென்று 
சிலத்துக்குடையவர் கூறின போதிலும் , அவருக்கு ஜப்தி சட்ட 
விரோதமானது என்று சொல்வதற்காவது அல்லது நஷ்ட ஈடு பெறு 
வதற்கான தாவா செய்வதற்கால , து உள்ள உரிமையானது போய் 
விடாது . ஒரு ரிஜிஸ்தர் செய்யப்பட்ட பயத்துக்கு எம்மாதிரியான 
உரிமை உண்டோ அம்மா திரியான உரிமைகளைக் கைக்கொள்ளவாம் . 
தீர்மானப்பிரமாணம் 1121. C. 176-56 \] . L. J. 81. ஷ கேட்டு 
லேயே மற்றொரு விஷயமும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது . அதா 
இது ஒரு கைப்பற்ற நிலத்தின் பாக்கி வியைமாய் தவறான ஜப்தி 
முதலியவை நடந்தால் அந்த நிலத்தைப் பயிர் செய்கிற ஜாயின்ட் 
குடும்பத்தின் சார்பாக ஒரு அங்கத்தினர் தாவா செய்யலாம் . 


விற்பனை நடத்த வேண்டிய இடம் . 


97. சொத்தானது எவ்விடத்தில் ஜப்தி செய்யப் 
பட்டதோ அல்லது வைத்துவைக்கப்படுகிறதோ அந்தக் 
கிராமத்திலாவது , அதற்கு மிகவும் அருகாமையில் ஜனங் 
கள் விசேஷமாய் வந்து சேரக்கூடிய இடத்தில் ஷை சொத்து 
வெகுசாய் நல்ல விலைக்கு விற்கலாமென்று விற்பனை நடத் 
இம் உத்தியோகஸ்தர் அபிப்பிராயப்படுகிற பட்சத்திலே 
அவ்விடத்திலாவது , சாதாரணமாய் விற்பனை யை நடத்த 
வேண்டும் . எந்த சந்தர்ப்பத்திலாயினும்சரி , விற்பனையை 
நடத்த வேண்டிய இடத்திலும் காலத்திலும் ஜப்திதாசர் 
மேல்படி சொத்தைக் கொண்டுவரக் கடமைப்பட்டவராவர் : 
அதை கொண்டுவருவதற்காகப் பிடிக்கும் செலவை ஜப்தி 
செய்வதற்குப்பிடித்த செலவில் ஒரு பாகமாகக் கொள்ள 
வேண்டும் . 


100 - வது பிரிவு . 


197 


அழிந்து போதத்தக்க பொருள்களை விற்பனை செய்வது . 

98. இந்த அத்தியாயத்தில் என்ன சொல்லியிருந்த 
போதிலும் பாதகமில்லாமலே , ஜப்திதாசர் - சீக்கிரத்தில் 
அழிந்து போகும் தன்மையுள்ள விளைபொருள்களை அல்லது 
மாசூல்களைக் கூடிய சீக்கிரத்தில் விற்றுவிடவேண்டும் ; விந் 
பனையினால் கிடைத்த தொகை விற்பான கடத்தும் உத்தி 
யோககஸ் தரிடத்தில் கட்டி வைக்கப்படவேண்டும் . 
ன்னபடிக்கானால் மாசூல்களை விற்பனை செய்யலாமென்பது . 

99. ( 1 ) சேர்த்துவைக்கக்கூடிய கணத் 
புடைய வினை பொருள்கள் அல்லது மாசூல்களை அறுவடை 
செய்தோ அல்லது குவித்தோ சேர்த்து வைப்பதற்காகச் 
சித்தப்படுத்துவதற்கு முன்னே , அவைகளை விற்கக் 


1 


கூடாது . 


{ 2 ) சேர்த்து வைக்கக்கூடாத லக்ஷணத்தையுடைய 
மாசூல்களை போ விளைபொருள்களை யோ , அறுவடைசெய்வ 
தற்கு அல்லது குவிப்பதற்கு முன்னே விற்று விடலாம் ; 
மேலும் , காயதாசர் தாமாகவேயாகிலும் இந்த விஷயத்துக் 
காகத் தாம் நியமிக்கும் யாதொரு நபர் மூலமாகவாகிலும் 
கிலத்தில் பிரவேசிக்கவும் , அவைகளைப் பாதுகாத்தறுப்பதற் 
கோ குவிப்பதற்கோ அவசியமான எல்லாக்காரியங்களையும் 
செய்யவும் சுதந்திரமுடைபவராவார் . 

விற்பனை செய்யும் விதம் . 
100. சொத்தை விற்பனை நடத்தும் , உத்திபோ 
சஸ்தருக்கு யுக்தமாகத் தோற்றுகிறபடி ஒரு தொகுதியாக 
வோ பல தொகுதிகளாகவோ செய்து , பகிரங்கமான பலத் 
தில் விற்கவேண்டும் ; டி மாண்டும் , ஜப்தி விற்பனை இவைக 
ளுக்குண்டான செலவுகளும் , மேல்படி சொத்தின் ஒரு 


108 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


பாகத்தை விற்பதினாவே ஈடுசெய்யப்படும் பட்சத்தில் , 
உடனே மற்ற பாகத்தை ஜப்தியினின்றும் விடுதலை செய்து 
விடவேண்டும் . 


விற்பனையைத் தள்ளிவைப்பது . 


101. சொத்தை விற்பனைக்கு விட்ட தன்மேல் 
விற்பனை நடத்தும் உத்தியோகஸ்தரின் மதிப்புப்படி அந்த 
சொத்துக்குச் சரியான விலை வராமற்போகிற பட்சத்திலும் , 
பாக்கிதாசோ பபிரிட்டவசேர் சொத்தின் சொந்தக்காசோ 
அல்லது அவர் சார்பில் காரியம் நடத்த அதிகாரம் பெற் 
றிருக்கும் யாதொரு நபரோ அல்லது ஜப்திதாரசோ மறு 
நாள் வரையிலாகிலும், விற்பனை நடத்தும் இடத்திலாவது 
அதற்குச் சமீபத்திலாவது ஒரு சந்தை கூடுகிற பட்சத் 
திலே மறு சந்தை நாள் வரையிலாகிலும் விற்பனையைத் தன் 
விவைக்கவேண்டுமென்று விண்ணப்பம் செய்து கொள்ளு 
கிற பட்சத்திலும் , சந்தர்ப்பத்துக்கேற்றபடி மறு நாள் 
வரையிலாயினும் மறு சந்தை நாள் வரையிலாயினும் விற்ப 
பனையைத் தள்ளி வைத்திருந்து , அப்போது மேல்படி 

, 
சொத்துக்கு என்ன விலை வந்தாலும் விற்பனையை முடித்து 
வி வேண்டும் . 

கிரயத்தொகையைச் செலுத்துவது . 
102. பிரதி தொகுதியின் விலையையும் விற்பனைக் 
காலத்திலேயாகிலும் , அதற்குப் பிற்பாடு எவ்வளவு சீக்கி , 
மாகச் செலுத்த வேண்டுமென்று விற்பனை நடத்தும் உத்தி 
யோகஸ்தர் கட்டளையிடுகிறாரோ அவ்வளவு சீக்கிரமாகவாகி 
லும் , செலுத்திவிடவேண்டும் ; அப்படிச் செலுத்தத் தவ 
அம்பட்சத்திலே , சொத்தை மறுபடியும் ஏலத்தில்விட்டு 
விற்பனை செய்து , அப்படிப்பட்ட மறுவிற்பனையில் நேரிடக் 


102 - வது பிரிவு . 


199 


கூடிய விலைக்குறைவு ஏதாகிலுமிருந்தால் அதைக்குறித்தும் 
அப்படிப்பட்ட மறு விற்பனையினாலுண்டான சகலசெலவக 
ளைக்குறித்தும் விற்பனை நடத்தும் மேல்படி உத்தியோகஸ்தர் 
கலெக்டருக்கு தெரிவிக்க வேண்டும் ; கலெக்டரானவர் 
ஜப்திதாரராவது பாக்கிதாரராவது 

பயிரிட்டவராவது 
சொந்தக்காரராவது விண்ணப்பம் செய்து கொள்ளுவதன் 
மேலும் , ( சொத்தை ஏலத்தில் எடுத்தி ) கிரயத்தொகை 
செலுத்தத் தவறிப்போனவருக்கு நோட்டிஸ் கொடுத்து அவ 
ருக்கு ஆட்சேபனைகள் எவையேனும் இருந்தால் அவைகளை 
கேட்ட பிறகும் , அவரிடமிருந்து வசூலிக்கப்படத்தக்க தொ 
கையை லெர்டிபை செய்யலாம் . மேலும் மேலேகண்டபடி 
கலெக்டரால் சர்ட்டிபை செய்யப்பட்ட 

தொகையானது 
அதற்காக கலெக்டர் டிக்ரி பிறப்பித்திருந்தால் எப்படியோ 
அப்படியே ஜப்திதாராவது பாக்கிதாசமாவது பயிரிட்டவ 
ராவது சொந்தக்காரராவது கேட்டுக்கொள்வதன் பேரில் 
(( சொத்தை எலத்தில் எடுத்து ) கிரயத் தொகை செலுத்தத் 
தவறிப்போனவரிடமிருந்து வசூல் செய்யப்படத்தக்கதா 
கும் . 

குறிப்புகள் . 


இந்தப் பிரிவில் 1934 - ம் வருஷத்திய திருத்தத்தினால் ஏற் 
பட்டமாறுதல் என்னவென்றால் , ஜங்கம் சொத்துக்களை ஏலத்தில் 
எடுத்த பாானவர் பணம் செலுத்தாவிட்டால் மறு ஏலம் போடப் 
பட்டதில் அவரால் தேர்ந்த நஷ்டத்தை பெறுவதற்கு பழைய சட்டப் 
பிரகாரம் தாவா செய்யவேண்டிருக்கையில் , இப்பொழுது கலெக்ட 
பானவர் சர்ட்டிபிகேட் செய்ததின் பேரில் தாவா இல்லாமலே 
வசூல் செய்யப்படலாம் . 

மிகவும் சருக்கமான தோர் வழி 
யாகும் . 


200 


சென்னை எஸ்டேட்ஸ்லாண்டு ஆக்ட் 


ஜப்தி செய்வதில் கிரமப்பிசகிருந்தால் அதைத் தெரிவிக்கக் 

கடமைப்பட்டிருப்பது . 
103. விற்பனை நடத்தும் உத்தியோகஸ்தரானவர் 
ஜப்திதாசர் இந்த ஆக்டைச் சாக்கிட்டுக்கொண்டு செய்தி 
ருக்கக்கூடிய யாதொரு முக்கியமான காமப்பிசகை கலெக்ட 
ருக்குத் தெரிவிக்க வேண்டும் ; அப்படிப்பட்ட சந்தர்ப்பக் 
தில் கலெக்டருடைய உத்திரவு கிடைக்கிறவரையிலே அவர் 
விற்பனை யைத் தள்ளிவைக்கலாம் . 


ஜப்தி செய்வதில் கிரமப் பிசகிருப்பதனால் உண்டாவது 

இன்னதென்பது . 
104. ( 1 ) ஜப்திதாரர் 18 - வது பிரிவிற்கண்டபடி . 
எழுத்து மூலமான ஒரு டிமாண்டை ரயத்துக்குச் சேர்ப் 
பிக்கவில்லையென்றாகிலும் 79 - வது பிரிவில் சொல்லியிருக் 
கிற ஜாபிதா அல்லது விவாப் பத்திரிகையைச் சேர்ப்பிக்கத் 
தவறிவிட்டாரென்றாகிலும் 92 - வது பிரிவின்படி ஜப்தி 
யானது அதிகமென்றாகிலும் கலெக்டருக்குத் தெரியலர் 
தால் அவர் விற்பனை நடத்தும்படி உத்தரவாவது 

செய்ய 
லாம் விற்பனையைப் பற்றி வேறொரு நோடிஸ் அல்லது பிர 
கடனத்தைப் பிறப்பிக்கும்படி கட்டளையால் திடலாம் ; இந்தப் 
படி கட்டளையிடும் போது அவர் மறு விற்பனைக்காகப் பிடிக் 
கும் செலவை ஜப்திதாரர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று 
உத்தமவு செய்யவேண்டும் . 

( 2 ) ஜப்தியானது தொந்தரவுண்டாக்குவதற்சென்தே 
செய்யப்பட்டதென்றாகிலும் காரணமில்லாமற் செய்யப் 
பட்ட்தென்றகிலும் கலெக்டருக்குத் - தோற்றினால் ஜப்தி 
செய்யப்பட்ட சொத்தை மீண்டும் கொடுத்து விடவேண்டு 
மென்று அவர் உத்தரவு செய்ய வேண்டும் . 


106 வது பிரிவு 


201 


வாங் 


கிரயதாரருக்கு ஸெர்டிபிகேட் கொடுக்க வேண்டுமென்பது , 

105. கிரயத்தொகை பூர்த்தியாய்ச் செலுத்தப் 
பட்டிருக்கிறபோது விற்பனை நடத்தும் உத்தியோகஸ்தர் 
சொத்தைக் கிரயதாரரிடத்தில் ஒப்பிப்பதோடுங்கூட 
கப்பட்ட சொத்தையும் செலுத்தப்பட்ட கிரயத்தையும் 
விவரமாகக்கண்ட ஒரு லெர்டிபிகேட்டில் தாம் , கையெழுத் 
திட்டு அதை அவருக்குக் கொடுக்கவும் வேண்டும் . 

விற்று வந்த பணத்தை ஒருவகை செய்வது . 
106. ( 1 ) இந்த ஆக்டின்படி ஜப்தி செய்யப்பட்ட 
சொத்தின் ஒவ்வொரு விற்பனையிலும் கிடைத்த பணத்தி 
லிருந்து விற்பனை நடத்தும் உத்தியோகஸ்தர் விற்பனைக்குப் 
பிடித்த செலவுகளுக்காக ரூபாய்க்கு ஒரு அணாவுக்கு மேற் 
படாத விதப்படி கழித்துக்கொண்டு அந்தப்படி கழித்த 
தொகையைத் தாசில்தாருக்கு அனுப்பவேண்டும் . 

( 2 ) பிறகு மேற்படி உத்தியோகஸ்தர் ஜப்தி விஷய . 
மாகவும் 95 - வது பிரிவிற்கண்ட விற்பனையைப்பற்றிய 
நோடிஸையும் பிரகடனத்தையும் பிறப்பிப்பது விஷயமாகவும் 
ஜப்திதாரருக்குப் பிடித்திருக்கும் செலவுகளில் , அந்த ஜப்தி 
தாயால் சவதரிக்கப்பட்ட செலவுக் கணக்கைப் பரிசோதித் 
துப் பார்த்த பிறகு எவ்வளவு தொகை கொடுப்பது நியாய 
மென்று மேற்படி உத்தியோகஸ்தருக்குத் தோற்றுகிறதோ 
அவ்வளவு தொகையை ஜப்திதாசருக்குக் கொடுத்துவிட 
வேண்டும்.. 

( 3 ) எதற்காக ஜப்தி செய்யப்பட்டதோ அந்த 
தொகையை தொகை செலுத்தும் தேதிவசையில் சேரும் 

26 


| 


( 


- 


203 சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 
வட்டி சகிதமாய் தீர்ப்பதற்காக மிகுந்திருக்கும் தொகையை 
உயயோசப்படுத்தவேண்டும் . 

( 4 ) (இன்னும் ஏ.தாவது ) மித்தி இருந்தால் அதை 
யாருடைய சொத்து விற்கப்பட்டிருக்கிறதோ அந்த நபரிட 
த்தில் ஒப்பிக்கவேண்டும் . இவர் - விற்றுவந்த பணத்திலிரு 
த்து ஏதாவது பாக்கி தீர்க்கப்பட்டிருந்தால் அதற்காக , விற் 
பச்ன நடத்தும் உத்தியோகஸ்தரிடமிருந்து ஒரு பசிது பெற் 
றுக்கொள்ள வேண்டும் . 

( 5 ) ஜப்திதாரராவது ஜப்தி செய்யப்பட்ட சொத் 
தின் சொந்தக்காரமாவது விற்பனை நடத்தும் உத்தியோகஸ்த 
ருடைய தீர்மானத்தைப்பற்றி அதிருப்தியடைந்தால் உபய 
கட்சிக்காரர்களில் எவராகிலும் கலெக்டருக்கு விண்ணப்பம் 
செய்து கொள்வதன் மேல் அந்தக் கலெக்டரானவர் சொத்தை 
ஜப்தி செய்து விற்பனைக்குக் கொண்டுவந்ததற்காக இல் 
வளவு தொகை செலவாயிருக்குமென்று நிர்ணயிக்க வேண் 
டும் . 
விற்பனை நடத்தும் உத்தியோகஸ்தராவது ( அவருக்குக் ) 

கீழ்ப்பட்டிருப்பவராவது சொத்தை விலைக்குக் 
கேட்கவும் கூடாது வாககவுங் கூடாதென்று தடுப்பது . 

1007. இந்த ஆக்டின்படி சொத்தை விற்பனை செய் 
யும் எந்த உத்தியோகஸ்தரும் அப்படிப்பட்ட உத்தியோ 
கஸ்தரால் வேலையில் வைத்துக்கொள்ளப்பட்டோ அல்லது 
அவருக்குக் கீழ்ப்பட்டோ இருக்கும் எந்த நபரும் - தாமாக 
வாகிலும் இதரர்கள் மூலமாகவாகிலும் அப்படிப்பட்ட விந் 
பனையில் விற்கப்படும் யாதொரு சொத்தை விலைக்குக் கேட் 
கவுங்கூடாது அந்த சொத்தில் எவ்வித பாத்தியதை அடை 
யவுங்கூடாது அடைய எத்தனிக்கவுங் கூடாது . 


108 - வது பிரிவு 


103 


பாயக்காரியாவது பயிரிடுகிறவராவது தம்முடைய நிலக்கார 
ருக்குச் செலுத்தியிருக்கிற தொகையைக் குத்தகைத் 

தொகையிலிருந்து கழித்திக்கொள்ள அந்தப் 
பாயக்காரி அல்லது பயிரிடுகிறாருக்குள்ள 

பாத்தியதை. 


சூலிக் 


108. ( 1 ) தமக்கு அடுத்து மேற்பட்டுள்ள நிலக் 
காசரல்லாமல் வேறே யாதொரு நபர் ஜப்தி நடவடிக்கைகள் 
மூலமாக யாதொரு பாயக்காரி அல்லது பயிரிடுகிறவரிட 
மிருந்து குத்ககைத் தொகை பாக்கியை வசூலித்தால் அந் 
தப் பாயக்காரி அல்லது பபிரிடுகிறவர் அந்தப்படி வ 
கப்பட்ட தொகையை மேற்படி நிலக்காரருக்குத் தாம் செலு 
த்தத்தக்க யாதொரு குத்தகைத் தொகையிலிருந்து கழித் 
துக்கொள்ளச் சுதந்தரமுள்ளவராவார் ; அவ்விதமாகவே , 
இந்த நிலக்காபர் - தாம் பாக்கிதாரராயிராத விஷயத்திலே, 
தம்முடைய நிலக்காரருக்குத் தாம் செலுத்தத் தக்க 
யாதொரு குத்தகைத்தொகையிலிருந்து அந்த தொகையைக் 
கழித்துக்கொள்ளச் சுதந்தரமுள்ளவராவார் ; பாக்கிதாசமா 
யிருக்கிற நிலக்காருக்குக் கீழேயுள்ள ஒவ்வொரு நிலக்கார 
ரும் இந்தப்படியே செய்துகொள்ளச் சுதந்தரமுள்ளவரா 
வார் ; 


{ 2 ) 87 - வது பிரிவின்படி தொகைசெலுத்துகிற யா 
தொரு பாயக்காரி அல்ல தி பயிரிடுகிறவர் தாம் செலுத்தி 
பிருக்கிற தொகையில் இந்தப்பிரிவின்படி , தாம் சழித்துக் 
கொண்டிராத யாதொரு பாகத்தைப் பாக்கி தாசரிடமிருந்து 
வசூலிப்பதற்கு ஸிவில் கோர்ட்டிலே வியாஜ்ஜியம் கொண்டு 
வருவதற்காக அந்தப் பாயக்காரி அல்லது பயிரிடுகிறவருக் 
குள்ள பாத்தியதைக்கு இந்தப்பிரிவிலுள்ளதெசனாலும் பாத 
கமுண்டாகமாட்டாது . 


204 

சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 
நிலத்துக்குடையவர் ஜப்தி செய்வதும் கோர்ட்டார் ஜப்தி 

செய்வதும் முரண்படுவதும் . 
109. 5 - வது, பிரிவைச் சேர்ந்த ( 1 ) குறிப்பிட்ட 
உட்பிரிவின்படி எந்த மாசூலிலிருந்து ( தமக்குச் சேரவேன் 
டியதை ) முதல் கடனாகப் பெறுவதற்கு யாதொரு நிலத்துக் 
குடையவர் பாத்தியதையுள்ளவராயிருக்கிறாரோ அந்தமா 
சூலை ஜப்தி செய்யும் போது அவருக்குள்ள சுதந்தரமும் ஒரு 
எவில் கோர்ட்டாபால் செய்யப்பட்ட ஜப்தி மூலமாகப் பாத் 
தியதை கொண்டாடுகிற நபருக்குள்ள சுதந்தரமும் எவ்வித 
பாகவேனும் முரண்படும் போது , ஷ நிலத்துக்குடைய 
வருடைய சுதந்தரமே பலமானதாகும் ; ஆனால் , அப்படிப் 
பட்ட நிலத்துக்குடையவர் செய்த ஜப்திகாரணமாகக் கலெக் 
டர் க்ஷ சொத்தை விற்றால் , அப்படி விற்றுக் கிடைத்த 
பணத்தில் மிகுதியாக நிற்கும் தொகை யாருடைய சொத்து 
விற்கப்பட்டிருக்கிறதோ அந்த நபருக்கு 106 - வது பிரிவின் 
படி செலுத்தப்படாமல் , எந்த கோர்ட்டிவிருந்து ஜப்தி உத் 
தரவு பிறந்ததோ அந்தக் கோர்ட்டில் டிபாஸிட்டாகக் கட்டி 
வைக்கப்படும் . 


ஆட்சேபனை செய்து கொண்டே தொகை செலுத்துகிறதாக் 
காட்டினால் அதைச் சட்டசம்மதமானதென்று 

எண்ணவேண்டுமென்பது . 
110. நிலத்துக்குடையலால் தாவா செய்யப்பட்டு 
கிற குத்தகைத் தொகை பாக்கி ஆட்சேபனை செய்து கொண் 
டேயானாலும் செலுத்துவதாகக்காட்டினால் , அதைச் சட்ட 
சம்மதமானதாகவே கொள்ள வேண்டும் ; அப்படி செலுத்து 
வதாகக் காட்டினதன்மேல் , ஜப்திதாசர் சொத்தை ஜப்தி 
செய்வதையோ விற்பதையோ நிறுத்திவிடவும் ஜப்தி செய் 
யப்பட்டிருந்தால் ஜப்தி செய்யப்பட்ட சொத்தை விடுதலை 


111 - வது பிரிவு . 


205 


செய்யவம் கடமைப்பட்டவராவர் : ஆனால் , அப்படிக் 
கொடுப்பதாகக்காட்டுகிற தொகையை பெற்றுக் கொள்ளும் 
போது , தொகை செலுத்துகிற நபருக்குக் கொடுக்கப்படும் 
ரசீதில் ஆட்சேபனை யோடு தொகை செலுத்தப்பட்டதென் 
னும் சங்கதியைக் கண்டெழுதவேண்டும் , 
பயத்தின் கைப்பற்று நிலத்தை விற்பது , 

கைப்பற்று நிலத்தை விற்பது . 
111. யாதொரு பாக்கியானது எந்த செவினியு 
வருஷத்தில் பாக்கியாகச் சேர்ந்து வந்திருக்கிறதோ அந்த 
ரெவினியு வருஷத்துக்குள் செலுத்தப் படாவிட்டால் , ஷ 
பாக்கிக்கும் அதற்குள்ள வட்டிக்கும் விற்பனைக்கு ஏதாவது 
செலவு பிடித்திருந்தால் அதற்கு ஈடாய் இதில் பின்னால் 
நிபந்தனை கண்டிருக்கிற விதமாக நிலத்துக்குடையவர் கைப் 
பற்று நிலத்தையாவது அதன் பாதொரு பாகத்தையாவது 
விற்பது சட்டசம்மதமாகும் . 

குறிப்புகள் . 
111 முதல் 131 வரையிலுள்ள பிரிவுகள் ரென்ட் பரங்கிக்காக 
கைப்பற்று நிலம் ஏலம் போடப்படுவதைப்பற்றி கூறுகின்றன . நில 
ஜப்தி நடவடிக்கைகளில் 1934 - ம் வருஷத்திய திருத்த சட்டத்தினால் 
சில மாறுதல்கள் நடந்துள்ளன , அவை அந்தந்த பிரிவின் கீழ் 
கவனிக்கப்படும் . 

இந்தப் பிரிவானது பொதுவாக , நிலத்துக்குடையவருக்கு 
ரென்ட் பாக்கிக்காக கைப்பற்று நிலததை எலத்துக்கு கொண்டு 
வருவதற்கு உரிமையுண்டு என்று கூறுகிறது . ஆனால் எவரெவர்கள் 
எலத்துக்கொண்டு 
காண்டு வருவது , 

எவர் பேரில் நடவடிக்கைகள் நடத் 
தப்படுவது என்பது விஷயமாக பல விவகாரங்கள் நடந்துள்ளன . 
அவைகளை அடியில் கண்டவாறு கவனிப்போம் , 

சட்ட சம்மதமான ரயத்து என்பதன் அர்த்த மென்னவென் 
ரால் கைப்பற்று பாத்தியதை உள்ள ரயத்து என்று அர்த்தமாகும். 


206 


சென்னை எஸ்டேட்ஸ்லாண்டு ஆக்ட் . 


அப்படிப்பட்ட -யத்துக்கு நோட்டீஸ் கொடுத்து பிறகு தான் கைப் 
பற்று நிலக்கை ஏலத்திற்கு கொண்டுவரவேண்டும் . அப்படி 
கோட்டீஸ் கொடுக்காமல் தைப்பற்ற நிலத்தை ஏலத்துக்கு கொண்டு 
வருவதானது அடியோடே சட்ட சம்மதமாகாது . எலம் செல்லத்தக் 
கினதல்ல 63 M.L. J. 675 . 

இந்தப் பிரிவின் கீழும் 112 -வது பிரிவின் கீழும் கைக்கொள்ள 
படக்கூடிய பரிஹாரமானது , நிலத்துக்குடையவர் அந்த ஹோதா 
வைப் பெற்றிருக்கும் போதும் ரயத்தானஜர் கைப்பற்ற நிலத்தை 
பெற்றிருக்கும் போதும் தான் நடக்கவேண்டுமே யொழிய மற்றப் 
படியல்ல . நிலத்துக்குடையார் தன்னுடைய ஜமீனை மற்றொரு 
வருக்கு விற்பனை செய்து விட்டிருக்கால் அவர் தனது பாக்கிச் 
காக இந்தப் பிரிவின் கீழ் பெறக்கூடிய பரிஹாரத்தை கைக்கொள்ள 
முடியாது . 43 Aiad . 786 என்றும் கேஸ் இதற்கு தீர்மானப் 
பிரமானம் . 

111 , 112 பிரிவுகளின் கீழ் ஏலத்திர்கு உத்திரவிடப்பட்ட 
சந்தர்ப்பங்களில் அந்த உத்திரவானது செல்லாது என்று சொல்லி 
ஹைக்கோர்ட்டில் ரிவிஷன் மனுவை தாக்கல் செய்யலாம் . ஹைக் 
கோர்ட்டார் அந்த மனுவை விசாரணை செய்ய அதிகாரம் பெற்றவர் 
சள் . இம்மாதிரியாக 4 ! ) 11. L. . 540 என்னும் தேவயில் தீர் 
மானிக்கப்பட்டிருக்கிறது . 

ஏலத்திற்கு உத்திரவிடப்பட்ட பிறகு ரயத்தாவது அல்லது 
பயத்தி நிலத்திற்கு எவ்விதமாகவாவது சம்பந்தப்பட்ட நபராவது 
தான் பணம் செலுத்தி ஏலம் நடக்கவொட்டாமல் செய்யலாமே 
யொழிய அயல் நபர் ஒருவர் யாதொரு சம்பந்தமும் பெறாமல் பண 
தைக்கட்டி ஏலத்தை நிறுத்துவதற்கு பரிஹாரம் கேட்பதற்கில்லை . 
49 13. L. J. 540 . 

112 - வது பிரிவின் கீழ் தாங்கள் செய்யப்பட்ட தாவாக்களை 
மாதி ஆஜராகாததினால் கலெக்டர் தள்ளுகடை செய்துவிட்டால் 
அவைகளை மறுபடியும் டைலில் வைததுக்கொள்ளும்படி மனு செய் 

பான காலதலணை 1 மாதமாகும் . அராவது ஒரு மாதத்திற்குள் 


111 - வது பிரிவு , 


207 


மனு செய்ய வேண்டும் . அகில இந்தியா லா ஜர்னல் பத்திரிகை 
1 - ம் வால்யூம் கேஸுகளின் குறிப்புகள் பக்கம் 17. 


ஏல நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டதில் அயல் நபர் ஒரு 
வர் வந்து நிலம் தன்னுடையது என்றும் அதை ஏலத்துக்குகொண்டு 
வருவதற்கில்லையென்றும் வலிவில் புரோஸீஜர் கோட் ஆர்டர் 21 
ரூல் 58 - ன் கீழ் மனு தாக்கல் செய்யலாம் . ஷ விதியானது எஸ் 
டேட்ஸ் லாண்டு ஆக்திக்கும் பிரயோகமாகும் . சின்ன வெங்கட 
ராயலு நாயுடு VS பித்தாபுரம் மஹாராஜா அகில இந்தியா லா 
ஜர்னல் பத்திரிகை 1 - ம் வால்யூம் 100 பக்கம் . 

பிரிவின் கீழ் நடந்த ஒரு ஏலமானது அடியோடே 
செல்லத்தக்கினதல்லவென்று கூறி அதை ரத்து செய்வதற்காக 
ஸிவில் கோர்ட்டில் தாவா செய்யலாம் . ரெவின்யு கோர்ட்டில் அம் 
மாதிரி தாவா செய்வதற்கில்லை. இம்மாதிரி 1L. V. 414 என்னும் 
கோயில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது 


111 - வது 


சுப்பா ரெட்டி VS மார்க்க சாஸ்திரியார் A. I. R. 1929 Mad . 
517 என்னும் கேஸில் ஒரு ஏலம் பிரசுரமான பிறகு பிரதிவாதி 
வாதியை நான்கு நாள் வரையிலும் எலத்தை நிறுத்தும்படிக்கும் அத் 
ற்குள் தாம் மேல் கோர்ட்டிலிருந்து தடை உத்திரவு பெறுவதாகவும் 
அப்படி பெற்றுவராவிட்டால் எலத்தை மறு இஸ்தியார் இல்லாமலே 
கடத்திவிடலாம் என்றும் கேட்டுக்கொண்டார் . அதற்கு வாதி 
சம்மதித்தார் . பிறகு யாதொரு தடை உத்திரவும் வராததினால் 
ஏலம் நடந்து விட்டது . ஆனால் பிரதிவாதியினுடைய சட்ட சம்மத 
மான வார்சுக்கு விவில் புரோஜர் கோட் ஆர்டர் 21 ரூவ் 22 - ன் 
கீழ் வார்சு நோட்டீஸ் சேரவில்லை . இந்த ஒரு காரணத்தைக் 
கொண்டே எலம் செல்லாதென்று வாதம் செய்யலாமா என்று 
கேள்வி வந்ததால் வலிவில் புரோஸீஜர் கோட் ஆர்டர் 21 ரூல் 22 
சம்மரி கேஸுகளுக்கு ( அதாவது எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்டின் கீழ் 
உள்ள கேஸுகளுக்கு , பிரயோகமாகாது என்றும் ஆகையால் அந்த 
ஒரு காரணத்தைக் கொண்டு ஏலம் செல்லாது என்று வாதிக்கமுடி 
யாது என்று தீர்மானம் செய்தனர் . 


208 


சென்னை எஸ்டேட்ஸ் லாவ்டு ஆக்ட் . 


விற்பனை செய்ய உத்தேசித்திருப்பதைக் குறித்து 

நோட்டீஸ் . 


112. ( 1 ) யாதொரு 

( 1 ) யாதொரு பாக்கி யாருக்குச் சேரவேண் 
டியதாயிருக்கிறதோ அந்த நிலத்துக்குடையவர் இதற்கடுத்து 
முந்திய பிரிவின்படி கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை உப 
யோகப்படுத்திக்கொள்ள உத்தேசிக்கிற பட்சத்திலே , அவர் 
பாக்கி காரருக்குக் கலெக்டர் மூலமாக ஒரு எழுத்து மூல 
மான நோட்டீஸ் சேர்ப்பிக்கவேண்டும் ; அந்த நோட்டீஸில் 
பாக்கிக்காகவும் வட்டிக்காகவும் செலவேதாவதிருந்தால் 
அதற்காகவும் எவ்வளவுதொகை சேரவேண்டுமென்பதையும் 
எந்த காலவரையறைக்காக அது சேரவேண்டுமென்பதையும் 
எந்தக் கைப்பற்று நிலத்தின் சம்பந்தமாக அது சேர 
வேண்டுமென்பதையும் சாணவேண்டிய துமல்லாமல் நோட் 
டீஸ் சேர்ப்பித்த தேதி முதல் முப்பது தினத்துக்குள்ளாக 
ஷ பாக்கிதார் அந்தத் தொகையைச் செலுத்தாவிட்டா 
லும் விற்பனை செய்வதற்குறிய பாத்தியதையை ஆட்சே 
பித்துக் கலெக்டரிடத்தில் வியாஜ்ஜியம் தொடரா விட்டா 
ஓம் ஷ நோட்டிஸில் குறிப்பிட்டிருக்கும் போலே கண்ட 
கைப்பற்று நிலமாவது அதைச் சேர்ந்த யாதொரு பாக 
மாவது விற்று விடப்படுமென்று ( ஷை நோட்டீஸ் மூல 
மாக ) அவருக்குத் தெரியப்படுத்தவும் வேண்டும் . எந்த 
ரெவினி.யு வருஷத்திற்காக மேலே கண்டபடி பாக்கி இருச் 
கிறதோ அந்த ரெவின்யு வருஷத்தின் முடிவிலிருந்து ஒரு 
வருஷகாலத்துக்குள்ளாக ஷ நோட்டீலைச் கலெக்டரிட 
த்தில் ஒப்புவிக்க வேண்டும் . 


. 


கை நோட்டீலைச் சேர்ப்பிப்பதற்கான கட்டணத் 
கோடுகூட அந்த நோட்டீஸுக்கு நான்கு பிரதிகளைக் கலெக் 


112 - வது பிரிவு . 


209 


யதை 


டருக்கு அனுப்ப வேண்டும் ; கலெக்டரானவர் - எழுத்து 
மூலமான டிமாண்டை சேர்ப்பிப்பதற்காக 78 - வது பி.ரி 
வைச் சேர்க்க ( 2 ) குறிப்பிட்ட உட்பிரிவில் பெந்தனை கண்டி 
ருக்கிற விதமாய் அவைகளை பாக்கிதாரருக்கு சேர்ப்பிக்கும் 
படி செய்யவேண்டும் . மேலும் மேற்படி , கோட்டிளின் நகல் 
ஒன்றை பாக்கிதாரருக்கு தபால் மூலமாய் அனுப்ப வேண் 
டும் , 

( 2 ) கைப்பற்று நிலத்திலாவது அதன் பாகத்திலாலது 
சுதந்தரமுள்ளவராயிருந்து , அதன் விற்பனை பினால் பாதிக்கப் 
படும் யாதொரு நபர்- விற்பனை செய்வதற்குரிய பாத்திய 
யை ஆட்சேபித்து ( 1 ) குறிப்பிட்ட உட்பிரிவில் நிஷ்கரிஷை 
செய்யப்பட்டிருக்கும் கால அளவுக்குள் கலெக்டருக்கு 
முன் வியாஜ்ஜியம் தொடரலாம். 

ஒவ்வொரு விஷயத்திலும் டிை நோட்டீசுக்குப் பிந்தி 
களை - அந்த நோட்டீஸ் எந்த நிலத்துக்குச் சம்பந்தப்படு 
கிறதோ அந்த நிலத்தின்மேலும் அந்த நிலம் எந்த கிராமத்தி 
லிருக்கிறதோ அந்தக் கிராமத்திலும் யாவர்க்கும் தெரியும் 
படியான இடங்களில் ஒட்டிவை . 

குறிப்புகள் , 
இந்தப் பிரிவில் 1934 - ம் வருவத்திய திருக்கத்தினால் (2) வது 
உட் பிரிவு அமைக்கப்பட்டது . . திருக்ககதித்து முன் இருக்க 
சட்டத்தின் கீழ் ஏற்பட்ட தீர்மானங்களின் பிரகாரம் யார் பாக்கிதாம் 
ரோ அவர் தவிர வேறே ஒருவரும் ஜப்தி செல்லா தென்று தாலா 
செய்வதற்கில்லை யென்றிருந்தது . இப்பொழுது புதிய உட்பிரிவாகிய 
( 2 ) -வது உட் பிரிவின் பிரகாரம் ஏலத்தினால் பாதிக்கப்படக்கூடிய 
எந்த பேராவது ஏலம் நடக்கக்கூடாதென்று தாவா செய்யலாம் 
என்று ஏற்படுத்தப்பட்டது . 

நிலத்துக்குடையவர் 112 - வது பிரிவின் கீழ் நடவடிக்கைகளை 
ஆரம்பித்து விட்டு பிறகு அவைகள நடத்தும்படிக்கு மற்றவர்களுக்கு 

27 


| 


110 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


. 


தன்னுடைய பாத்தியதைகளை டிரான்ஸ்பர் செய்பலாம் . அவர் 
என்னுடைய பாத்தியகையை முதலில் டிரான்ஸ்பர் செய்து விட்டு 
பிறத ஜிங்கப் பிரிவின் கீழ் எல நடவடிக்கைகள் எடுத்துக்கொள் 
தற்கில்லை . நடவடிக்கைகளை தொடக்குவதென்பது கலெக்டருக்கு 
நோட்டீஸ் அனுப்பினாலே போதுமானது . ரயத்துகளுக்கு நோட்டீஸ் 
சேர்ந்த பிறகு தான் இந்தப் பிரிவின் கீழ் நடவடிக்கைகள் தொடக்க 
மதம் என்பதில்லை . 

ஒரு சுரோத்திரியம் அல்லது ஜ.பினை பெற்றிருக்கும் ஒரு நில 
ஸ்வான்தாரானவர் சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்டின் 112 
எது பிரிவின் கீழ் அந்த பிரிவில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் 
சரியான காலத்தில் கலெக்டருக்கு அனுப்ப வேண்டிய கோட்டி 
களை அனுப்பிவிடும் பகத்தில் அவர் அந்த பிரிவின் கீழ் நடவடிக்கை 
க ள எடுத்துக் கொண்டதாக ஏற்படும் . ரயத்துகளுக்கு நோட்டீஸ் 
நேராக சேர்ந்த பிறகுதான் அந்த நடவடிக்கைகள் தொடங்குவதாக 
எதபடாது . 

ஒரு லேஸ்வான்தாரர் ஒரு சொத்தில் தனக்குள்ள பாத்திய 
தைகளை மற்றொருவருக்கு மாற்றிவிவேதாக 31-3-1920 - ல் ஒப் 
பந்தம் செய்து கொண்டார் . அதே வருவகத்தில் ஜூன் மாதத்திலும் 
15-8- 1920 - லும் அந்த சொத்து விஷயமாக தனக்கு சேரவேண் 
டிய ரென்ட் பாக்கிக்களை வசூலிப்பதற்காக 112- வது பிரிவின் கீழ் 
கலெக்டர் மூலமாக தோட்டசுகளை அனுப்பச் செய்து நடவடிக்கை 
களை எடுத்துக் கொண்டார் . பிறகு 15-8-1920 - ல் அவர் அந்த 
சொத்துக்களை விற்று விட்டார் . 

த்த சந்தர்ப்பங்களில் நிலகவான் தாரரானவர் தாம் முதலில் 
ஆரம்பித்த நடவடிக்கைகளை தொடர்ந்து கொண்டு போவதற்கு 
உரிமை உள்ளவரா என்று கேள்விளந்ததில் அவர் அந்த நடவடிச் 
கைகாை ஆரம்பிக்கும் காலத்தில் அவைகளை தொடங்குவதற்கு உரி 
மைகளை பெற்றிருந்ததால் அந்த சொத்துக்களை விற்ற பிறகும் அந்த 
ஈடவடிக்கைளை பூர்த்தி செய்வதற்கு உரிமையுள்ளவராகரென்ற 
தீர்மானிக்கப்பட்டது . மீனா அம்மாள் vs. நகசாமி அய்யா . 
அகில இந்தியா லா ஜர்னல் 2 - ம் வால்யும் 282-வது பக்கம் . 


112 -வது பிரிவு . 


211 


| 


ஒரு ஜமீனை அல்லது பூஸ்திதியை குக்ககைக்கு பெற்றிருப் 
பவர் தனது குத்தகை கால அளவு கடந்த பிறகு அதற்கு முன் எற் 
பட்ட குத்தகை பாக்கிக்காகவும் கூட இந்தப் பிரிவின் கீழ் ஜப்தி 
நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ள நியாயமில்லையென்று 29 A.L. J. 
505 என்னும் கேவில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது , 

க்கப் பிரிவின் கீழ் நிலத்துக்குடையவர் நடவடிக்கைகளை எடு 
த்துக் கொள்வதற்கு முன் பட்டா டென்டர் செய்திருந்தாலேபோது 
மானது . பட்டாவை ரயத்து பெறவேண்டுமென் தாவா செய்து 
தீரவேண்டும் என்பது அவசியமில்லை 1926 A. I. R. Aad . 75f , 

இந்த பிரிலின் கீழ் கடந்துள்ள எலங்கள் சரியல்ல யென்று கூறி 
வயிலில் கோர்ட்டுகளில் தாவாக்கள் செய்யலாமா ? எவ்வாறிருந்தால் 
செய்யமுடியும் ? அடியில்கண்ட கேஸ்களினால் இதன் விவரம் 
தெரியவரும் . 

தன்னுடைய நிலத்துக்காக யாதொரு பாக்கியும் இராமலிருக் 
கையில் தன் நிலம் சட்ட விரோதமாக எலம் போடப்பட்டது என் 
றும் தமக்கு நிலம் திரும்ப கிடைக்கவேண்டும் என்றும் கூறி பயத்து 
ஹிவில் கோர்ட்டில் தாவா செய்யலாம் . அந்த தாவாவை ஸிவில் 
கோர்ட்டார் விசாரணை செய்வதற்கு தடையொன்றுமில்லை . 861. C. 
727. எலம் நடப்பதற்கு முன் பயததுக்கு நோட்டீஸ் தரப்பட 
வேண்டும் . அப்படி யாதொரு நோட்டீஸும் கொடுக்கப்படாமல் 
ஏலம் நடக்கும் பக்ஷத்தில் ஏலம் செல்லுபடியாகாது . அம்மாதிரி 
பரிஹாரம் வோன் மென்று விவில் கோர்ட்டில் தாவா செய்ய 
நியாயம் உண்டு +3 M. L. ] . 2014. இன்னும் எவர் பேரில் பட்டா 
ரிஜிஸ்தராயிருக்கிறதோ அவருக்கு நோட்டீஸ் ஜாரி செய்யாமலே 
கைப்பற்று நிலததை ஏலத்துக்குக் கொண்டுவருவதும் சட்ட விரோ 
தம் . அவரிடமிருந்து கைப்பற்ற நிலத்தை கிரயம் பெற்று அப்படி 
கிரயம் பெற்ற நிலத்துக்காக பட்டா பெற்றிருக்கிறவருக்கு போட் 
டிஸ் சேரவேண்டும் . இவர்களுக்கு நோட்டீஸ் இல்லாமல் ஏலம் 
நடந்திருப்பது செல்லாது று கூறி விவில் கோர்ட்டில் தாவா 
செய்யலாம் 1932 M. IV . N. 111+ , 

11 : 2 - வது பிரிவின் கீழ் ஏலம் போடப்படுவதற்காக கொடுக்கப் 
படும் கோட்டீஸில் உள்ள சில ஜாப்தாவும் 117 - வது பிரிவின் கீழ் 


என் 


212 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் 


* 


பிறப்பிக்கப்படும் ஏல இஸ்தியாரில் சொல்லப்பட்டிருக்கும் நீல 
ஜாப்தாவும் ஒன்றாக இருக்கவேண்டும் . முதல் போட்டியில் சில 
நிலங்களை காட்டிவிட்டு பிறகு பிறப்பிக்கப்பட்ட இஸ்தியாரில் அதிக 
நிலம் காட்டப்பட்டிருந்தால் , இன்னும் முதல் நோட்டீவில் சேராத 
மாசூலும் பீதிய இஸ்தியாரில் சேர்க்கப்பட்டிருந்தால் மொத்த 
எலமே செல்லத்தக்கினதல்ல . இம்மாதிரி கூறி விவில் கோர்ட்டில் 
தாலா செய்து பரிஹாரம் பெறலாம் 321. C 967 . 

வழக்கமாய் எவ்வளவு குத்தகை பாக்கி ( ரென்ட் ) சேரவேண்டு 
மோ அதைவிட அதிகமான தொகைக்கு நடவடிக்கைகள் எடுத்துக் 
கொள்ளும் படத்தில் பட்டாவில் கண்ட தொகையை 

தாகையை செலுத்தின 
உடனேயே எல்லா நடவடிக்கைகளும் நின்று போய் விடுவதாகும் 
( 77E பிரிவைப்பார்க்க ). 

ஒரு நிலத்துக்குடையவர் யாதொரு ரயத்து பாக்கியென்று ஒரு 
தொகை கேட்டு அதற்கு ரயத்தானவர் தன்னிடம் இவ்வளவு நிலம் 
தான் உண்டு , அதைவிட அதிகமான நிலம் கிடையாது , அதற்குத் 
தக்கபடி தான் கிஸ்தி அல்லது ரென்ட் செலுத்தப்பட வேண்டும் 
என்று சொல்வாராகில் அத்தகைய பரிஹாரம் பெறுவதற்கு ரெவி 
ன்யு கோர்ட்டில் தான் தாவா செய்ய வேண்டும் . ஸிவில் கோர்ட்டில் 
தாவா தொடருவதற்கில்லை 1932 M. V. N. 1093 . 
ஜப்தி பேரில் ஆக்ஷேபம் செய்வதில் ரயத்தானவர் ஒரு 

வெழம் 
மனு தாக்கல் செய்தாலும் அதை பிராதாக பாவித்து தாவாவை 
ஈடத்தலாம் 1925 A. I. R. Mad . 1026 . 

சர்வே சார் - களை சபத்தினிடமிருந்து பெறுவதற்காக செய் 
யப்படக்கூடிய தாவாவுக்கு சார்ஜு செலுத்தப்பட்ட தேதியிலிருந்து 
சரு வருஷணையுண்டு 33 M. L J. 377 . 

112 - வது பிரிவின் கீழ் ஏல நடவடிக்கைகளை ஆகேபிப்பதாக 
பயத்துகள் ரெவின் கோர்ட்டில் தாவா செய்வதற்கு ஸ்டாப்பு 

ஆனால் அதே தாவா விஷயமாய் சென்னை ஹைக் 
கோர்ட்டுக்கு அப்பீல் செய்யப்படுமானால் அப்பீல் மிமோராண்டத்தில் 
எவ்வளவு ஸ்டாப்பு ஒட்டப்படவேண்டும் என்று கேள்வி கிளம்பின 
தில் வைத்தியலிங்க அய்யாசாமி அப்பர் vs. தஞ்சாவூர் உஸ்டிரிகட் 
போர்க் பிரவடென் 6 57 M.L. ). 510 என்னும் கேவயில் அப்பீலில் 


கிடையாது . 


112 - வது பிரிவு . 


213 


15 ரூபாய் ஸ்டாம்பு ஒட்டினால் போதுமானது என்று தீர்மானிக்கப் 
பட்டிருக்கிறது , 

எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்கிபடி ஒரு சம்மரிகேஸ்வாதி அதை 
நடத்தாததினால் தள்ளுபடியானால் , அக்கேஸை மறுபடியும் பைலில் 
எடுத்துக்கொள்ள மனு போடுவதற்கு லிமிடேஷன் ஆக்குபிரகாரம் 
கேஸ் தள்ளுபடியான தேதியிலிருந்து ஒரு மாதம் தான் தவணை 
உண்டு . அகில இந்தியா லா ஜர்னல் பத்திரிகை 1 - ம் வால்யூம் 
கேஸுகளின் குறிப்புகள் பக்கம் . 7 . 

ஒரு நபர் , ஒரு ஜமீன் கிராமத்தில் ஒரு ரிஜிஸ்டர் செய்யப் 
பட்ட பட்டாதாரிடமிருந்து சில நிலங்களை பராதீனம் பெற்றார் . 
ஆனால் அவர் பட்டா ட்ரான்ஸ்பர் பெறவில்லை . இதற்கிடையில் 
நிலத்துக்குடையவரானவர் அந்த நிலங்களின் கிஸ்தி பாக்கிக்காக 
அவைகளை ஜப்தி செய்து அமுல் நடத்திக் கொண்டுவந்தார் . பட் 
டாவில் எவ்வளவு நிலம் கண்டிருந்ததோ அதைவிட , உள்ள நிலம் 
கள் வாஸ்தவத்தில் குறைவாகவே இருந்தன . து விஷயம் யாவ 
சாலும் ஒப்புக்கொள்ளப்பட்டது . இதையொட்டி நிலத்தை கா 
யம் பெற்றவர் சிவில் கோர்ட்டில் , பின் - கண்டவாறு தீர்மானம் 
பெறுவதற்கு தாவா செய்தார் . அதாவது நிலத்துக்குடையவரான 
வர் எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்டின் ( 12 -வது பிரிவின் கீழ் எந்ததுக் 
கொண்டிருந்த ஜப்தி நடவடிக்கைகள் வாஸ்தவத்தில் நிலங்கள் எவ் 
வளவு விஸ்தீரணம் உள்ளனவோ அவ்வளவு வரையிலும் தான் செல் 
லத்தக்கினதாகும் என்று ஒரு ஸ்தாபிதம் பெறுவதற்கும் பட்டாவில் 
கண்ட மொத்த தொகையையும் வசூல் செய்யாமல் இருக்கும்படி 
ஒரு தடை உத்திவு பெறுவதற்கும் தாவா செய்தார் . இதற்கு பிரத 

சிவில் கோர்ட்டி 
வாதியான நிலத்துக்குடையவர் , இந்த தவா 
லேயே செய்யப்படுவதற்கில்லை யென்று ஆ கூபடம் செய்தார் . 
இத்தகைய கேஸானது சிவில் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட 
லாமா என்று கேள்வி வந்ததில் பின் வருமாறு தீர்மானிக்கப்பட் 


இத்தகைய கேஸுகளில் நாம் அனுசரிக்க வேண்டிய முறை 
என்ன வென்றால் , எந்த குறையின் விஷயமாக புகார் சொல்லப்பய 
கிறதோ அதைப்பற்றி ரீவின்யூ கோர்ட்டில் ஒரு தாவா அல்லது 


214 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


மனுவின் மூலமாக சரியான பரிஹாரம் தேடிக்கொள்வதற்கு வாதி 
க்கு வசதி இருக்குமானால் , வாதி அந்த பரிஹாரத்தையே தான் 
தேட வேண்டுமேயொழிய ஒரு வில் கோர்ட்டில் தாவா தொடரக் 
கூடாது . இந்த கேவில் வாதியானவர் , தன்னுடைய விக்கிரயமா 
னது அங்கீகரிக்கப்படாவிட்டாலும், தாம் கிரயம் பெற்றவர் என் 
சொல்லிக் கொண்டே தமக்கு எந்த விதமாக பட்டா பெறுவதற்கு 
பாத்தியதையுண்டோ அவ்விதமாக பட்டா வேணுமென்று 55 - வது 
பிரிவின் கீழ் தாவா செய்வகற்கு உரிமை பெற்றிருந்தார் . அல்லது 
வாதி 146 - வது பிரிவின் கீழ் பட்டாவை தன் பேரு கு மாற்ற 
வேண்டுமென்று மனு செய்து . அந்த மனுவில் ட்ரான்ஸ்பா செய்ய 
வேண்டிய நபர் சேராவிட்டால் 146 - வது பிரிவின் கீழ் சிவில் கோர் 
ட்டில் தாவா செய்து , சிவில் கோர்ட்டில் தன் பேருக்கு பட்டா மார 
றப்படவேண்டுசென்ற பெற்ற உத்திரவை ரிவின்யு கோர்ட்டில் 
ஆஜர் செய்திருக்கலாம் . 

இந்த நடவடிக்கைகளில் எதையாவது எடுத்துக் கொள்ளாமல் 
தி தேராக வில் கோர்ட்டுக்கு வந்திருப்பதால் 42 M.L. I. 
113 என்னும் தீர்மானத்தை புத்தேசித்து சிவில் கோட்டில் யாதொரு 
தாலாவையும் செய்வதற்கில்லை . அகில இந்தியா லா ஜர்னல் பத 
திரிகை வால்யம் 4 கேண்களின் குறிப்புகள் பக்கம் 48 . 

சென்னை எஸ்டேட்ஸ் லான் . ஆக்டின் 112 - வது பிரிவின் கீழ் 
ரென்- பாக்கிக்காக கைப்பற்று நிலமானது எலம் போடப்படுவ 
நற்குமுன் ரயத்துக்கு நோட்டீஸ் ஜாரி செய்யப்படுவதானது மிக 
வும் முக்கியமானதாகும் . அந்த நோட்டிஸ் இராமற்போனால் விக்கி 
ரயம பயனற்றதாகப் போய்விடும் . 


F 


ஒரு ஜமீனில் ஒரு ரயத்தானவர் செலுத்த வேண்டிய கிஸ்தி 
பாக்கிக்காக அவருடைய கைப்பற்று நிலமானது ஏலம் போடப்படு 
இதற்கு மனு செய்யப்படுவதில் , ரயத்துக்கு கோட்டிவானது அனுப்பப் 
படாவிட்டால் அல்லது அனுப்பப்படுவதற்கு பிரயத்தனப்படாமல் 
லெத்தண்டை மாத்திரம் நோட்டீஸானது ஒட்டப்பட்டு இருக்குமா 
னால் , சட்டப்பிரகாரம் நோட்டிஸ் சேர்ப்பிக்கப்பட்டதாக கருதப் . 
டாது . நோட்டீஸானது தேரில் ஜாரியாகாமற் போனால் தான் ரிலச் 


115 - வது பிரிவு . 


215 


அகல 


தின் பேரில் ஒட்டி அம்மாதிரியாக ஜாரியாகப்பட வேண்டும் 
இந்தியா லா ஜர்னல் 5 -வது வால்யூம் 279 - வது பக்கம் 
சேர்ப்பித்த தேதியை நிலத்துக்குடையவருக்குத் தெரிவிப்பது . 

113. ( நோட்டீஸ் ) சேர்ப்பித்த தேதியை நிலத் 
துக்குடையவருக்குத் தபால் மூலமாக உடனே தெரிவிக்க 
வேண்டும் . 

விற்பனைக்காக விண்ணப்பம் . 
114. 112 - வது பிரிவின்படி அனுப்பப்பட்ட நோடி 
ஸில் குறிப்பிட்டிருக்கும் தொகை செலுத்தப்படாமலும், 
விற்பனை செய்வதற்குரிய பாத்தியதையை ஆட்சேபித்து 
ஷை நோடிஸ் சேர்ப்பிக்கப்பட்ட தேதியிலிருந்து முப்பது 
தினங்களுக்குள்ளாக கலெக்டரிடத்தில் வியாஜ்ஜியம் தொட 
எப்படாமலும் இருந்தால் , அல்லது அப்படிப்பட்ட வியாஜ்ஜி 
பம் தொடரப்பட்டிருந்து , பாக்கிதாரசாயுள்ள பயத்து ஷ 
தொகை முழுவதையுமாவது அதில் ஒரு பாகத்தையாவது 
செலுத்துவதற்கு உள்ளாவாரென்று நிர்ணயிக்கப்பட்டிருந் 
கால் நிலத்துக்குடைபவர் விற்பனைக்காக கலெக்டரிடத்தில் 
விண்ணப்பம் செய்து கொள்ளலாம் . 

குறிப்புகள் , 
இந்தப் பிரிவின் பதங்கள் 1934 - ம் வருவத்திய திருத்த சட்ட 
த்தினால் சற்று மாற்றப்பட்டு அர்த்தம் நன்கு விளக்கும்படி செய்யப் 


பட்டுள்ளது . 


இந்தப் பிரிவின் கீழ் பணத்தைச் செலுத்திவிட்டு அந்ததொகை 
அக்கிரமமாக வாங்கப்பட்டது என்று சொல்லி தரவா செய்யவேண்டு 
மானால் பணம் செலுத்தின தேதியிலிருந்து மூன்று மாதத்திற்குள் 
தாவா தொடலாம் 1931 A. 1. R. Mad . 609 . 
114 -வது பிரிவின்படிக்கான விண்ணப்பத்துக்குக் 

கால நிர்ணயம் . 
115. ( 1 ) யாதொரு வியாஜ்ஜியமும் கொண்டுவாப் 
பட்டிாத பட்சத்திலே, அப்படிப்பட்ட விண்ணப்பத்தை - 


216 


சென்னை எஸ்டேட் ஸ்லாண்டு ஆக்ட் 


113 - வது பிரிவின்படி சேர்ப்பித்த சங்கதியை தெரிவிப்பதற் 
காகக் கலெக்டர் தபாலனுப்பும் தினத்திலிருந்து நாற்பச் 
தைந்து தினத்தந்தள்ளாகச் செய்து கொள்ள வேண்டும் . 

( 2 ) யாதொரு வியாஜ்ஜியம் கொண்டுவந்திருந்து அது 
பாக்கி தாமருக்கு விரோதமாகப் பைசல் செய்யப்பட்டிருந்தா 
லும் வாபஸ் வாங்கிக்கொள்ளப்பட்டிருந்தாலும் , அந்தப்படி 
பைசல் செய்யப்பட்ட தேதி பிலிருந்து முப்பது தினத்துக் 
குள்ளாக அப்படிப்பட்ட விண்ணப்பத்தைச் செய்துகொள்ள 
வேண்டும் . 
விற்பனையைப்பற்றி விளம்பரம் பிரசித்தம் செய்வதும் 
விற்பனை நடத்தும் உத்தியோகஸ்தரை நியமிப்பதும் . 

116. ( 1 ) அப்படிப்பட்ட விண்ணப்பம் வரப்பெற் 
றுக்கொள்வதன் மேல் , கலெக்டரானவர் சம்பந்தப்பட்ட கட் 
சிக்காரர்களுக்கு கோடிஸ் கொடுக்கவேண்டும் ; மேலும் 
அவர் - வந்திருக்கும்கட்சிக்காரர்கள் சொல்வதைக் கேட்ட 
பிறகு , எவ்வளவ . விஸ்தீரணமுள்ள நிலத்தை விற்க வேண்டு 
மென்பதையும் , அந்த நிலத்தைத் தொகுதிகளாக விற்க 
வேண்டியதாயிருந்தால் அந்தத் தொகுதிகளையும் , அந்தத் 
தொகுதிகளை இன்ன வரிசைக்கிரமப்படி விற்கவேண்டுமென் 
பதையும் , ஒவ்வொரு தொகுதியின் உத்தேச மதிப்பையும் 
நிர்ணயித்து விற்பனை செய்வதற்கு உத்தரவு செய்து , விந் 
பனையை நடத்துவதற்கு ஒரு உத்தியோகஸ் தரை நியமித்து 
விற்பனையைப்பற்றிய பிரசித்த பத்திரிகையை எழுதி , அதற் 
குப் பிரஸ்தாப தாலூக்காவில் வழங்கும் சுதேச பாஷையி 
லுள்ள நகல்களைத் தம்முடைய - தாலூக்கா ஆபிஸிலும் 
ஒட்டும்படி கட்டளையிடவேண்டும் : 

ஆனால் , சிலத்துக்குடையவரின் சம்மதத்தைப் பெற் 
றுக்கொண்டன்றி மற்றப்படி அப்படிப்பட்ட எந்தத் தொகு 


116 - வது பிரிவு. 


217 


* 


* 


தியும் ஒரு செவினி 4 புலத்துக்குக் குறைவாயிருக்கக் 
கூடாது . 

( 2 ) ஷ பிரசித்தி பத்திரிகைபில்- 
( a ) (i) விற்பனை செய்யப்படும் நிலத்தையும் , 

( ii ) அந்த நிலத்தைத் தொகுதிகளாக விற்கவேண்டிய 
தாயிருந்தால் அந்தத் தொகுதிகளையும் , 

( iii ) அந்தத் தொகுதிகளை எந்த வரிசைக்கிரமப்படி 
விற்கவேண்டுமென்பதையும் , 

( iv ) ஒவ்வொரு தொகுதியின் உத்தேச மதிப்பையும், 

( v ) ஒவ்வொரு தொகுதியின் விஷபமாகவும் செலுத் 
தப்படத்தக்க குத்தகைத்தொகை அல்லது குத்தகைத்தொ 
கை வீதங்களையும் , 
-- - ( b ) 17 - ம் பிரிவில்கண்ட நிபந்தனைகளுக்குட்பட்டு , 
112 - வது பிரிவின்படி கொடுக்கப்படும் எழுதியுள்ள தே 
ஸில் குறிப்பிட்டிருக்கும் தொகையையும் , அல்லது விற் 
பனை செய்வதற்குரிய பாத்தியதையை ஆட்சேபித்து 112 
வது பிரிவைச் சேர்ந்த ( 1 ) குறிப்பிட்ட உட்பிரிவின்படியா 
வது ( 2 ) குறிப்பிட்ட உட்பிரிவின்படியாவது தொடரப்பட்ட 
யாதொரு வியாஜ்ஜியத்தில் மேலேகண்ட கோடிஸில் குறிப் 
பிட்டிருக்கும் தொகையில் ஒரு பாகத்தை மாத்திரமே 
பெத்து செலுத்துவதற்கு உட்பட்டலாபிருக்கி சென்று 
கலெக்டர் நிர்ணயித்திருக்கிற விஷயத்திலே அந்த பாகத்தை 
யும் , ஒவ்வொரு விஷயத்திலும் செலவுகளையும் , விற்பனை 
செய்வதற்கான உத்திரவின் தேதி வரையில் வட்டி ஏகாகி 
லும் சே.வேண்டியதாயிருந்தால் அதையும், 

28 


நாடி 


218 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டுஆக்ட் . 


( c) பிரஸ்தாப நிலம் எந்த வில்லங்கத்துக்கு உட்பட்டு 
விற்பனை செய்யப்படத்தக்கதாய் இருக்கிறதோ அந்த வில் 
எங்கத்தையும் , 

( d ) நிலத்தின் தன்மையையும் மதிப்பையும் குறித்து 
ஒரு முடிவுக்குவா கியதாசர் எந்த முக்கியமான சங்கதி 
பைத் தெரிந்து கொள்ள வேண்டுமென்று கலெக்டர் கருதுகி 
ரசோ அப்படிப்பட்ட வேறே ஒவ்வொரு சங்கதியையும் 

விவரமாய்க் காண வேண்டும் . 

குறிப்புகள் . 
இந்தப் பிரிவு 1934 - ம் வருந்திய திருத்த சட்டத்தினால் முற்றி 
லும மாற்றியமைக்கப்பட்டதி . 

ஏல இஸ்திபாரில் காணவேண்டியதைப்பற்றியும் விற்பனை 
நடத்தும் உத்தியோகஸ்தரைப்பற்றியும் விவரமாக சொல்லப்பட்டி 
ருக்கிறது . 

விற்பனை நடத்தும் உத்தியோகஸ்தரின் கடமை 
- 117. ( 1 ) விற்பனை நடத்தும் உத்தியோகஸ்தபான 
வர் - விற்பனை நடத்தும் தேதியையும் காலத்தையும் இடச் 
தையும் உத்தரவு மூலமாய் நிஷ்கரிஷை செய்தி , அந்த உக்க 
எனக்குப் பிரஸ்தாப கா ஓரகாவில் வழங்கும் சுதேச பாலை 
பிலுள்ள நகல் ஒன்றைத் தாலூகா ஆபிஸில் ஒட்டும்படி 
கட்டளை பிடவேண்டும் ; மேலும் , எடி உத்திரவு , விற்பனை 
யைப்பற்றி பிரசித்த பத்திரிகை ஆகிய இவைகளிலுள்ள 
சங்கதிகளை , கைப்பற்று நிலம் எந்த கிராமத்தில் இருக்க 
நதோ அந்த கிராமத்தில் தண்டோரா போட்டுப் பி.சித்தப் 
செய்விக்கவேண்டும் . அல்லாமலும் , அவர் - சை உத்தர 
வுக்கும் விற்பனை யைப்பற்றிய பிரசித்த பத்திரிகைக்கும் 
நகல் ஒன்றை , ரொமச்சாவடியிலாவது , கிராமச்சாவடி 
இர்விட்டால் அந்த கிராமத்தில் எல்லாருக்கும் நன்றாய் 
தெரியும் படியான ஒரு இடத்திலாவது ஒட்டவேண்டியது 


118 - வது பிரிவு 


21 ) 


1 


மல்லாமல் , தமது உத்தாவுக்கும் விற்பனையைப்பற்றிய பிர 
சிக்க பத்திரிகைக்கும் நகல் ஒன்றை பாக்கிதாசருக்கு தபால் 
மூலமாய் அனுப்பவும் வேண்டும் . ஷை உத்தரவுக்கும் பிர. 
சித்த பத்திரிகைக்கும் நகல் ஒன்றை ஜூல்லா கெஜெட்டில் 
பிரசித்தம் செய்யவேண்டும் . 

( 2 ) எந்தத் தேதியில் மேலேகண்டபடி கண் டோசாப் 
போட்டுப் பிரசித்தம் செய்யப்பட்டதோ அந்தத்தேதியிலி 
ருந்து குறைந்தது முப்பது தினம் கழிந்த பிறகுள்ள ஒரு 
தேதியை விற்பனைத் தேதியாக நிஷ்கரிஷை செய்ய வேண் 
டும் . 

( 3 ) விற்பனை நடத்தும் உத்தியோகஸ் தபானவர் ( 1 ) 
குறிப்பிட்ட உட்பிரிவின்படி நிஷ்கரிஷை செய்யப்பட்ட 
தேதியன்றைக்கு எந்தக் காரணத்தினாலாகிலும் விற்பனை 
நடத்தக்கூடாதவராயிருந்தால் , அவர் அப்போதைக்கப் 
போது டி விற்பனையை உத்தரவு மூலமாப் வேறொரு 
தினத்துக்குத் தள்ளிவைக்கலாம் . ( 1 ) குறிப்பிட்ட உட் 
பிரிகின்படி பிறப்பிக்கப்பட்ட உத்திரவின் விஷயத்தில் எப் 
படி போ அப்படியே மேல்படி உத்தாவையும் கிராமத்தில் 
பிரசித்தம் செய்து ஒட்டவேண்டும் . மேல்படி உத்தரவுக்கு 
நகல் ஒன்றை பாக்கிதாரரிடம் நேரில் ஒப்புவிக்கவாவது 
தபால் மூலமாய் அவருக்கு அனுப்பவாவது வேண்டும் . 

குறிப்புகள் . 
இந்தப் பிரிவும் 1934 - ம் வருஷத்திய திருத்த சட்டத்தினால் 
முற்றிலும் மாற்றியமைக்கப்பட்டது . 
பாக்கியாயிருக்கிற தொசை பூர்த்தியாய்க் செலுக்குப் 

படாவிட்டால் விற்பனை . 
118. விற்பனையைப்பற்றிய பிரசித்த பத்திரிகை 
யில் கண்ட தொகை பூர்த்தியாய்ச் செலுத்தப்படாவிட்டால் 


1 


220 

சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 
விற்பனை நடத்தும் உத்தியோகஸ்தர் - இதில் பின்னால் 
சொல்லிருக்கிற விதமாக எடி சொத்தையோ அந்த 
சொத்திலே டியாண்டு தொகைக்கும் விற்பனைச் செலவுகள் 
முதலிய செலவுகளுக்கும் ஈடுசெய்வதற்கு அவசியமாகும் 
யாதொரு பாகத்தையோ விற்க ஆரம்பிக்கவேண்டும் . 

விற்பனை நடத்தவேண்டிய இடம் . 
119. கைப்பற்று நிலம் எந்தக் கிராமத்திலிருக் 
கிறதோ அந்தக் கிராமத்திலாவது அதற்கு மிகவும் அருகா 
மையில் ஜனங்கள் விசேஷமாய் வந்து சேரக்கூடிய இடத்தில் 
ஷை சொத்து வெகுசாய் நல்ல விலைக்கு விற்கலாமென்று 
விற்பன நடத்தும் உத்தியோகஸ்தர் அபிப்பிராயப்படுகிற 
பட்சத்திலே - அவ்விடத்திலாவது சாதாரணமாய் விற்ப 
னையை நடத்தவேண்டும் . 

விற்பனை செய்யும் விதம் . 
120. சொத்தை விற்பனையைப் பற்றிய பிரசித்த 
பத்திரிகையில் குறிப்பிடப்படக்கூடியபடி ஒரு தொகுதி 
யாகவோ ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதிகளாகவோ செய்து 
பகிரங்கமான ஏலத்தில் விற்கவேண்டும் ; டிமாண்ட்தொகை 
யும் , அது சம்பந்தமான செலவுகளும் விற்பனைக்குண்டான 
செலவுகளும் ஷை சொத்தின் ஒரு பாகத்தை விற்பதனாலே 
+ டு செய்யப்படும் பட்சத்தில் மிகுதியாயுள்ள பாகத்தை விற் 
பனை செய்வதை உடனே நிறுத்திவிட வேண்டும் . 

குறிப்புகள் . 
ஏலத்திற்கு கொண்டு வரப்பட்ட நிலானது எவ்வளவு குத் 
தகை பாக்கியோ அதைவிட மிகவும் அதிக மதிப்புள்ளதாக இருந்த 
திஒலேயே மீலத்துக்குடையவர் மோசமாக நடத்து கொண்டதாக 
ஏர்படாது 1927 A.1 . R Mad . 1141 . 


121 - வது பிரிவு 


221 


கைப்பற்று நிலத்தை ஏலத்தில் கேட்கவும் தமக்குச் சோ 
வேண்டிய தொகைகளை எதிர் கட்டிக்கொள்ளவும் 

நிலத்துக்குடையவருக்குள்ள பாத்தியதை . 
120 - A . ( 1) குக்தகைத் தொகை பாக்கிக்காக 
பாதொரு சயத்தின் கைப்பற்று நிலத்தையாகிலும் அதன் 
பாகத்தையாகிலும் விற்பனைக்குக் கொண்டுவந்திருக்கும் 
கிலத்துக்குடையவர் அதை ஏலத்தில் கேட்கலாம் அல்லது 
திரயத்துக்கு வாங்கலாம் . ! 

( 2 ) நிலத்துக்குடையவர் கிரயத்துக்கு வாங்குகிற பட் 
சத்திலே, கிரயத்தொகையையும் விற்பனைப் பிரசித்த பத்திரி 
கையில் கண்டபடி அவருக்குச் சேரவேண்டிய தொகையை 
யும் ஒன்றுக்கொன்று எதிர்கட்டலாம் . 

குறிப்புகள் . 
பழைய 130 - வது பிரிவானது 120 - A பிரிவாக பெயர்த்து 
அமைக்கப்பட்டது . இதில் ( 2)-வது உட்பிரிவு புதியதாக சேர்க்கப் , 
பீட்டது . இதனால் நிலத்துக்குடையவர் நிலத்தை ஏலத்தில் எடுத்து 
தனது பாக்கிக்கு முஜா வைத்துக் கொள்ளலாம் என சட்டம் எந் 
பசித்தப்பட்டது . 

விற்பனையைத் தள்ளி வைப்பது . 
121. சொத்தை விற்பனைக்கு விட்ட தன்மேல் வித் 
பனை நடத்தும் உத்தியோகஸ்தர் அபிப்பிராயப்படி சரியான 
விலைவராமற் போய் , பாக்கிதாரசாவது அவர் சார்பாகப் பி : 
வர்த்திக்க அதிகாரம் கொடுக்கப்பெற்றிருக்கிற யாதொரு 
நபராவது நிலத்துக்குடையவாவது மறு நாள் வரையிலும் 
விற்பனையைத் தள்ளிவைக்க வேண்டு மென்று விண்ணப்பஞ் 
செய்து கொண்டால் , விற்பனையை அந்தத்தினம் வரையிலும் 
தள்ளிவைத்து அன்றைக்கு ஷை சொத்துக்கு என்ன விலை 
வந்தாலும் விற்பனைபை முடித்து விடவேண்டும் . 


222 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


கண்ட 


விற்பனையை நிறுத்தி விடுவது . 
122. நிலத்துக்குடையவர் விற்பனைக்காகத் தாம் 
செய்து கொண்ட விண்ணப்பத்தை வாப்ஸ் வாங்கிக்கொண் 
டா ஆம் , ( ஏலத்துக்காகப் பிரிக்கப்பட்ட ) தொகுதியின் விற் 
பனை முடிவாவதற்கு முன்னே , பிரகடனத்தில் 
தொகையும் அது சம்பந்தமாக பிடிக்க செலவுகளாம் . விற்ப 
" னக்குண்டான சொ வுகளும் விற்பன நடத்தும் உத்தியோ 
கஸ்தரிடத்தில் கொடுப்பதாகக்காட்டப்பட்டாலும் , அந்தச் 
தொதை கலெக்டரிடத்தில் செலுத்தப்பட்டி ருக்கிற தென்ப 
கற்கு மேற்படி உத்தியோகஸ்தருக்குத் திருப்திகரமாக 
ருஜு காட்டப்பட்டாலும் அப்படிப்பட்ட ஒவ்வொரு விற் 
பனயையும் நிறுத்திவிடவேண்டும் . விற்பனை நடத்தும் 
உத்தியோகள் தர் கொடுக்கக்காட்டப்பட்ட சொகையை பெத் 
அக்கொண்டு அதை உடனே கலெக்டருக்கு அனுப்பி விட 
வேண்டும் . 


கிரயத்தொகயைச் செலுத்துவதும் விற்பனையைப்பற்றி 

அறிக்கையிடுவதும் . 


יה 


123. ( 1 ) ஒவ்வொரு தொகுதியின் , விலையைய 
மாவது நிலத்துக்குடையவர் கிரயகாரராய் இருந்தால் , 
120 - A பிரிவைச் சேர்ந்த ( 2 ) குறிப்பிட்ட உட்பிரிவின்படி 
அவர் எதிர்கட்டிக்கொள்ளும் யாதொரு தொகையை வை . 
விலையிலிருந்து கழிக் திக்கொண்ட பிறகு மீதியாயிருக்கும் 
தொகையாயினும் 127 - வது பிரிவைச் சேர்ந்த ( 1 ) குறிப் 
பிட்ட உட்பிரிவில் கண்ட ( b ) அடையாளமிட்ட பகுதியின் 
படி அவரால் செலுத்தப்படத்தக்க தரகாயினும் இவை 
களில் எது அதிகமாய் இருக்கிறதோ அதையாலது விற்ப 
னைக் காலத்திலாகிலும் விற்பனைக்குப் பிறகு எவ்வளவு 


123 - வது பிரிவு , 


22: 3 


. 


சீக்கிரத்தில் செலுத்தவேண்டுமென்று விற்பனை நடத்தும் 
உத்தியோகஸ்தர் கட்டளையிடக்கூடுமோ அவ்வளவு சீக்கி 
எத்திலாகிலும் ச உத்தியோகஸ்தரிடத்தில் செலுத்த 
வேண்டும் . 

( 2 ) அந்தப்படி செலுத்தத் தவறிப்போகும் பட்சத் 
கிலே , சொத்தை மறுபடியும் ஏலத்தில் விட்டு விற்பனை 
செய்யவேண்டும் ; அப்படிப்பட்ட மறுவிற்பனையில் விலைக் 
குறைவு ஏதாகிலும் கேரிடும் பட்சத்தில் , அதைக் குறிக் 
தும் , அப்படிப்பட்ட மறு விற்பனை சம்பந்தமாய்ச் செலுத் 
தப்படத்தக்க தாகு உட்பட அந்த மறு விற்பனையினால் 
உண்டான சகல செலவுகளைக் குறித்தும் விற்பனை நடத்தும் 
ஷை உத்தியோகஸ்தர் கலெக்டருக்கு ஸெர்டிபை செய்ய 
வேண்டும் ; மேலும் , கலெக்டரானவர் நிலத்துக்குடைய 
வராவது பாக்கிதாசமாவது விண்ணப்பம் செய்துகொள்வ 
தன் மேலும் , சொத்தை ஏலத்தில் எடுத்து ) கிரயத்தொகை 
செலுத்தத் தவறிப் போனவருக்கு கோடிஸ் கொடுத்து அவ 
தக்கு ஆட்சேபனைகள் எவையேனும் இருந்தால் அவைக 
கக் கேட்ட பிறகும் , அவரிடமிருந்து வசூலிக்கப்படத் 
தக்க தொகையை ஸெர்டிபை செய்யலாம் ; அல்லாமலும் 
யே லேகண்டபடி கலெக்டரால் லெர்டிபை செய்யப்பட்ட 
தொகையானசி - நிலத்துக்குடைபவாவது பாக்கிதாசா 
வது கேட்டுக் கொள்வதன் மேல் , அந்தத் தொகைக்காக 
கலெக்டர் டிக்ரி பிதப்பித்திருந்தால் எப்படியோ அப்படியே 
( சொத்தை ஏலத்தில் எடுத்து ) கிசயத்தொகை செலுத்தத் 
தவறிப் போனவரிடமிருந்து வசூல் செய்யப்படத்தக்க 
தாகும் , 

(சொத்தை ஏலத்தில் எடுத்து ) கிசயக்கொகை செலுத் 
தத் தவறிப் போனவரிடமிருந்து . இந்த உட்பிரிவின்படி 


224 


! 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 
, வசூல் செய்யப்பட்ட பாகொரு தொகையானது விற்பனை 
யினால் கிடைத்த தொகையாயிருந்தால் எப்படியோ அப்ப 
டியே , அது விஷயத்தில் 127 -வது, பிரிவின்படி பிரவர்ச் 
திக்க வேண்டும் . 

( 3 ) ( 1 ) அடையாளமிட்ட உட்பிரிவில் குறிப்பிட் 
டி.ருக்கும் தொகை செலுத்தப்பட்டான உடனே , அடுத் 
திப் பின் வரும் டிஸ்டிரிக்ட் கெஜெட்டின் , வெளியீட்டில் 
விளம்பரம் ஒன்றைப் பிரசித்தம் செய்யவேண்டும் ; அந்த 
விளம்பரத்தில் - 


1 


( i ) விற்பனைத் தேதியைக் குறித்தும் , 
(ii ) விற்பனை செய்யப்பட்ட நிலங்களைக் குறித்தும் , 

( ii ) அவை எந்த விலைக்கு விற்கப்பட்டனவோ அந்த 
விலையைக்குறித்தும் , 

( iv ) சம்பந்தப்பட்ட கிரயதாரர் , பாக்கிதாரர் , நிலத் 
துக்குடையவர் ஆகிய இவர்களின் பெயர்களைக் குறித்தும் 

விவங்கள் கண்டிருக்கவேண்டும் . 

குறிப்புகள் . 
இப்பிரிவானது 1934 - ம் வருஷத்திய திருத்தத்தினால் முற்றி 
லும் மாற்றியமைச்சுப்பட்டது . கடைசியில் ஒரு அம்சம் சேர்த்திருப் 
பதி கவனிக்கப்படத்தக்கதாகும் . அதாவது ஏலம் நடந்ததைப் பற்றி 
டிஸ்டிரிக்ட் கெஜட்டில் பிரசுமாகவேண்டுமென்பது . இது விவய 
மாய் காலஞ் சென்ற B. முனுசாமி நாயுடு அவர்கள் கொரடு வந்த 
பிரேரணை அங்கீகரிக்கப்பட்டு , ( 3 - வது உட்பிரிவு சட்டமாக எற் 
படுத்தப்பட்டது . இதன் காரணமென்னவென்றால் , எலமானது 
ஸ்திரப்படுத்தப்படுவதற்கு முன்னேயாவது நிலத்தில் சம்பந்தப்பட்ட 
பேர்கள் ஏல விஷயத்தைப்பற்றி அறிந்தால் பணத்தை செலுத்த 
முன் வருவார்கள் என்பது . 


124 - வது பிரிவு . 


225 


கிரயத்தொகையைக் கலெக்டருக்கு அனுப்புவதும் விக்கிரய 

ஸெர்டிபிகேட் கொடுப்பதும் . 
124. ( 1 ) விற்பனை நடத்தும் உத்தியோகஸ்தர் 
123-4 

-வது பிரிவைச் சேர்ந்த ( 1 ) குறிப்பிட்ட உட்பிரிவின் 
படி பெற்றுக்கொண்டிருக்கும் சகல தொகைகளையும் பட்ட 
னே கலெக்டருக்கு அலுப்பிவிடவேண்டும் . 

( 2 ) 123 - வது பிரிவைச் சேர்ந்த ( 3 ) குறிப்பிட்ட 
உட்பிரிவின்படிக்கான விளம்பரத்தில் குறிப்பிட்டிருக்கிற 
படியுள்ள விற்பனைத் தேதியிலிருந்து நாற்பத்தைந்து தினக் 
கள் கழிந்து போலதன் மேல் , கலெக்டானவர் - 131.வது 
பிரிவின்படி விற்பனையை ரத்து செய்யும்படி விண்ணப்பம் 
எதுவும் செய்து கொள்ளப்படாமலிருந்தாலும் , அப்படிப் 
பட்ட விண்ணப்பம் செய்துகொள்ளப்பட்டுத் தள்ளிவிடப் 
பட்டிருந்தாலும் , விற்கப்பட்ட சொத்தையும் கிரயகாரரு 
டைய பெயரையும் விற்பனைத் தேதியையும் எந்த விலைக்கு 
மேற்படி சொத்து வாங்கப்பட்டதோ அந்த விலையையும் 
கண்டு ஒரு 

விக்கிாய ஸெர்டிபிகேட்டைக் கிரயதாரருக்குக் 
கொடுக்க வேண்டிய துமல்லாமல் , விற்கப்பட்ட சொத்தை 
அவருடைய சுவாதீனப்படுத்தவும் வேண்டும் . 

( 3 ) மேலும் , கலெக்டரானவர் - மேல்படி ஸெர்டிபி 
கேட்டுக்கு நகல் ஒன்றை , எந்த கிராமத்தில் நிலங்கள் இருக் 
கின்றனவோ அந்த கிராமத்தின் கிராமச்சாவடியிலாவது ,, 
கிராமச்சாவடி எதுவும் இராவிட்டால் மேற்படி கிராமத்தில் 
எல்லார்க்கும் நன்றாய்த் தெரியும்படியான ஒரு இடத் 
திமால தா ஓட்டும்படி செய்யவேண்டும் . மேற்படி ஸெர்டிபி 
கேட்டுக்கு நகல் ஒன்றை டிஸ்ட்ரிக்ட் கெஜட்டிலும் பி.சித் 
தம் செய்யவேண்டும் . 

29 


226 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


குறிப்புகள் . 
இப்பிரிவில் 1934- ம் வருஷத்தில் திருத்தத்தினால் 3 - வது உட் 
பிரிசானது சேர்க்கப்பட்டது . இன்னும் ஏல சர்ட்டிபிகேட் பொ 
வதற்கான கால தவணையானது 30 நாளாக இருந்ததிலிருந்து 45 
நாளாக மாற்றப்பட்டது . இதன் முக்கிய நோக்கம் ஏலத்தினால் பாதிக் 
கப்பட்ட நபர்கள் வந்து பணத்தைச் செலுத்தி எலத்தை ரத்து 
செப்பலாம் என்பது 

சிக்குச்சிலகுகள் . 
125. யாகொரு கைப்பற்று நிலத்துக்காகலும் 
அதைச் சேர்ந்த யாதொரு பாகத்துக்காகிலும் சேரவேண்டிய 
பாக்கிக்காக அந்தக்கைப்பற்று நிலக்கைபாவது அதன் பாக 
த்தையாவது விற்பனை செய்யும் போது , அதை வாங்குகிறவர் 
விற்பனை தேதிக்கு முன் கைப்பற்று நிலத்தின் விஷயமாய்ச் 
பேசவேண்டிய குத்தகைத்தொகை பாக்கிக்காயினும் அப்ப + 
ப்பட்ட பாக்கியின் மேல் வட்டிக்காயினும் யாதொரு டிக்கிரி 
பெற்றிருந்தாலும் சரி இசாவிட்டாலும் சரி அப்படிப்பட்ட 
யாதொரு குத்தகைத்தொகையையோ வட்டியையோ செலு 
த்துவதற்கு உட்படாமல் நிலத்துக்குடையவருடைய ரெஜிஸ் 
டமாயுள்ள எழுத்து மூலமான அனுமதியின் மேல் அதில் ரய 
க்துக்கு உண்டாக்கியிருக்கிற யாதொரு பாத்தியதை அல் 
லது சுதந்தரத்துக்குட்பட்டும் , இந்த ஆக்ட் ஜாரியாவதற்கு 
முன்னே உண்டாயிருக்கக்கூடிய ஏதாவது சிக்குச்சிலுகு 
# ளுக்குட்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் . 

குறிப்புகள் 
எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்டின் கீழ் நடத்தப்படும் எலங்களில் 
கிரயம் பெற்றவர்கள் யாதொரு தகாதாக்களும் இல்லாமலே சொத் 
தைப் பெறுவார்கள் . ஆனால் ஒரு சென்ட் கோர்ட்டினுடைய டிக்கிரி 
யானது ஒரு வரிவில் கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டு அந்த கோர்ட்டா 
னது சொத்தை ஏலத்துக்குக் கொண்டு வந்தால் இப்பிரிவின் அம் 


127 - லது பிரிவு. 

227 
* ங்கள் பிரயோகப்படாது . அதாவது ஜப்திக்கு முன் ஏதாவது தகா 
தாக்கள் இருந்தால் அவைகளுக்குட்பட்டே கிரயம் பெறுகிறவர்கள் 
சொத்தை அடைவார்கள் 11L . W .. 466.51 \ ad . 632. என் 
னும் கேளையும் பார்க்க . 

இப்பொழுது மற்றொரு விஷயமும் ஏற்பட்டுள்ளது . அதாவது 
ஏலம் போடப்பட்ட நிலத்திற்காக அதற்கு முன் ஏதாவது பாக் 
யிருந்தால் அல்லது டிக்ரி ஏற்பட்டிருந்தால் அதற்கு உட்படாமலே 
கிரயம் பெற்றவர் சொத்தை அனுபவிப்பவராவர் என்று ஒரு அம்சம் 
சேர்க்கப்பட்டிருக்கிறது , 
விற்பனைக்குக் கொண்டுவரவேண்டிய கைப்பற்று 

நிலத்தின் அளவு . 
126 நிலத்துக்குடையவர் விற்பனைக்குக் கொண்டு 
வந்திருக்கிற கைப்பற்று நிலத்தின் பாகமானது சோவேண் 
டிய பாக்கித் தொகைக்கும் செலவுகளுக்கும் மதிப்பில் 
கூடிய மட்டில் ஏறக்குறைய சரியாயிருக்கவேண்டும் . 
விற்றுவர்தி பணத்தை ஒரு வகை செய்வதற்கான விதிகள் . 

127. ( 1 ) ( a ) இந்த ஆக்டின்படி யாதொரு கைப் 
பற்று நிலத்தையாவது யாதொரு கைப்பற்று நிலத்தின் 
ஒரு பாசத்தையாவது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் விற் 
பனை செய்ததனால் கிடைத்த தொகையிலிருந்து , கலெக்ட 
சானவர் - தாகுக்காக ரூபாய் சுன்றக்கு ஒரு அனாவுக்கு 
மேற்படாத வீதப்படி தொகை கழித்துக்கொள்ளவேண் 


* 


( b ) நிலத்துக்குடையவர் , சொத்தைக் கியத்துக்கு 
வாங்கி தமக்குச் சேரவேண்டிய ஏதேனும் தொகையைக் 
செயத்தொகையோடு எதிர்க்கட்டினால் , அவர் - ( a ) அடை ... 
யாளமிட்ட பகுதியில் குறிப்பிட்டிருக்கிற வீதப்படி தரகுக் 
காக விதிக்கப்படத்தக்க தொகையைச் செலுத்த வேண் 
டும் . 


T| 


| 


213 சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு . ஆக்ட் . 

{ c ) தாகுக்காக கழித்துக் கொள்ளப்பட்ட அல்லது 
செலுத்தப்பட்ட தொகையானது விற்பனைச் செலவுகள் 
முதலிய செலவுகளின் பாகமாகும் . 

( 2 ) விற்பனையினால் கிடைத்த பணத்தில் மீதி நிற்கும் . 
தொகையை ஒருவகை செய்கைப்பிலே 120 - A பிரிவைச்சேர் 
ந்த ( 2 ) குறிப்பிட்ட உட்பிரிவில் கண்ட நிபந்தனைக ளுக்குட் 
பட்டு அடியில் கண்ட விதிகளை அனுசரிக்க வேண்டும் . 
அவைகளென்ன வென்றால் -- 

( a ) கைப்பற்று நிலத்தை விற்பனைக்குக் கொண்டு 
வந்ததற்காக நிலத்துக்குடையவருக்குப் பிடித்திருக்கும் 
சௌவுகளை அவருக்கு முதலில் கொடுத்துவிட வேண்டும் ; 

( b ) பிறகு , தொகை செலுத்தவேண்டிய தேதிவரை 
பில் பாக்கிக்காகவும் வட்டிக்காகவும் நிலத்துக்குடையவருச் 
குச் சேரவேண்டியதாயிருக்கும் தொகையை அவருக்குக் 
கொடுத்துவிட வேண்டும் ; 

( C ) இந்த தொகைகளைக் கொடுத்து விட்ட பிறகு மிகு 
தியிருந்தால் , 112 வது பிரிவின்படி கொடுக்கப்பட்ட நோட்ட, 
ஸின் தேதி முதல் விற்பனை கேதிவரையில் ஷை கைப்பற்று 
நிலத்தின் விஷயமாகச் சேர வேண்டியதாயிருக்கும் குக்க 
கைத் தொகை பாக்கியையும் வட்டியையும் மேலே கண்ட 
மிகுதிப் பணத்திலிருந்து அந்த நிலத்துக்குடையவருக்குக் 
கொடுத்து விடவேண்டும் ; அந்தப்படி செலுத்தப்பட்ட 
தொகைக்காகப் பாக்கி தாரர் விற்பனை நடத்தும் உத்தியோ 
கஸ்தரிடமிருந்து ஒரு ரசீது பெற்றுக்கொள்ள வேண்டும் ; 
இந்தப் பகுதியின் படி யாதொரு தொகையைப் பெறுவதற் 
காக நிலத்துக்குடையவருக்குள்ள சுதந்தரத்தைப் பற்றி பாக் 


| 


128 - வது பிரிவு . 


229 


கிதாரர் ஆட்சேபித்தால் , கலெக்டர் ஷை ஆட்சேபனையை 
ஒரு வியாஜ்ஜியமாக ரெஜிஸ்டர் செய்து அதைத் தீர்மா 
னிக்க ஆரம்பிக்க வேண்டும் ; 

ஆனால் , 124 - வது பிரினவச் சேர்ந்த ( 2 ) குறிப்பிட்ட 
உட்பிரிவின்படி விக்கிரய சர்ட்டிபிகேட் - ஒன்று கொடுக் 
கப்பட்டாகிற வசையிலே (a ) ( b ) ( c ) குறிப்பிட்ட பகுதி 
களின்படி நிலத்துக்குடையவருக்கு எந்தத் தொகையையும் 
கொடுக்கக்கூடாது , 

( d ) ( c ) குறிப்பிட்ட பகுதியிற்கண்ட தொகை செலுத் 
தின பிறகு மிகுதி ( ஏதாவது ) இருந்தால் அதை அடியிற் 
கண்டதற்குமாறாக யாதொரு ஸிவில் கோர்ட்டார் பிறப்பித் 
திருக்கும் உத்தாலக்குட்பட்டு , பாக்கிதாரர் விண்ணப்பம் 
செய்துகொள்வதன் மேல் , விற்பனைத் தேதி முதல் மூன்று 
மாதகாலம் கழிந்த பிறகு அவருக்குக் கொடுத்து விடலேண் 


2 


குறிப்புகள் . 
இந்தப் பிரிவில் 1 - வது உட்பிரிவானது 1934 - ம் வருஷத்திய 
திருத்தத்தினால் புதியதாக சேர்க்கப்பட்டது . இப்பொழுது பௌண் 
டேஜ் என்றும் ஒரு கட்டணம் புதியதாக வசூலிக்கப்படத்தக்கதிர் 
இறது , இதற்த முன் அந்த அம்சமே இராமலிருந்தது . 
கைப்பந்து நிலத்தில் பாத்தியதையுள்ள பச் பாக்கியாகித 
பணத்தை செலுத்துவதன் மேல் அவருக்குள்ள 

சுதந்தரம் , 
128. ( 1 ) பாதொரு கைப்பற்று நிலத்தையாலது 
அதன் பாகத்தையாவது விற்பதற்காகப் பிரசித்தஞ் செய் 
திருந்து , விற்பனையினால் பாதிக்கப்படக்கூடிய பாத்தியதை 

அதில் அடைத்திரக்கிற மாதொரு பர் விற்பனையைத் 


ப 


230 சென்னை எஸ்டேட் ஸ்லாண்டு ஆக்ட் 
சடுக்கும் பொருட்டு, 122 -வது பிரிவின்படி , கட்டவேன் , 
டிய தொகையைக் ஈலெக்டரிடத்திலாகிலும் விற்பனை நடத் 
தம் உத்தியோகஸ்தரிடத்திலாகிலும் செலுத்தினால் , -- 

{ a } அந்தப்படி அவர் செலுத்தியிருக்கிற தொகையை 
வருஷம் ஒன்றுக்கு அரற்றுக்கு ஆறு விழுக்காடு வட்டி 
கிடைக்கக்கூடியதாயும் கைப்பற்று நிலத்திலிருந்து செலுத்த : 
வேண்டி தாயு: முள்ள கடனாசுக்கொள்ள வேண்டும் ; மேலும் , 

( b ) ஷை கடனானது குத்தகைத்தொகை பாக்கி விஷய 
மாய் ஏற்படும் செலவும் இந்தப் பிரிவின்படி முன்ன தாகச் 
செலுத்த வேண்டிய வேறே யாதொரு செலவும் நீங்கலாக 
ஷை கைப்பற்று நிலத்தின் மேல் ஏற்படும் மற்ற செல்வ 
களைக்காட்டிலும் முன்ன தாய்ச் செலுத்தவேண்டியதாகும் . 

( 2 ) அப்படிப்பட்ட யாதொரு நபர் அடைவதற்குச் 
சுதந்தரமுள்ளவராயிருக்கும் வேறே யாதொரு பரிகாரத் 
துக்கு இந்தப்பிரிவிலுள்ள தெதனாலும் பாதகமுண்டாக 


மாட்டாது . 


குறிப்புகள் . 
எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் ( பூஸ்திதிகளைக் குறித்த சட்டம் ) 
டின் 123 -வது பிரிவின் பிரகாரம் ஒருவர் கைப்பற்றி ஒள்ள நிலத் 

அதற்காக செலுத்த வேண்டிய கிஸ்திபை செலுத்தாததினால் 
எலம் போடுவதற்காக எல நடவடிக்கைள் நடக்குங்காலத்தில் அந்த 
எலத்தை கடத்த வொட்டாமலிருப்பதற்காக அந்த பூமியில் பாத்தி 
யதை பெற்ற ஒருவர் கலெக்டரிடமாவது அல்லது அந்த நிலத்தை 
ஏலம் போடுபவரிடமாவது பணத்தைச் செலுத்திவிடும் பாதத்தில் 
அந்த தொகையானது அந்த சொத்தின் பேரில் ஒரு முகற் பொறுப் 
பாக கவனிக்கப்படும் என்று உள்ளது . அதாவது அதே நிலவியுய 
மாக ஏதாவது ரெண்ட் பாக்கியிருந்தாலொழிய அல்லது ஷை 128 
வது பிரிவின் கீழ் வேறே ஒரு சார்ஜ் ஏற்பட்டிருந்தாலொழிய அந்த 


128 - வது பிரிவு . 


231 


கிளம்பினது . 


தொகைக்கு முதல் முதலாவதாக ஜவாப் சொல்லிவிட்டுதான் 
வேறொரு தொகை அல்லது பொறுப்புக்கு உத்தரம் சொல்லவேண் 
இம் என்று அர்த்தமாகும் . இன்னும் அந்த பிரிவில் அத்தகைய 
தொகைக்கு வட்டியும் உண்டு என்று சொல்லப்பட்டுள்ளது . ஆனால் 
இந்த பிரிவானது ஒரு சொத்தின் சகபாகஸ்தர்களுக்கு பிரயோகப் 
படுமா என்பது மிகவும் முக்கியமான ஒரு கேள்வியாக கேலில் 

அதாவது , ஒரு நிலத்தை கைப்பத்தில் வைத்து 
கொண்டிருக்கிற சகபாகஸ்கர்களுக்குள் ஒருவர் அந்த நிலத்துக்கா + 
ரென்ட் பாக்கி சேர்ப்பிக்க வேண்டியிருந்து அதை செலுத்தாகதி 
னால் ஒரு டிக்கிரி செய்யப்பட்டது . அந்த டிக்கிரியை அமுல் நடத்தி 
வாதி தம்மை அரஸ்டு செய்வாரோ என்று பயந்து அந்த தொகையை 
சொத்தி விட்டார் . பிறகு அவர் தன்னுடைய பாகாசாரம் தமக் 
(கென்று சேரவேண்டிய தொகைக்காக ம 

தொகைக்காக மற்றொருவர் பேரில் 
செய்ததில் அந்த தாவாவில் அவர் தாம் பிரதிவாதிக்காகவும் சேர்ந்து 
செலுத்தின தொகைக்காக அந்த சொத்துகளின் பேரில் ஒரு முதற் 
பொறுப்பு ஏற்படும்படி கேட்கலாமா, அதாவது அவர் பணம் செலுத் 
தின காலத்தில் அந்த சொத்சானது எவ்விதமான தகாதாக்களுக்கு 
உட்பட்டிருந்த போதிலும் தன்னுடைய தொகைக்காக ஒரு முதற் 
பொறுப்பு ஏற்படவேண்டுமென்று கேட்கலாமா என்று ஒரு கேள்வி 

இந்த சந்தர்ப்பங்களில் ஹைகோர்ட்டார் அவர்கள் , 
சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்டின் , 5 , 123 இப்பிரிவுகளையும் 
டீரான்ஸ்பர் ஆப் ராபர்ட்டி ஆக்டின் 82 , 100 இப்பிரிவுகளையும் 
கவனித்து அம்மாதிரி யாதொரு முதற் பொறுப்பும் ஏற்படாது 
என்று தீர்மானித்துள்ளனர் . அகில இந்தியா லா ஜர்னல் பத்தி 
ரிகை 3 - வது வால்யூம் 267-வது பக்கம் . 


தாவா 


வந்தது . 


இந்தப் பிரிவானது யாதொரு கைப்பற்று நிலம் ஏலத்துக்கு 
கொன் வரப்பட்ட பிறகு அதை தவிர்ப்பதற்காக நிலத்தில் அக்கரை 
யுள்ளவர் பணம் செலுத்தும் சந்தர்ப்பங்களில் மாத்திரம் பி ; யோக 
குமே பொழிய மற்ற சந்தர்ப்பங்களில் பிரயோகமாகாது . 
பணமாக ஒரு நபர் தனது சகபாகஸ்தர் செலுத்த வேண்டிய தொ 
சைக்காக பயமுறுத்தப்பட்டதின் பேரில் தொகையை செலுத்த 


232 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


விட்டு அதன் பேரில் இந்தப்பிரிவின் கீழ் சார்ஜ் கொண்டாடுவதற் 
சில்ளை . 51 Nad . 632 . 


சயத்துக்காகச் செலுத்தப்பட்ட தொகைபை குத்தகைத்தொகை 
யிலிருந்து கழித்துக் கொள்ள பாயக்காரி அல்லது கீழ்ப் 

பாயக்காரிக்குள்ள பாத்தியதை . 
129. பாக்கிதாராயுள்ள ஒரு யேத்தின் கைப்பற்று 
நிலத்தையாகிலும் அதன் பாகத்தையாகிலும் விற்கப்போகிற 
தாகப் பிரசித்கஞ் செய்திருந்து , விற்பனையினால் பாதிக்கப் 
படக்கூடிய பாத்தியதையுடையவாய் ஷே சிசத்தைச் 
சேர்ந்த யாதொரு பாயக்காரியோ கீழ்ப்பாயக்காரியோ க்ஷ 
விற்பனை யைத் தடுக்கும் பொருட்டு 122 - வது பிரிவின் படி 
கட்டவேண்டிய தொகையைக் கலெக்டரிடத்திலாயினும் 
விற்பனை நடத்தும் உத்தியோகஸ் தரிடத்திலாயினும் செலுத் 
தினால் , அவர் - தமக்குச் சட்டப்படி பேற்பட்டிருக்கும் 
வேறே யாதொரு பரிகாரத்தோடுங்கூட , அப்படி செலுத் 
தின தொகை முழுவதையுமாவது அதில் பாதொரு பாகத் 
தையாவது தமக்கடுத்து மேற்பட்டுள்ள நிலக்காரருக்குச் 
தாம் செலுத்த வேண்டிய யாதொரு குத்தகைத் 
தொகையிலிருந்து கழித்துக் கொள்ளலாம் ; அவ்வி தமாகவே 
இந்த நிலக்காரர் - மேலே கண்டபடி கழிக்கப்பட்ட தொகை - 
யைத் தமக்கு அடுத்து மேற்பட்டுள்ள நிலக்காருக்குத் தாம் 
செலுத்தவேண்டிய யாதொரு குத்தகைத் தொகையிலிருந்து 
கழித்துக்கொள்ளலாம் ; பாக்கிதாரராயிருக்கிற நிலக்கரசருச் 
குக் கீழேயுள்ள ஒவ்வொரு நிலக்காரரும் இந்தப்படியே 
செய்துகொள்ளலாம் . 

130. விட்டுவிடப்பட்டது . 


181 லது பிரிவு , 

233 
கிரயத் தொகையைக் கட்டிவைப்பதன் மேல் விற்பனையை 
ரத்து செய்யவேண் கமென்று விண்ணப்பம் 

செய்துகொள்வது . 
131. ( ! ) பாதொரு பயத்தின் கைப்பற்று நிலத் 
தையாவது அதன் பாகத்தையாவது அதற்குச் சேரவேன் 
டிய பாக்கிக்காக விற்கும் போது , பாக்கி தாயாயுள்ள பயக்கா 
கிலும் விற்பனையினால் பாதிக்கப்பட்ட பாத்தியதையை அல் 
எது * ததாத்தை நிலத்தில் அடைந்திருக்கும் 
யாதொரு நபராகிலும் - 

( a ) கலர்ன்மென்டாருக்குச் செலுத்தம் பொருட்டு 
127 வது பிரிவைச் சேர்ந்த (1) குறிப்பிட்ட உட்பிரிவில் கண்ட 
( a ) அடையாளமிட்ட பகுதியின்படி தாகுக்காக கழித்து 
கொள்ளப்பட்ட தொகையையும் , 

( b ) நிலத்துக்குடைபவருக்குச் செலுத்தும்பொருட்டு 
எந்தத்தொகையை வசூளிப்பதற்காக விற்பனைக்கு உத்தரவு 
கொடுக்கப்பட்டதோ அத்தத் தொகையாக விற்பனை பைய 
பற்றிய பி.சித்த பத்திரிகையில் கண்டுள்ள தொகையும் , 
நிலத்துக்குடைபவர் கியதாபாயிருந்தால் , 127 - வது பிரி 
வைச் சேர்ந்த ( 1 ) குறிப்பிட்ட உட்பிரிவில் கண்ட ( b ) அடை 
யாளமிட்ட பகுதியின்படி தாகுக்காக அவரால் செலுத்தப் 
பட்ட தொகை உட்பட கைப்பற்று நிலத்கை விற்பனைக் 
குக்கொண்டுவந்த விஷயத்தில் மேற்படி நிலத்திக்குடைய 
வருக்குப் பிற்பாடு ஏதாவது செலவு பிடித்திருந்தால் அது 
வும் சேர்த்து எற்படுகிற தொகையிலிருந்து , விற்பனையைப் 
பற்றிய பிரசித்த பத்திரிகையின் தேதிக்குப் பிறகு மேற்படி 
நிலத்துக்குடையவர் பெற்றிருக்கக்கடிய யாதொரு தொகை 
பைக் கழித்து மீதி நிற்கும் தொசைடையும் , 


234 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


( c ) கிரயதாரருக்குச் செலுத்தும் பொருட்டு கியத் 
தொகையில் நூற்றுக்கு ஐந்து வீதத்திற்குச் சரியான ஒரு 
தொகையையும் 

கலெக்டரிடத்தில் கட்டி வைப்பதன் மேல் விற்ப . 
எனயை ரத்து செய்யவேண்டுமென்று சலக்டருக்கு விண் 
ணப்பம் செய்து கொள்ளலாம் . 

( 2 ) மேலேகண்டபடி (பணம் ) கட்டப்பட்டால் 
கலெக்டரானவர் - கற்பனையை பத்து செய்தும் கிசயத் 
தொகையையும் அதில் நாற்றுக்கு ஐந்து விதத்துக்குச் 
சசியாயுள்ள ஒரு தொகையையும் பிரயதாரருக்குக் திருப்பிச் 
செலுத்தும்படி கட்டளையிட்டும் உத்தரவு பிறப்பிக்கவேண் 


டும் : 


ஆனாஸ் சீலத்துக்குடையவர் கிரயதாபபாயிருந்தால் 
கிரயத்தொகையில் நூற்றுக்கு ஐந்து விதத்துக்குச் சரியா 
புள்ள ஒரு தொகையையும் 120 - A பிரிவைச் சேர்ந்த 
( 2 )குறிப்பிட்ட உட்பிரிவின்படி அவரால் எதிர்கட்டப்படும் 
தொகையைக் கழித்துக்கொண்ட பிறகு சியத் தொகையில் 
மீதியாயுள்ள தொகையையும் பாத்தியமே காயதாார் என் 
னும் ஹோ தாவில் மேற்படி நிலத்துக்குடையவருக்குத் 
திருப்பிச் செலுத்த வேண்டுமென்று கட்டளை பிடவேண்டும் . 

குறிப்புகள் , 
இந்தப் பிரிவானது 1931 - ம் வருத்திய திருத்த சட்டத்தி 
ஒல் திருத்தியமைக்கப்பட்டது . 

மே ? ல 127 - வது , 
பொண்டேஜ் விலயக்கைப்பற்றி புதியதாக ஏற்படுத்தப்பட்டதை 
அனுசரித்து இந்தப் பிரிலிலும் பொண்டேஜைப்பற்றி சொல்லப் 


வது பிரிவில் 


பட்டது . 


இப்பிரிவில் கட்டிவைப்பது என்பதில் ஒரு சாப்டிரஷரி அல் 
லது சஜானாவில் பணம் செலுத்துவதையும் அணைக்கும் . அப்படி 


131 வது பிரிவு 


2 :) :) 


பணம் செலுத்தப்பட்டதாக செலானைக் காட்டினாலே போது 
மானது . ஏலத்தை ரத்து செய்து விடுவதற்கு அது வேமதுவாகும் .. 
31 1. C. 891 . 

ஒரு கேவில் ஏலம் நடந்த பிறகு அதை ரத்து செய்வதற்கான 
கடைசி தினத்தில் டிபுடி கலெக்டர் ஊரில் இராகதினால் மறுதினம் 
கட்டும்படி நேர்ந்தது . அது சரியான மபாவிட்டாகுமா என்ற 
கேள்வி வந்ததில் , அதை கோர்ட்டார் அங்கீகரிக்கலாம் என்று 
தீர்மானம் செய்திருக்கின்றனர் தீர்மானம் . 42 Mad 310 . 

டிவிஷனல் ஆபிஸர் அல்லது டிபுடி கலெக்டரிடம் பணத்தை 
செலுத்தகாட்டினாலும் அவர் கட்டாயம் தொகையை வாங்கிக்கொள்ள 
வேண்டியது தான் . டிரஷரியில் கட்டவேண்டும் என்று அவர் 
வற்புறுத்துவதற்கில்லை . தீர்மானப்பிரமாணம் 37 1.C. 318 . 

ஹிவில் புரோஜர் கோட் என்னும் சட்டத்தின் கீழ் நடக்க 
எலத்தை ரத்து செய்வதற்கு முன் மொத்த பணமும் அதாவது எல 
தொகையும் பௌண்டேஜ் தொகையும் விக்கிரயம் பெற்றவர் அசல் 
நபராக இருந்தால் அவருக்காக விக்கிரய தொகையில் நூற்றுக்கு 
ஐந்து ரூபாய் வீதமும் செலுத்தவேண்டும் . அப்படி செலுத்தாவிட் 
டால் மொத்த ஏலமும் ஸ்திரப்பட்டுவிடும் . ஆனால் இந்தப்பிரிவின் 
கீழ் டிபாவிடட் செய்யவேண்டீயதில் அவ்வளவு கடின பேர்கனை 
களை கோர்ட்டார் அனுசரிக்கவில்லை . டிபாலமிட் செய்யும் கால 
தில் இவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் என்பதை ய 

யறிய 
- முடியாமல் குறைவானதோர் தொகை செலுத்தி விட்டு பிறகு மிகுதி 

தாகையை செலுத்தினாலும் இப்பிரிவின் கீழ் எலம் ரத்து செய்வ 
தற்காக ஒரு உத்திரவைப் பெறலாம் என்று தீர்மானிக்கப்பட்டிருக் 
கிறது 351 C. 153 . 

இப்பிரிவின் கீழ் டிபாட செய்யப்பட்ட பிறகு எலம் ரத்த 
செய்யப்படுவதற்கு முன் ஏலம் எடுத்தவருக்கு நோட்டிஸ் தரப்பட 
வேண்டுமா என்பது ஒரு முக்கிய கேள்வியாகும் . இந்தப் பிரிவா 
வது திருத்தப்பட்டதில் வவில் புரோஃஜர் கோட்டில் சொல்லப் 
பட்டிருக்கிற நிபந்தனைகள் எலத்தை ரத்து செய்தில் பிரயோகி 


236 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


எலமானதி 


மாகும் என்பது எடுத்து விடப்பட்டு அதைப் பற்றியே ஒன்றும் 
சொல்லப்படாமலே இப்பிரிவு கோர்க்கப்பட்டது . திருத்த சட்டமா 
னது ஏற்படுவதற்கு முன் சில கேளகளில் ஏலம் எடுத்தவருக்கு 
போட்டிஸ் தேவை யென்றும் சில கேஸ்களில் நோட்டிஸ் அவ்ல 
ளவு முக்கியமான தல்லவென்றம் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன . 
இப்போது அதைப்பற்றி ஒன்றலே தெரிவிக்கப்படாமலிருப்பதை 
கவனிக்குமிடத்து நோட்டிஸ் தேவையில்லை யென்றே ஏற்படும் . 

மோசமாக நடந்திருக்குமானால் எலத்தை ரத்து 
செய்வதற்கு வலியில் கோர்ட்டில் பிராது தாக்கல் செய்யக்கூடிய 
உரிமையானது இப்பிரிவினால் எடுத்து விடப்படவில்லை . அவ்வுரிமை 
எப்பொழுதும் உண்டு . 26 Al . L. J. 30 . 

இந்தப் பிரிவின் கீழ் செய்யப்பட்ட ஒரு மனுவை அல்லது 
விண்ணப்பத்தை ரெவின்யு கோர்ட்டானது அங்கீகாரம் செய்யாமல் 
தள்ளுபடி செய்து விட்ட பிறகு , எலமே செல்லாது என்று 

என்று விவில் 
கோர்ட்டில் தாவா செய்யலாமா ? இந்தக் கேள்வியானது மஹா 
லிங்க நாயகர் v9. வெள்ளைய்ய நாயகர் 51 NL J.559 என்னும் 
கேல் கிளம்பி அப்படி தாவா செய்யலாம் என்றும் விவில் 
புரோவிஜர் கோட் என்றும் சட்டத்தினுடைய நிபந்தனைகள் இத 
குப்பிரயோகமாகாது என்றும் தீர்மானிக்கப்பட்டது 

ஒரு ரயத்தினுடைய கைப்பற்ற நிலமானது 
111 -வது பிரிவின் கீழ் சென்ட் பாக்கிக்காக எலம் போடப்பட்டது . 
அதை வாதி எலத்தில் எடுத்துக் கொண்டார் . அந்த ஏலத்தை 
ரத்து செய்வதற்காக எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்டின் 131 -வது பிரி 
வின் கீழ் யாதொரு மனுவும் தாக்கல் செய்யப்படவில்லை . அப்படி 
யிருந்த போதிலும் நிலத்துக்குடையவர் மனு செய்ததின் பேரில் 
கலெக்டர் ஏலம் நடந்ததில் அநேக தவறுதல்கள் இருந்தன வென் 
றும் அதனால் நிலத்துக்குடையவருக்கு நஷ்டம் ஏற்பட்டது என் 
றும் கூறி எலத்தை ரத்து செய்து விட்டார் . அதன் பேரில் வாதி 
யானவர் கலெக்டருடைய உத்திரவானது செல்லாதென்றும் அது 
அவருடைய அதிகாரவரம்பு கடந்து செய்யப்பட்டதால் தன்ன 
பாதிக்காது என்றும் கூறி அவ்விதமாக ஒரு ஸ்தாபிதம் பெறுவ 


ஒரு கேளில் 


133 - வது பிரிவு . 


237 


தற்கு விவில் கோர்ட்டில் தாவா செய்தார் . கீழ்க் கோர்ட்டானது 
அந்த தாவாவை தள்ளுகடை செய்தனர் . அதற்குமேல் ஹைக்கோர் 
ட்டில் அப்பீல் செய்யப்பட்டதில் , ஹைக்கோர்ட்டார் அவர்கள் 
ஷிவில் புரோஹிஜர் கோட் ஆர்டர் 21 ரூவ் 90 ரெவின்யூ கோர்ட்டி 
னுடைய விக்கிரயங்களுக்குப் பிரயோகப்படாது என்றும் எலத்தை 
சத்து செய்வதற்கு 131 -வது பிரிவின் கீழ் ரயத்து ஒருவர் தான் மனு 
செய்யலாமே யொழிய வேறே ஒருவரும் செய்வதற்கில்லை யென்றும் 
கலெக்டருடைய உத்திரவானது அதிகார வரம்பு கடந்து நடந்திருப்ப 
தால் அதை ரத்து செய்ய விவில் கோர்ட்டில் தாவா செய்யப்படலாம். 
என்றும் தீர்மானம் செய்தனா . 41 Mad.851-37 M.L J. 706 . 

குத்தகைத் தொகை பாக்கிக்கான டிக்ரிகளை 
நிறைவேற்றவதற்கு இந்த அத்தியாயம் 

பிரயோகப்படுவது . 
132. இந்த அத்தியாயத்திற்கண்ட நிபந்தனை கள் 
குத்தகைத்தொகை பாக்கிக்கான யாதொரு டிக்ரியை ஒரு 
செலினிய கோர்ட்டார் நிறைவேற்றுவதற்கு எவ்வளவுமட் 
டில் பிரயோகப்படக்கூடுமோ அவ்வளவு மட்டில் பிரயோகப் 
பதிம் . 
டிக்ரியை நிறைவேற்றுகிற கலெக்டர் ( தொகை ) செலுத்த 

பாக்கிதாரருக்கு அவகாசம் கொடுக்கலாம் மனபது . 
133. ( a ) இந்த ஆக்டின்படி யாதோரு வியாஜ்ஜி 
யத்திலே பாக்கிக்காகக் கொடுக்கப்பட்ட டிக்கிரியை நிறை 
வேற்றுகைபிலாவது ( 6 ) இந்த அத்தியாயத்திற்கண்ட நிபந் 
கனைகளின்படி பாருடைய கைப்பற்று சிலம் விற்கப்படப் 
போடுகிறதோ அந்த பாக்கிதாசர் விண்ணப்பஞ்செய்து 
கொள்வதன் மேலாவது கலெக்டரானவர் - மேற்படி கைப் 
பற்று திலத்தையாகிலும் அதன் பாகத்தையாகிலும் விற்பனை 
செய்வதற்காக உத்தரவு பிறப்பிப்பதற்கு முன்னும் , கடன் 
தொதை -செலவுகள் வட்டி இவைகளுக்காக மேற்படி கலெக் 


233 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


டருக்கு . கிருப்தியுண்டாகும்படி பாக்கிதாரர் ஜாமீன் 
கொடுப்பதன் மேலும் பாக்கியாயிருக்கிற தொகையை இவ்வ 
வவுசாலத் துக்குள் செலுத்த வேண்டுமென்று பாக்கிதார 
ருக்கு அவகாசம் கொடுக்கலாம் ; ஆனால் , அந்தப்படி ஏற் 
படுத்திக் கொடுக்கப்படுகிற யாதொரு காலவரையறையாயி 
னும் காலவரையறைகளின் மொத்தமாயினும் பிரதேச கவர் 
ன்மெண்டார் பொதுவான அல்லது பிரத்தியேகமான உக் 
தாவு மூலமாக இரண்டு மாதத்தைவிட அதிக காலம் ஏற்படு 
த்திக்கொடுத்தாலன்றி மற்றப்படி. இரண்டு மாதத்துக்கு 
மேற்படக்கூடாது . 

இந்த அத்தியாயத்திற்கண்ட நிபந்தனைகளின் 

பிரயோகத்தை அதிகப்படுத்துவது . 
134. அசையும் பொருளை ஜப்தி பண்ணி விற்பனை 
செய்வதன் மூலமாய் யாதொரு பயத்தினிடமிருந்து குக்க 
கைத் தொகையை வசூல் செய்வதற்காக இந்த அத்தியாயத் 
திற்கண்ட நிபந்தரனசள் 

( 1 ) யாதொரு நிலத்துக்குடையவரும் பூஸ்திதிய 
லுள்ள சொந்த நிலத்தைச் சேர்ந்த மாதொரு பாயக்காரியும் 
தங்களுக்குள் பட்டா மூச்சிலிக்கா பரிவர்த்தனஞ் செய்தி 
கொண்டிருந்தால் , அந்தப் பாயக்காரியிடமிருந்து தினத்துக் 
குடை பவர் குத்தகைத்தொகை வசூல் பண்ணுவதற்கும் , 

( 2 ) கவர்ன்மென்டாரோடு செய்து கொண்ட பயத் 
வாரி பைசலேற்பாட்டுக்குட்பட்டிருக்கிற அல்லது நோய்க் 
கவர்ன்மென்டாருக்கு நிலத்தீர்வை செலுத்துவதற்கு என் 
விதமாகவாகிலும் உட்பட்டிருக்கிற யாதொரு நிலச்சுவான் 
தாமாவது சொத்துவ பாத்தியதையாய் நிலத்தை வைத்துக் 
கொண்டிருப்பவராக ரெஜிஸ்டராயுள்ள வேறே யாதொரு 


134 - வது பிரிவு . 


23 ) 


நபராவது செலுத்தப்படவேண்டிய குத்தகைக் கொகை 
யைக் கண்டெழுதியுள்ள உடன்படிக்கையை எந்தப் பாயக் 
காரியினிடமிருந்து பெற்றிருக்கிறாரோ அந்தப் பாயக்காரிய 
னிடமிருந்து குத்தகைத்தொகை வகுல் பண் ஜூலதற்கும் , 

எவ்வளவுமட்டில் பிரயோகப்படக்கூடுமோ அவ்வ 
ளவுமட்டில் பிரயோகப்படும் . 

கலெக்டருக்கு முன் வியாஜ்ஜியம் தொடர்ந்து யாதொரு 
சயத்தினிடமிருந்து குத்தகைத் தொகையை வசூல் செய் 
வதைக்குறித்து இந்த அத்தியாயத்தில் கண்ட திபந்தனைகள் 
செலுத்தப்படத்தக்க குத்தகைத் தொகை குறிப்பிடப்பட் 
டிருக்கும் எழுத்து மூலமான யாதொரு ஒப்பந்தத்தின்படி 
எந்த கிராமத்தில் சபக்தானவர் பயத்தி என்னும் ஹோதாவில் 
நிலத்தைக் கைப்பற்றில் வைத்திருக்கிறாரோ அதே கிராமத் 
தில் யாதொரு மரமாவது மரங்களாவது எந்த நிலத்தின் 
மேல் இருக்கின்றனவோ அந்த நிலத்தினின்றும் பிரத்தி 
யேகமாய் அப்படிப்பட்ட மரம் அல்லது மரங்களைக் கைப் 
பற்றில் வைத்திருக்கும் யாதொரு பயத்தினிடமிருந்து நிலத் 
துக்குடையவர் குத்தகைத் தொகை வசூல் செய்வதற்குக் 
கூடியவரையில் பிரயோகப்படும் . 

குறிப்புகள் . 
இந்தப் பிரிவின் 3 வது பாராவானது 1934 - ம் வருவத்தில் 
திருத்த சட்டத்தினால் அமைக்கப்பட்டது . 

7 - ம் அத்தியாயம் . 
அதிகப்படியாய்ச் செலுத்தப்பட்ட தொகைகளை 

வசூல் செய்வது 
இந்த அத்தியாயம் பழைய 7 - வது அத்தியாயத்தின் ஒரு பா 
மாக இருந்தது . இப்போது இது இரண்டு பிரிவுகள் உள்ள ஒரு 
அத்தியாயமாய் விட்டது , 


. 


210 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


h 


குத்தகைத் தொகையுடன் எந்த தொகையும் செலுத்தப் 

படுவதை வாங்கக்கூடாதென்பது . 
135. யாதொரு நிலத்துக்குடையவர் சட்டப்படி 
செலுத்தப்படத்தக்க குத்தகைத் தொகையுடன் கூட எதை 
யும் எந்தப் பெயரிட்டாவது எந்த சாக்கட்டாவது தம் 
முடைய பயத்துகள் என்னும் ஹோகாவின் அவர்களிடமிரு 
ந்து வாங்கவாவது பெற்றுக்கொள்ளவாவது பலாச்சாரமாய் 
வசூலிக்கவாவது அர்ஜூன் தயுள்ளலசாகமாட்டார் . - அந்தப் 
படி அதிகமாய்ச் செலுத்துவதைப்பற்றிய சகல ஒப்பந்தங் 
களும் நீர்ப்பந்தங்கரும் செலாவணியாக மாட்டா 

மேலே கண்டபடி செலுத்தப்பட்ட தொகைபையும் 

அபராதத் தொகைகளையும் வசூல் செய்வது . 
136. யாதொரு ரயத்தினிடமிருந்து ரயத்து என் 
லும் ஹோதாவில் நிலத்துக்குடையவர் சட்டப்படி செலுத் 
தப்படத்தக்க குத்தகைத் தொகையுடன் கூட எதையாகிலும் 
வாங்கியிருந்தாலும், பெற்றுக்கொண்டிருந்தாலும் பலாத்கார 
மாய் வசூலித்திருந்தாலும் , அந்தப்படி வாங்கப்பட்டிருச் 
கும் அல்லது பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் அர்வதி 
பலாத்காரமாய் வசூல் செய்யப்பட்டிருக்கும் தொகை அல் 
எது யாதொன்றின மதிப்பையும் எதுவாகிலும் பலாத்கார 
மாய் வசூல் செய்யப்பட்டிருந்தால் நூறு ரூபாய்க்கு அ.சி 
கப்படாமலாவது மேற்படி தொக 

கை அல்லது பதிப்பின 
இரட்டிப்பானது நூறு ரூபாய்க்கு அதிகப்படுகிறபட்சத் 
திலே அந்தத் தொகை அல்லது மதிப்பின் இரட்டிப்புக்கு 
அதிகப்படாமாலது கலெக்டருக்குத் தகுதியாகத் தோத் 
அகிற யாகொரு தொகையையுங்கூட அபராதமாக கலெக்ட 
படத்தில் வியாஜ்ஜியம் தொடர்ந்து அதன் மூலமாய் வசூல் 
செய்துகொள்ள மேலே கண்ட ஒவ்வொரு பயத்துக்கும் உரி 
மையுண்டு . 


131 - வது பிரிவு . 


241 


குறிப்புகள் . 
இப்பிரிவானது 1931 - ம் வருஷத்திய திருத்த சட்டத்தினால் 
திருத்தியமைக்கப்பட்டது . ரயத்தானவர் தனது , இஷ்டமாக 
சென்ட் தவிர வேறே எதையாவது கொடுத்தாலும் அதைப் பெறு 

து சட்ட விரோதமாகும் என்பதை விளக்குவதற்காக பெற்றுக் 
கொள்ளவாவது என்னும் பதங்கள் சேர்க்கப்பட்டன . 

செஸ்ஸுகள் விதிக்கப்படுவதில் அவை ஆதியில் என்ன 
காரணத்துக்காக விதிக்கப்பட்டனவோ அந்த காரணம் இருந்து 
கொண்டிருக் தாலொழிய செஸ்ஸுனை விதித்து வாங்குவதற்கில்லை. 
செஸ்ஸுகளுக்காக பிரதிபலன் இருந்ததாக ஜன்தார் காட்ட 
வேண்டும் . 301. C. 106 . 


1 


சங்கரதாமி மாமூல் என்பது ஒரு ரென்டினுடைய பாகமல்ல . 
28 M L. J. 75 . 

8 - ம் அத்தியாயம் 
கீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான கட்டுவேலைகள். 
இந்த அத்தியாயத்தில் 136 - A பிரிவு முதல் 14 வரையிலு 
முள்ள பிரிவுகள் அடங்கியுள்ளன. இந்த அத்தியாயமானது 
113 +-ம் வருத்திய திருத்த சட்டத்தினால் முற்றிலும் மாற்றி 
யமைக்கப்பட்டது . இதில் உள்ள பிரிவுகள் அனைத்தும் திருத்தி எழு 
தப்பட்டு பல விஷயங்கள் தெளிவாக காணப்பட்டுள்ளன . 

முக்கிய திருத்தங்கள் பின்வருமாறு : 
( 1 ) நிலத்துக்குடையவர் , பயத்து ஆகிய இருவர்களும் ஒரு குறிப் 
பிட்ட ஏரியின் கீழ் அல்லது நீர்ப்பாசன ஆதாரத்தின் கீழ் உள்ள 
ஆயக்கட்டு அதாவது நீர்ப்பாய்ச்சி பயிரிடக்கூடிய நிலங்கள் எல்ல 
எவு என்பதை நிர்ணயம் செய்ய கலெக்டரிடம் மனு செய்யலாம் , 

( 2 ) ஆயக்கட்டை அதிகப்படுத்துவதற்கு நிலத்துக்குடையவர் 
மனு செய்யலாம் . ஆயக்கட்டை குறைத்து சில நிலங்களை நிவர்த் 

31 


* 


242 


சென்னை எஸ்டேட்ஸ்லாண்டு ஆக்ட் . 


1 


தனை செய்து அவைகளை புஞ்சை நிலங்களாக்கவேண்டு மென்று 
பயத்தும் கலெக்டரிடம் மனு செய்யலாம் . அதன் பேரில் கலெக் 
டர் விசாரணை நடத்த வேண்டும் . 

( 3 ) அப்படி மனு செய்யப்பட்டதின் பேரில் கலெக்டர் சில 
சந்தர்ப்பங்களை கவனித்து தான் உத்தரவு செய்ய வேண்டும் . சேர்ந் 
தாப்போல் ஆறு வருஷகாலமாக யாதொரு நிலம் நீர்ப்பாய்ச்சப்பட 
முடியாமல் இருந்தால்தான் அதை புஞ்சை நிலாக்கலாம் . 

( 4 ) இது விவயமாய் விவில் கோர்ட்டுகள் விசாரிப்பதற் 
இல்லை . 

( 5 ) சில குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் கவர்ன்மெண்டே மேற் 
கொண்டு ரயத்துகள் டிபாலிட் செய்வதின் பேரில் கட்டுவேலை 
களைச் செய்யலாம். 

( 5 ) ரிபேருக்காக நிலத்துத் தடையவர் பணம் செலுத்தவேண்டி 
திருந்தால் அதை தவணைகளாக செலுத்தும்படி உத்திரவிடுவதற்கு 
கலெக்டருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது . 

( 7 ) உத்திரவு பிரசாரம் ரிபேர்கள் செய்யப்படாமலிருந்தால் 
ரென்டை குறைப்பதற்கு ரயத்துகள் மனு செய்யலாம் . ( 141 - வது 
பிரிவு ) 
136 - A . இந்த அத்தியாயத்திலே - 

* ஆயக்கட்டு . 
( 1 ) நீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான யாதொரு கட்டுவேலை 
யின் ஆயக்கட்டு என்பது - அந்த நீர்ப்பாய்ச்சல் சம்பந்த 
டான கட்டுவேலையிலிருந்து தண்ணீர் பாய்ச்சப்படுவதற்கு 
அர்ஹதையுள்ள சகல நிலங்களும் என்று அர்த்தமாகும் ; 

நீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான பெரிய கட்டுவேலை , 
( 2 ) தீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான பெரிய ( major ) 
கட்டு வேலை என்பது - 200 ஏகமா விஸ்தீர்ணமோ 200 ஏக 
சரவுக்கு மேற்பட்ட விஸ்தீர்ண மோவுள்ள ஆயக்கட்டை 


. 


1360 - வது பிரிவு . 

243 
யுடைய நீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான யாதொரு கட்டு வேலை 
யென்றும் , 136 - B பிரிவின்படி டிஸ்டிரிக்ட் கலெக்டரால் 
விளம்பரம் பிரசுரிக்கப்பெறும் நீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான 
வேறே - யாதொரு கட்டுவேலையென்றும் அர்த்தமாகும் ; 
மேலும் , 

* நீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான சிறிய கட்டுவேலை . 
( 3 ) - நீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான சிறிய ( minor ) கட் 
டுலேலை என்பது - நீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான யாதொரு 
பெரிய கட்டு வேலையாயிராத நீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான 
யாதொரு கட்டுவேலை யென்று அர்த்தமாகும். 
சில கட்டுவேலைகளை தீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான பெரிய 

கட்டுவேலைகளென்று விளம்பரம் பிரசுரிப்பது . 
136-B . டிஸ்டிரிக்ட் கலெக்டரானவர் டிஸ்டிரிக்ட் 
கெஜெட்டில் விளம்பரம் பிரசுரித்து அதன் மூலமாக , 
பாய்ச்சல் சம்பந்தமான யாதொரு கட்டுவேலையின் ஆயக்கட்டு 
200 ஏ கசாவுக்குக் குறைவாயிருந்த போதிலும் பாதகமில்லா 
பலே , -- 

( a ) எஷ கட்டுவேலையிலிருந்து தண்ணீர் தப்பித்துக் 
கொண்டு போவதனாலாவது மேல்வழிந்திப்போவதனாலாவது 
யாதொரு இருப்புப்பாதைக்குத் தீங்கு நேரிடக்கூ டுமென்று 
தோற்றும்படியான இடத்தில் அந்தக்கட்டு வேலை இருக்கிற 
தென்னும் ஹே துவின் மேலாகிலும் ., 

{ b ) வேறே யாதொரு விசேஷ காரணத்தினாலாகிலும், 
நீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான படி கட்டுவேலையானது இந்த 
அத்தியாயத்தின் காரியங்களுக்காக நீர்ப்பாய்ச்சல் சம்பந்த 
மான பெரிய கட்டுவேலையென்றாலும் அதன் பாகமென் 
விலும் கருதப்பட வேண்டுமென்று நிர்ணயிக்சலாம் . 


24+ 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


ப 


இந்தப் பிரிவின்படி எந்த ஹேது அல்லது காபணத்தை 
கொண்டு ஒவ்வொரு விஷயத்திலும் நிர்ணயிக்கப்படுகிறதோ 
அந்த ஹேது அல்லது காரணத்தை டி விளம்பரத்தில் 
குறிப்பிடவேண்டும் . 
யாருக்கு விண்ணப்பங்கள் செய்து கொள்ளவேண்டுமென்பது . 

136-0.. இந்த அத்தியாயத்தின்படி செய்து கொள் 
ளப்படும் விண்ணப்பங்களை --- 

( a ) நீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான யாதொரு பெரிய 
கட்டுவேலையின் விஷயத்திலே டிஸ்டிரிக்ட் கலெக்டருக்கும் , 

(b ) தீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான யாதொரு சிறிய கட்டு , 
வேலையின் விஷயத்திலே ரெவின்யு டிவிஷன் ஆபிஸருக்கும் 
செய்து கொள்ள வேண்டும் . 

விண்ணப்பம் செய்து கொள்வதன் மேல் விசாரனை , 
136 - D . இந்த அத்தியாயத்தின்படி எந்த உத்தி 
யோகஸ்தருக்கு விண்ணப்பம் செய்து கொள்ளப்படுகிறதோ 
அவர் அந்த விண்ணப்பத்தைக்குறித்துத் தாமே விசாரிக்க 
லாம் , அல்லது தமக்குக் கீழ்பட்டவராய் டெப்புடி தாசில் 
தாரின் அந்தஸ்துக்குக் குதையாத அந்தஸ் துள்ள யாதொரு 
உத்தியோகஸ்தரை அந்த விசாரணை நடத்தும்படி நியமிக்க 

விசாரணை நடத்தும் உத்தியோகஸ்தரானவர் - விசா 
எணை நடக்கும் தேதியையும் காலத்தையும் இடத்தையும் 
நிஷ்கரிஷை செய்து , பிரஸ்தாப விண்ணப்பத்துக்கு ஒரு நா 
லையும் கேட்டுக்கொள்ளப்பட்டபடி ஏன் உத்திரவு பிறப்பிக் 
கக்கூடாதோ அதற்குக் காரணம் காட்டும்படி ஒரு கோடீ. 
ஸையும் பிரதிவாதி அல்லது பிரதிவாதிகளுக்குச் சேர்ப்பிக் 
கும்படிச் செய்ய வேண்டும் . மேலும் , சை நோடீஸை நீர் 
பாய்ச்சப்படும் நிலம் இருக்கிற கிராமம் அல்லது கிராமங்க 


லாம் . 


பான 


137 - வது பிரிவு , 

245 
களில் ஒட்ட வேண்டியதுமல்லாமல் , நீர்ப்பாய்ச்சல் சம்பந்த 

கட்டுவேலையின் ஆயக்கட்டில் நிலங்கள் வைத்துக் 
கொண்டிருக்கும் பயத்துகளுக்குத் தெரியும்படியாக நிர்ண 
பிக்கப்பட்ட விதமாய் பிரசித்தம் செய்யவும் வேண்டும் . டி 
நேரடீஸில் குறிப்பிட்ட தேதியிலாவது விசாரணையைத் 
தள்ளிவைக்கக்கூடிய வேறே யாதொரு தேதியிலாவது , விசா 
ணை செய்யும் உத்தியோகஸ்தசானவர்.விண்ணப்பதாரர் அல் 
லது விண்ணப்பதாரர்களும் பிரதிவாதி அல்லது பிரதிவாதி 
களும் பற்றுள்ள பயத்துகள் எவர்களாயினும் ஹாஜராயிருந் 
தால் அவர்களும் சொல்வதைக் கேட்கவேண்டியதுமல்லாமல் 
சாட்சியமும் எடுத்துக்கொள்ளலாம் ; மேலும் , அவர் தமக்கு 
யுக்தமாகத்தோற்கிறபடி பின்னும் விசாரணை நடத்தலாம் . 
ஷ விசாரனை யானது எந்த உத்தியோகஸ்தருக்கு விண்ணப் 
பம் செய்துகொள்ளப்படுகிறதோ அவரல்லாத வேறே 
பாதொரு உத்தியோகஸ்தரால் செய்யப்பட்டால் , அவர் 
அதைக்குறித்து எந்த உத்தியோகஸ்தருக்கு விண்ணப்பம் 
செய்து கொள்ளப்படுகிறதோ அவருக்கு ரிப்போர்ட் செய்ய 
வேண்டிய துமல்லாமல் , விசாரணை பைக்குறித்த தஸ்தவேஜு 
களை அவருக்கு அனுப்பவும் வேண்டும் ; அல்லாமலும் , 
எந்த உத்தியோகஸ்தருக்கு விண்ணப்பம் செய்துகொள்ளப் 
படுகிறதோ அவர் மேற்படி ரிபோர்ட்டைக்குறித்து ஆலோ 
சனை செய்த பிறகும் கட்சிக்காரர்களுக்கு ஆட்சேபனைகள் 
எவைபேலும் இருந்தால் அவைகளைக் கேட்ட பிறகும் தம் 
முடைய உத்திரவைப் பிறப்பிக்கவேண்டும் , 

ஆயக்கட்டை பிர்ணயிப்பது , 
137. எந்த சிலத்துக்குடைபவரின் பூல் திதியில் 
தீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான யாதொரு கட்டுவேலை இருக் 
கிறதோ அந்த நிலத்துக்குடைபவராவது , சீர்ப்பாய்ச்சல் சம் 


246 


சென்னை எஸ்டேட்ஸ்லாண்டு ஆக்ட் 


பந்தமான மேற்படி கட்டுவேலையிலிருந்து தண்ணீர் பாய்ச் 
சப்படத்தக்க நிலத்தைக் கைப்பற்றில் வைத்துக்கொண்டி 
நக்கும் யாதொரு பயந்து அல்லது பயத்துகளாவது - எந்த 
நிலங்கள் தீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான மேற்படி கட்டு வேலை 
பின் ஆயக்கட்டில் அடங்குகின்றனவென்று அல்லது சேர்க் 
கப்பட வேண்டுமென்று நிர்ணயித்து உத்தரவு பிறப்பிக்கும் 
படி விண்ணப்பம் செய்து கொள்ளலாம் . 136.D பிரிவின் 
படி விசாரணை அல்லது ரிபோர்ட் செய்யப்படுவதன் மேல் , 
எந்த உத்தியோகஸ்தருக்கு விண்ணப்பம் செய்து கொள்ளப் 
படுகிறதோ அவர் --- 

( a ) எந்த நிலங்கள் நீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான ஷை 
கட்டு வேலையின் ஆயக்கட்டில் அடங்குகின்றனவென்று அல் 
லது சேர்க்கப்பட வேண்டுமென்று நிர்ணயித்தும் , 

( b ) அப்படிப்பட்ட எவையேனும் நிலங்கள் • நீர்ப்பாட்ச் 
சல் பெறுபவை என்றாவது தோட்டக்கால் என்றாவதி 
ஏற்கெனவே தரம் பிரிக்கப்பட்டிராவிட்டால் அவைகளை அ.ச் 
தப்படி தரம் பிரித்தும் , 

( c ) மேலே கண்டபடி தரம் பிரிக்கப்பட்ட நிலங்களக் 
காகச் செலுத்தப்படவேண்டிய குத்தகைத்தொகை வி 
க்தை நிர்ணயித்தும் . 

உத்தரவு பிதப்பிக்கவேண்டும் . 
ஆயக்கட்டை விரிவாக்குவதற்கு அனுமதி கொடுப்பது . 

137 - A . யாதொரு பூஸ்திதியிலுள்ள நீர்ப்பாய்ச் 
சல் சம்பந்தமான யாதொரு கட்டுவேலையின் ஆயக்கட்டா 
னது 137 - வது பிரிவின்படி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவினா 
லாகிலும் 11 - ம் அத்தியாயத்தின்படி பிரசித்தம் செய்யப் 
பட்ட ரெகார்ட் ஆவ்ரைட்ஸ் என்னும் உரிமை தளதா 


1 


137B- வது பிரிவு . 


247 


| 


வேஜிலாகிலும் நிர்ணயிக்கப்பட்டிருந்தால் , அந்த பூஸ்திதி 
பின் நிலத்துக்குடையவரானவர் தாம் செய்து கொள்ள 
விண்ணப்பத்தில் சொல்லியிருக்கும் நிலம் அல்லது நிலங் 
களை அந்த ஆயக்கட்டில் சேர்த்து அதை விரிவாக்குவதக்கு 
அனுமதி கொடுக்கும்படி விண்ணப்பம் செய்து கொள்ள 
லாம் . 136 - D பிரிவின்படி விசாரணை அல்லது ரீபோர்ட் 
செய்யப்படுவதன் மேல் எந்த உத்தியோகஸ்தருக்கு விண்ண 
ப்பம் செய்து கொள்ளப்படுகிறதோ அவர்- 

( a ) மேற்படி ஆயக்கட்டில் ஏற்கனவே சேர்க்கப்பட் 
டிருக்கும் நிலங்களுக்கு வழக்கமாய் நீர் பாய்ச்சுவதுபோல் 
நீர் பாய்ச்ச முடியாதபடி பிரதிகூலமாய் பாதக மேற்படா 
மல் , விண்ணப்பத்தில் சொல்லியிருக்கும் எந்த நிலக்களை 
ஆயக்கட்டில் சேர்த்துக்கொள்ளக் கூடுமென்று தமக்குத் 
தோற்றுகிறதோ அந்த நிலங்களைச் சேர்த்துக்கொண்டு 
ஆயக்கட்டை விரிவாக்குவதற்கு அனுமதி கொடுத்தும் , 

( b ) ( a ) அடையாளமிட்ட பகுதியின்படி ஆயக் 
கட்டில் புதிதாய்ச் சேர்க்கப்பட்டிருக்கும் நிலங்களை நீர் 
பாய்ச்சப்பெறுபவை என்றாவது தோட்டக்கால் , என் 
வது மீண்டும் தாம். பிரித்தும் , 

( c ) மேலே கண்டபடி மீண்டும் தரம் பிரிக்கப்பட்ட 
திலங்களுக்காக செலுத்தப்படவேண்டிய குத்தகைத்தொகை 
தத்தை நிர்ணயித்தும் , 

உத்தரவு பிறப்பிக்கலாம் . 
அனுமதியில்லாமல் ஆயக்கட்டை விரிவாக்க 

கூடாதென்று தடுப்பது . 
137 - B . பாதொரு பூஸ்திதியிலுள்ள நீர்ப்பாய்ச் 
சல் சம்பந்தமான கட்டுவேலையின் ஆயக்கட்டானது 137 - வது 
பிரிவின்படி பிறப்பிக்கப்பட்ட உத்திரவினாலாவது 11 - ம் 


248 . சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 
அத்தியாயத்தின்படி பிரசித்தம் செய்யப்பட்ட ரெகார்ட் 
அல் ரைட்ஸ் என்னும் உரிமை தஸ்தவேஜினாலாவது நிர்ண 
யிக்கப்பட்டிருந்தால் , நிலத்துக்குடையவரானவர் 

யவரானவர் - 137A 
பிரிவின்படிக்கான யாதொரு உத்திரவை அனுசரித்தன்றி 
மற்றப்படி சை ஆயக்கட்டை விரிவாக்க அர்ஹதையுள்ளவ 
சாகமாட்டார் . 
நீர் பாய்ச்சப்படும் நிலத்கையாவது கோட்டக்காலையாவது 

நீர்ப்பாய்ச்சப்படாத நிலமென் மீண்டும் தரம் 


பிரிப்பது . 


137-0 . நீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான யாதொரு 
கட்டு வேலையின் ஆயக்கட்டில் நீர்ப்பாய்ச்சப்படும் நிலமாக 
வாவது தோட்டக்காசாகவாவது யாதொரு நிலத்தை நிலச் 
துக்குடையவருக்குக் கீழ்பட்டு வைத்துக்கொண்டிருக்கும் 
யாதொரு பயத்தானவர் - தாம் விண்ணப்பம் செய்து கொள் 
ளும் தேதிக்கு அடுத்து முன்பாக தொடர்ச்சியாய் ஆறு வரு 
ஷத்துக்குக் குறையாத ஒரு கால அளவுக்கு . நீர்ப்பாய்ச்சல் 
சம்பக்கயான டிை கட்டுவேலையிலிருந்து அந்த நிலத்துக்கு 
நீர் பாய்ச்ச முடியாமலிருக்கிறதென்னும் ஹேதுவின் மேல் 
அந்த நிலத்தை நீர் பாய்ச்சப்படாத நிலமென்று மீண்டும் 
தரம் பிரிப்பதற்காக உத்திரவு பிறப்பிக்கும்படி விண்ணப் 
செய்துகொள்ளலாம் . 136. ) பிரிவின்படி விசாரணை அல் 
லது போர்ட் செய்யப்படுவதன் மேல் , விண்ணப்பம் செய்தி 
கொள்ளும் தேதிக்கு அடுத்து முன்பாக தொடர்ச்சியாய் 
ஆறு வருஷத்துக்குக்குறையாத ஒரு கால அளவுக்கு , கை 
நிலம் நீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான எந்த க 

கட்டு வேலையின் 
ஆயக்கட்டில் சேர்க்கப்பட்டிருக்கிறதோ அந்தக் கட்டுவேலை 
பிலிருந்து ஷ நிலத்துக்காவது அதன் யாதொரு பாகத்துக் 
காவது தண்ணீர் பாய்ச்ச முடியாமலிருக்கிறதென்று எந்த 
உத்தியோகஸ்தருக்கு விண்ணப்பம் செய்துகொள்ளப்படு 


138 - வது பிரிவு 


249 . 


கிறதோ அந்த உத்தியோகஸ்தருக்குத் தோற்றுமானால் , 
அவர் - சை நிலம் அல்லது பாகத்தை நீர் பாய்ச்சப்படாத 
தென்று மீண்டும் தாம் பிரித்தும், மேலே கண்டடி மீண் 
டும் தரம் பிரிக்கப்பட்ட நிலம் அல்லது பாகத்துக்காக செசலு 
த்தப்படவேண்டிய குத்தகைத்தொகை விதத்தை நிர்ணயித் 
தும் உத்தரவு பிறப்பிக்கலாம் . 
மீண்டும் தரம் பிரிக்கப்பட்ட நிலங்களுக்குக் குத்தகைத் 

தொகை வீதத்தை நிர்ணயிப்பது . 
137. ) . ( 1 ) 137 - வது பிரிவைச்சேர்ந்த ( c ) குறிப் 
பிட்ட பகுதியின்படியாவது 137 - A பிரிவைச் சேர்ந்த ( c ) 
குறிப்பிட்ட பகுதியின்படியாவது 137-0 பிரிவின்படியா 
வது குத்தகைத்தொகை வீதத்தை நிர்ணயிக்கையில் , எந்த 
உத்தியோகஸ்தருக்கு விண்ணப்பம் செய்து கொள்ளப்படு 
கிறதோ அந்த உத்தியோகஸ்தர் - அக்கம்பக்கத்தில் அதே 
அனுகூலங்களுடன் கடிய அதே மாதிரியான நிலங்கள் 
எவையேனும் இருந்தால் அவைகளுக்கு விதிக்கப்பட்டுவரும் 
குத்தகைத்தொகை வீதத்தைக் கிரமமாய்க் கவனிக்கவேண் 


தரிகை 


1 . 


( 2 ) (1 ) அடையாளமிட்ட உட்பிரிவில் குறிப்பிடப் 
பட்டிருக்கும் நிபந்தனைகளில் எதன்படி யாகிலும் குத்தகைத் 

வீதங்களை நிர்ணயிக்க மேல்படி உத்தியோகஸ்க 
ருக்குள்ள அதிகாரத்துக்கு, 3 - ம் , 11 - ம் அத்தியாயங்களில் 
கண்டதெகனாலும் பாதகம் உண்டாவதாகக் கருதப்பட 
மாட்டாது . 
நீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான கட்டுவேலையின் மரமத்துக்காக 

விண்ணப்பம் செய்துகொள்வது. 
138. ஒரு நிலத்துக்குடையவருக்குக் கீழ்ப்பட்டு 
நீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான யாதொரு கட்டு வேலையின் ஆபக் 
கட்டில் நிலம் வைத்துக்கொண்டு , 

32 


ப 


250 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 
( a ) அந்த ஆயக்கட்டின் குத்தகைத் தொகையில் காலி 
லொரு பங்குக்குக் குறையாமல் செலுத்திவருகிற , அல்லது 

( b ) அந்த ஆயக்கட்டின் விஸ் தீர்ணத்தில் காலி லொரு 
பங்குக்குக் குறையாமல் வைத்துக்கொண்டிருக்கிற அல்லது 

{ c) நீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான யாதொரு பெரிய கட்டு 
வேலைபின் விஷயத்தில் இரு.நாறு ரூபாய்க்கும் நீர்ப்பாய்ச்சல் 
சம்பந்தமான யாதொரு சிறிய கட்டுவேலைபின் விஷயத்தில் 
அறு ரூபாய்க்கும் மேற்படாமல் ஜாமீனாகக் கேட்கப்படக் 
கூடிய தொகையை டிபாலிட்டாகக் கட்டுகிற யாதொரு 
பயத்தாவதி சயத்துகளாவது - நீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான 
கட்டு வேலைபானது அதை நம்பிபிருக்கும் நிலங்களுக்குத் 
கண்ணீர் பாய்ச்சுவதற்கு முக்கியாம்சத்தில் பிரதிகூலம் ஏற் 
படும்படியான அளவுக்குக் கிலமான ஸ்திதியில் இருக்கிற 
பட்சத்திலும் , தாம் அல்லது தாங்கள் விண்ணப்பம் செய்து 
கொண்டதன்மேல் நிலத்துக்குடையவர் அவசியமான மரம் 
துகள் செய்ய மறுத்திருக்கிற , பட்சத்திலும் அல்லது 
அசட்டை பண்ணியிருக்கிற பட்சத்திலும் , அந்த கட்டுவே 
வையை மரமத்து செய்வதற்காக உத்தரவு பிறப்பிக்கும்படி 
விண்ணப்பம் செய்து கொள்ளலாம் . எந்த விஷயங்களை 
ஆதாரமாகக்கொண்டு விண்ணப்பதாரர் அல்லது விண்ணப் 
பதாசர்கள் தாவா செய்கிறார்களோ அந்த விஷயங்களையும் 
நீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான ஷை கட்டு வேலை பிலுள்ள குறை 
விகளின பொதுவான தன்மையையும் போதுமான மட்டில் 
விவரமாக விண்ணப்பத்தில் கண்டெழுதவேண்டும் . இந்தப் 
பிரிவின்படி , விண்ணப்பம் தாக்கல் செய்ய உத்தேசிக்கும் 
யாதொரு பயத்து அல்லது பயத்திகளும் , அந்த ரயத்து அல் 

மயத்துகளிட மிருந்து அதிகாரம் பெற்றிருக்கும் 
பா தொரு நபர் அல்லது நபர்களும் ஷ விஷயங்களையும் கை 


139 வது பிரிவு 


251 


குறைவுகளின் பொதுவான தன்மையையும் கண்டெழுது 
வதி சாத்தியமாயிருக்கும் பொருட்டு , அவர் அல்லது அவர் 
கள் சம்பந்தப்பட்ட நீர்ப்பாய்ச்சல் கட்டு வேலையைத்தாராள 
மாகப் போப் பார்க்கக்கூடியவர்களாயிருக்க வேண்டும் . 

விவாணம் .-- மாமத்துகள் என்பதில் வருவாய்க்கால் 
களிலிருந்தும் பங்கீடு செய்யும் கால்களிலிருந்தும் குப்பை 
முதலியவற்றை வருஷவாரியில் அப்புறப்படுத்துவனதப் 
போன்ற சொற்ப வேலைகளோ சட்டப்படியாகிலும் மாமூல் 
படியாகிலும் பயத்துகள் செய்து முடிக்கக் கடமைப்பட்டிரு 
க்கும் சில்லறை மரமத்துகளோ அடங்கமாட்டா . 

குறிப்புகள் . 
இந்தப் பிரிவின் கீழ் கலெக்டர் செய்த உத்திரவின் பேரில் 
அப்பீலானது செவின்யு போர்டுக்குத்தான் செய்யப்படவேண்டுமே 
பொழிய டிஸ்டிரிக்ட் போர்டுக்கல்ல 61 M. L J. +3+ . . 

மேலே கண்டபடி விண்ணப்பம் செய்து கொள்ளப் 
படுவதன் மேல் விசாரணை செய்து உத்தரவு 

பிறப்பிப்பது . 
139 ( 1 ) ( a ) 136 - D பிரிவின்படி விசாரணை 
செய்வதன் மேலாவது ரிபோர்ட் செப்பப்படுவதன் மேலா 


வது 


( i ) நீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான கட்டுவேலையானது 
அதை நம்பியிருக்கும் நிலங்களுக்குத் தண்ணீர் பாய்ச்சு 
வதற்கு முக்கியாம்சத்தில் பிரதிகூலம் ஏற்படும்படியான 
அளவுக்குக் கிலமான ஸ்திதியில் இருக்கிறதென்றும் , 

( jj ) ரயத்துகள் அக்கிரமமான காரியங்களைச் செய்க 
தனால் மாத்திரமே அல்லது சட்டப்படியாயிலும் மாமூல்படி 
யாயினும் பத்துகள் செய்து முடிக்கக்கடமைப்பட்டிருக் 
கும் சொற்ப வேலைகாையோ சில்லறை மரமச்திகளையோ 


252 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 
செய்யாமல் விட்டுவிட்டதனால் மாத்திரமே மேற்படி கில 
மான ஸ்திதி ஏற்பட்டிருக்கவில்லையென்றும் , 
எந்த உத்தியோகஸ்தருக்கு விண்ணப்பம் செய்து கொள்ளப் 
படுகிறதோ அந்த உத்தியோகஸ்தர் தெரிந்து திருப்தியடை 
த்தால் அவர் நீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான படி கட்டுவேலை 
யானது மீண்டும் திறமையாக வேலை செய்யும்படிச் செய்வ 
தற்கு அவசியமான வேலைகளையும் அவைகளுக்கு உத்தேச 
மாய்ப் பிடிக்கக்கூடிய செலவையும் குறிப்பிட்டும் குறித்த 
ஒரு காலத்துக்குள் எடி வேலைகளைச் செய்து முடிக்கும்படி 
நிலத்துக்குடையவருக்குக் கட்டளையிட்டும் உத்தரவு பிறப் 
பிக்கலாம் ; ஷை உத்தியோகஸ்தர் அந்தக் காலத்தை அப் 
போதைக்கப்போது அதிகப்படுத்தலாம் . காலத்தைக் குறிப் 
பிட்டோ அதை அதிகப்படுத்தியோ ஒரு உத்தரவைப் 
பிறப்பிக்கையில், ஷை உத்தியோகஸ்தமானவர் விண்ணப்பம் 
செய்து கொண்ட ரயத்து அல்லது பயத்துகள் தெரிவிக்கும் ! 
எவையேனும் விஷயங்களைக் குறித்து ஆலோசனை செய்ய 
வேண்டிய தமல்லாமல் டி கட்டு வேலைகளுக்குப் பிடிக்கும் 
செலவையும் மேற்படி நிலத்துக்குடையவர் செய்து முடிக்க 
வேண்டுமென்று மேற்படி உத்தியோகஸ்தராவது வேறே 
யாதொரு உத்தியோகஸ்தராவது உத்தரவு செய்த அல்லது 
மேற்படி நிலத்துக்குடையவர் தாமாகவே செய்ய ஏற்றுக் 
கொண்ட வேறே எவைபேலும் கட்டுவேலைகள் இருந்தால் 
அவைகளுக்குப் பிடிக்கும் செலவையும் மேலே கண்ட காலத் 
துக்குள் தாங்கும் சக்தி மேற்படி நிலத்துக்குடையவரின் 
பூஸ்திதிக்கு இருக்கிறதா என்பதைக்குறித்து கிரமமாய்க் 
கவனிக்கவும் வேண்டும் ,. 

( b ) மேலேகண்டபடி விசாரனை செய்வதன் மேலா 
வது ரிபோர்ட் செய்யப்படுவதன் மேலாவது 


| 


139 - வது பிரிவு , 


253 


( i ) நீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான மேற்படி கட்டு 
வேலையானது அதை நம்பியிருக்கும் நிலங்களுக்குத் தண் 
னீர் பாய்ச்சுவதற்கு முக்கியாம்சத்தில் பிரதிகூலம் ஏற்படும் 
படியான அளவுக்குக் கிலமான ஸ்திதியில் இருக்கவில்லை 
யென்றாகிலும் , 

(ii) ரயத்துகள் அக்கிரமமான காரியங்களைச் செய்த 
தனால் மாத்திரமே அல்லது சட்டப்படியாயினும் மாமூல் 
படியாயினும் ரயத்துகள் செய்து முடிக்கக் கடமைப்பட் 
டிருக்கும் சொற்ப வேலைகளையோ சில்லறை மாமத்து 
களையோ செய்யாமல் விட்டுவிட்டகனால் மாத்திரமே ஷ 
கிலமான ஸ்திதி ஏற்பட்டிருக்கிறதென்றாகிலும் , 
எந்த உத்தியோகஸ்தருக்கு விண்ணப்பம் செய்துகொள்ளப் 
படுகிறதோ அந்த உத்தியோகஸ்தர் தெரிந்து திருப்தியடை 
ந்தால் , அவர் அந்த விண்ணப்பத்தைத் தன்ளிவிடவேண் 
டும் . 

( 2 ) ( a ) மேற்படி விண்ணப்ப சம்பந்தமாய் விண் 
ணப்பதாரருக்காவது விண்ணப்பதாரர்களுக்காவது நிலத் 
த்துக்குடையவருக்காவது பிடித்த செலவை , எந்த உத்தி 
யோகஸ்தருக்கு விண்ணப்பம் செய்து கொள்ளப்படுகிறதோ 
அந்த உத்திபோகஸ்தர் தமக்கு யுக்தமாய்த் தோற்றுகிறபடி 
கிஷ்கரிஷை செப்பவேண்டும் ; மேலும் , மேற்படி செலவை 
யார் செலுத்தவேண்டுமென்பதையும் எந்த அளவுக்குச் 
செலுத்த வேண்டுமென்பதையும் நிச்சயிக்க மேற்படி உத்தி 
போக்ஸ்தருக்கு முழு அதிகாரம் உண்டு : 

ஆனால் செலவாகச் செலுத்தப்படவேண்டுமென்று 
தீர்ப்பளிக்கப்படும் தொகை நியாயமானதாய் இருக்க வேண் 
இம் ; மேலும் நிலத்துக்கு ஓடபவர் செலுத்தவேண்டுமென்று 


| 


. 


254 

சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 
தீர்மானிக்கப்படும் தொகையானது நீர்ப்பாய்ச்சல் சம்பந்த 
மான யாதொரு பெரிய கட்டு வேலையின் விஷயத்தில் இரு 
தூறு ரூபாய்க்கும் நீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான யாதொரு 
சிறிய கட்டுவேலையின் விஷபத்தில் நூறு ரூபாய்க்கும் எந்த 
சந்தர்ப்பத்திலும் மேற்படக்கூடாது . 

( b ) 138 - வது பிரிவின்படி ஜாமீன் தொகை ஏதா 
கிலும் கட்டப்பட்டிருந்தால் , மேலேகண்ட உத்தியோகஸ்த 
சானவர் ( a ) அடையாளமிட்ட பகுதியின் படி நிலத்துச் 
குடையவர் செலவைச் செலுத்தவேண்டுமென்று தீர்ப்பளித் 
தால் அவர் - மேற்படி ஜாமீன் தொகையிலிருந்து அந்த 
செலவைத் செலுத்தவேண்டும் ; மேலும் , மேற்படி விண்ணப் 
பம் அற்பத்தனமானதென்று மேற்படி உத்தியோகஸ்தர் 
தெரித்து திருப்தியடைந்தால் அவர் மேற்படி தொகையில் 
மிகுதி ஏதாகிலும் இருந்தால் அது முழுவதுமோ சிறிது 
மட்டிலோ கவர்ன்மென்டாருக்குப் பறிமுதலாகுமென்றும் 
கூட நிர்ணயிக்கலாம் . 

( 3 ) நிலத்துக்குடையவர் கட்டுவேலைகளைச் செய்து 
முடிக்க மறுத்தாலும் ( 1 ) குறிப்பிட்ட உட்பிரிவைச்சேர்ந்த 
( a ) அடையாளமிட்ட பகுதியின்படி பிறப்பிக்கப்படும் 
உத்தரவில் குறிப்பிட்டு அப்போதைக்கப்போது அந்தப் 
பகுதியின்படி அதிகப்படுத்தப்பட்டபடியுள்ள காலத்துச் 
குள் கட்டுவேலைகளைச் செய்து முடிக்கத் தவறிப்போனாலும் 
உத்தேசமாய்ப் பிடிக்கக்கூடிய செலவுத் தொசையை இ . 
விஷயமாய்க் குறிப்பிடப்படும் காலத்துக்குள் அவர் கட்ட 
வேண்டுமென்று மேற்படி உத்தரவில் நிர்ணயித்திருக்க 
வேண்டும் . அந்தப்படி குறிப்பிடப்பட்ட காலத்துக்குள்ளா 
வது பின்னும் அனுமதிக்கப்படக்கூடிய காலத்துக்குள்ளா 


139 வது பிரிவு . 


255 


வது நிலத்துக்குடையவர் டி.பாஸிட் கட்டத் தவறிப்போய் 
விட்டால் , உத்தரவு பிறப்பிக்கும் உத்தியோகஸ்தரானவர் 
அது நிலவரி பாக்கியாயிருந்தால் எப்படி போ அப்படியே 
அதை நிலத்துக்குடையவரிடமிருந்து வசூல் செய்ய 


வண்டும் . 


( 4 ) உத்தேசமாய்ப் பிடிக்கக்கூடிய செலவு மேலே 
கண்டபடி கட்டப்படுவதன் மேலாவது வசூல் செய்யப்படுவ 
தன் மேலாவது , மேற்படி உத்தியோகஸ்தரானவர் தாம் கட் 
டளை பிடக்கூடிய நபர்களைக்கொண்டும் விதமாகவும் கூடிய 
சீக்கிரத்தில் மேற்படி கட்டுவேலைகளைச் செய்து முடிப்பித்து , 
அந்த வேலைகளுக்குப் பிடிக்கும் செலவை மேலே கண்ட 
படி கட்டப்பட்ட அல்லது வசூல் செய்யப்பட்ட தொகையி 
லிருந்து கொடுக்கவேண்டும் . . 

( 5 ) மேலே கண்டபடி நிலத்துக்குடையவரால் கட் 
டப்பட்ட அல்லது அவரிடமிருந்து வசூல் செய்யப்பட்ட 
உத்தேசமாய்ப் பிடிக்கக்கூடிய செலவுத் தொகையானது 
மேற்படி வேலைகளைச் செய்து முடிப்பதற்குப் போதாமலிரு 
ப்பதாகத் தெரியவந்தால் , மேற்படி உத்தியோகஸ்தரானவர் 
இது காரியத்துக்காகப் பின்னும் அவசியமாயிருக்கக்கூடிய 
தொகையைக் குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள் கட்டும்படி 
சிலத்துக்குடை பவருக்கு உத்தரவு செய்யலாம் ; நிலத்துக் 
குடையவர் அந்தத் தொகையைக் கட்டத் தவறிப்போனால் 
அது நிலலரி பாக்கியாயிருந்தால் எப்படியோ அப்படி மேத் 
படி உத்தியோகஸ்தர் அதை வசூல் செய்யவேண்டும் ; 
மேலும் , மேற்படி உத்தியோகஸ்தர் - அந்தப்படி கட்டப் 
பட்ட அல்லது வசூல் செய்யப்பட்ட தொகைபை மேற்படி 
வேலைகளின் செலவைக் கொடுப்பதற்காக உபயோகிக்க 
வேண்டும் . 


256 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


( 6 ) இந்தப் பிரிவின்படி நிலத்துக்குடையவரால் 
கட்டப்பட்ட அல்லது அவரிடமிருந்து வசூல் செய்யப் 
பட்ட தொகையானது மேற்படி வேலைகளுக்குப் பிடித்த 
செலவைக்காட்டிலும் அதிகமாயிருந்தால் அந்தப்படி அதிக 
பாயிருக்கும் தொகையை அவருக்குத் திருப்பிக்கொடுத்து 
பிட வேண்டும் . 


விவாணம்.-- இந்தப் பிரிவின் காரியங்களுக்காக , 
எவையேனும் வேலைகளுக்குப் பிடிக்கும் செலவில் அந்த 
வேலைகள் பூர்த்தியான பிறகு அவைகளைப் பார்வையிடுவ 
தற்குச் செலவு எதேனும் பிடித்தால் அந்தச் செலவும் 
அடங்கும் . 

தசவர்தம் இனாம்தாரரின் பொறுப்ப . 
140 ) . ( 1 ) நீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான கட்டுவே 
யை நல்ல நிலைமையில் வைத்துப் பாமரித்துவரத் தவறிப் 
போன குற்றமானது நிலையான பைசலேற்பாட்டுக்கு முன் 
ஜாரி செய்யப்பட்டு ப்ரிடிஷ் கவர்ன்மென்டாரால் ஜோடி மாத் 
திரம் செலுத்த வேண்டியதென்று ஏற்பாடு செய்யப்படாமல் 
பார்ஜிதம் செய்யப்பட்டிருக்கும் தசபந்தம் இனம் பூமியைக் 
கைப்பற்றில் வைத்திருப்பவரைச் சேர்ந்ததாயிருந்தால் , 
நீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான அந்தக் கட்டுவேலையிலிருந்து 
தண்ணீர் பாயும் பூஸ்திதியைக் கைப்பற்றில் வைத்திருப்ப 
வருக்கு , 139 -வது பிரிவைச் சேர்ந்த ( 1 ) குறிப்பிட்ட உட் 
பிரிவில் கண்ட ( a ) அடையாளமிட்ட பகுதியின்படி பிறப் 
பிக்கப்படும் உத்தாவில் குறிப்பிட்டிருக்கும் வேலைகளைச் 
செய்துமுடிக்கும்படியோ அல்லது அவைகளைச் செய்து 
முடிப்பதற்குப் பிடிக்கும் செலவைச் செலுத்தும்படியோ 
அந்த தசபந்தம் இனம் கைப்பற்று தாரரைக் கேட்க உரிமை 


141 - வது பிரிவு . 


257 ) 


} 


யுண்டு ; மேலும் , அவ்விரண்டு காரியங்களில் எதையும் அவர் 
செய்யத் தவறிப்போனால் , எடி பூஸ் திதியைக் கைப்பற் 
றில் வைத்திருப்பலர் - உத்தரவில் கட்டளையிட்டிருக்கிற 
பிரகாசம் க்ஷ வேலைகளைச் செய்துமுடித்து , அதற்காகப் 
பிடித்த செலவைக் கலெக்டருக்கு முன் விபாஜ்ஜியம் தொட 
ருவது மூலமாக சை தசபந்தம் இனாம்தாரரிடமிருந்து 
வசூல் செய்யலாம் . டிக்ரியில் கண்ட தொகை குத்தகைத் 
தொகை பாக்கியாயிருந்தால் எப்படியோ அப்படியே அதை 
வசூல் செய்யலாம் . 

( 2 ) சரியான காரணத்துக்காக மேல்படி இனாம் நிலத் 
தை மீண்டும் எடுத்துக்கொள்ள மேல்படி பூஸ் திதியைக் 
கைப்பற்றில் வைத்திருப்பவருக்குள்ள உரிமைக்கு ( 1 ) 
குறிப்பிட்ட உட்பிரிவில் கண்டதெதனாலும் பாதகம் ஏற்படு 
வதாகக் கருதப்படமாட்டாது . 
மாமத்து சம்பக்கமான வேலைகள் பூர்த்தியாகாமல் இருக் 
கையில் , குத்தகை தொகையைச் சிறிது காலத் 

திக்குக் குறைப்பது . 
141 . 139- வது பிரிவைச் சேர்ந்த ( 1 ) குறிப் 
பிட்ட உட்பிரிவில் கண்ட ( a ) அடையாளமிட்ட பகுதியின் 
படி உத்தரவு பிறப்பிக்கும் காலத்திலாவது அதற்குப் பிறகு 
எப்போதாவது , மேல்படி உந்தாவைப்பிறப்பிக்கும் உத்தி 
யோகஸ்தரானவர் தீர்ப்பாய்ச்சல் , சம்பந்தமான எந்தக் கட்டு 
வேலை சம்பந்தமாய் மேல்படி உத்தரவு பிறப்பிக்கப்படுகி 
தோ அந்தக் கட்டுவேலையின் ஆயக்கட்டிலிருக்கும் நிலத் 
தைக் கைப்பற்றில் வைத்திருக்கும் யாதொரு சயத்தாகி 
லும் ரயத்துகளாகிலும் விண்ணப்பம் செய்து கொள்வதன் 
மேல் , மேல்படி உத்தரவில் குறிப்பிட்டிருக்கும் வேலைகள் 
முடிக்கப்பட்டாகிற வரையில் தமக்கு நியாயமானதும் தரு 

33 


258 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


மடமானது மென்று தோற்றுகிற பிரகாரம் குத்தகைத் தொ 
கையைச சிறிது காலத்துக்குக் குறைக்கும்படி கட்டளை 
யிடலாம் . 
சிறிதுபட்டில் ஒரு பூஸ்திதிக்கும் சிறிது மட்டில் கவர்ன்மென்ட் 
நிலத்துக்கும் உபயோகப்படுகிற நீர்ப்பாய்ச்சல் சம்பந்த 

மான கட்டுவேலைகள் , 
142. ( 1 ) நீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான கட்டு 
வேலையானது சிறிது மட்டில் ஒரு பூஸ்திதிக்கும் சிறிதுமட் 
டில் கவர்ன்மென்ட் நிலத்துக்கும் உபயோகப்படுகிற விஷ 
வத்திலே , மேலேகண்ட மாமத்தைத் தவறாமல் எப்போதும் 
டிஸ்டிரிக்ட் கலெக்டர் செய்து முடிக்கவேண்டும் ; மேலும் , 
நிலத்துக்குடையலருக்கு கோடிஸ் கொடுத்து , மாமத்து 
செய்வதற்காக எவ்வளவு செலன பிடிக்கிறதென்று சொல் 
லப்படுகிறதோ அதைப் பரிசோதிப்பதற்கும் அது விஷய 
மாய் அவருக்கு ஏதாசிலும் ஆட்சேபனை இருந்தால் அதைக் 
கொண்டுவருவதற்கும் அந்த கோடிஸ் மூலமாக அவருக் 
குச் சமயம் ஏற்படுத்திக்கொடுத்த பிறகு, பிடிக்க செலவுகளை 
கவர்ன் மென்டாருக்குச் சொந்தமாய் மேல்படி கட்டு வேலை 
யிலிருந்து நீர்பாய்ச்சப் பெறுவதற்கு பாத்திகையுள்ள 
தென்று ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கும் நில விஸ்தீர்ணத் 
திக்கும் நிலத்துக்குடையவருக்குச் சொந்தமாய் மேல்படி 
கட்டு வேலையிலிருந்து பிரத்தியேகமான கட்டணமில்லாமல் 
தீர் பாய்ச்சிக்கொள்வதற்கு அவர் சுதந்தரமுள்ளவராயிருக் 
கும் நில விஸ்தீர்ணத்துக்குமுள்ள சங்கியாபரிமாணப்படி, 
கவர்ன் மெண்டாரும் நிலத்துக்குடையவரும் பங்கிட்டுக் 
கொள்ள வேண்டும் . 

. 

நிலத்துக்குடையவரிடமிருந்து சே ) 
வேண்டிய பாகமானது நிலத் தீர்வை பாக்கியைப்போல் 
வசூல் செய்யப்படத்தக்கதாகும் . 


143 - வது பிரிவு . 


259 


2 


( 2 ) கவர்ன்மென்டாரைச் சேர்ந்தவைகளாய் , கவர்ன் 
மென்டார் பராமரித்துலாக் கடமைப்பட்டிருக்கும் எந் 

எந்தச் 
கட்டு வேலைகளிலிருந்து கட்டணமில்லாமல் ஜலசர்ப்பரா 
பெற்றுக்கொள்ள நிலத்திக்குடையவருக்குச் சுதக்கரம் இரு 
க்கிறதோ அந்தக் கட்டு வேலைகளுக்கு ( 1 ) குறிப்பிட்ட உட் 
பிரிவிலுள்ள தெதுவும் பிரயோகப்படமாட்டாது . 

( 3 ) இந்தப் பிரிவின்படி டிஸ்டிரிக்ட் கலெக்டர் பிறப் 
பிக்கும் உத்திரவின் விஷயத்திலே யாதொரு நிலத்துக் 
குடையவர் அதிருப்தியடைந்தால் , அவர் - அடியிற்கண்ட 
ஹேதிக்கள் இரண்டில் எதைக்கொண்டாகிலும் அந்த உத்த 
- எவை , ரத்து செய்யவேண்டுமென்றே திருககவேண்டுமென் 
மே ஸிவில் கோர்ட்டில் வியாஜ்ஜியம தொடாலாம் : 

( a ) சம்பந்தப்பட்ட நீர்ப்பாய்ச்சல் கட்டுவேலையை மா 
மத்து செய்ய அவர் கடமைப்பட்டிருக்கலில்லை யென்பது ; 

( b ) செலவில் எந்த பாகத்தை ( 1 ) குறிப்பிட்ட உட் 
பிரிவின் படி , அவர் செலுத்த உட்பட்டவராயிருக்கிறாரோ 
அது தப்பாய்க் கணக்கிடப்பட்டிருக்கிததென்பது , 

மேல்படி உத்தரவானது ரத்து செய்யப்பட்டாலும் 
திருத்தப்பட்டாலும் , கோர்ட்டார் - அக்கிரமமாய் வசூல் 
செய்யப்பட்டிருப்பதாகக் காணப்படும் யாதொரு தொகை 
யை வாபஸ் செய்யும்படி கட்டளையிட வேண்டும் 
நீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான கட்டுவேலைகள் ஒன்றுக்கு மேற் 

பட்ட பூஸ்திதிகளுக்கு உபயோகப்பாேது . 
143. ( 1 ) இந்த அத்தியாயத்தில் கண்ட நிபக் 
தனைகள் ஒன்றுக்கு மேற்பட்ட பூஸ்திதிகளுக்கு உபயோ 
கப்படும் யாதொரு தீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான கட்டுலேலைக் 
குக் கூடுமானமட்டில் பிரயோகப்படும் . 


26 ) 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆகீட் . 


( 2 ) நீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான யாதொரு கட்டுவேலை 
யானது ஒன்றுக்கு மேற்பட்ட பூஸ்திதிகளுக்கு உபயோகப் - 
படுகிற விஷயத்திலே , பிரதேச கவர்ன்மென்டார் 

( a ) அனுசரிக்க வேண்டிய நடவடிக்கை முறையை 
யைக் 
குறித்து ஒழுங்கேற்படுத்துவதற்காகவும் , 

( b ) சம்பந்தப்பட்ட நிலத்துக்குடையவர்கள் , பயத்துகள் 
ஆகிய இவர்களின் உரிமைகளையும் பொறுப்புகளையும் நிர்ண 
யித்து அவைகளைச் சரிக்கட்டுவதற்சாகவும் , 

{ c ) மாமத்துகளைச் செய்து முடிப்பதற்காகப் பிடித்த 
செலவை வசூல் செய்லதைக்குறித்து நிபந்தனை ஏற்படுத்து 
வதற்காகவும் 

விதிகள் செய்யலாம் . 
வலிவில் கோர்ட்டின் அதிகார வரம்புக்குத் தடை 
144. இந்த அத்தியாயத்தின் படி யாதொரு டிஸ் 
ட்ரிச்ட் கலெக்டராவது செவினியு டி விழன் ஆபிஸராவது 
நடத்தின நடவடிக்கைகள் விஷயமாய் எந்த ஸிவில் கோர்ட் 
டாரும் இன்ஜன்க்ஷன் என்னும் தடை உத்திரவு பிறப்பிக் 
கவுங்கூடாது , 142 -வது பிரிவில் பேந்தனை கண்டபடிச் 
கன்றி மற்றப்படி யாதொரு வியாஜ்ஜியத்தை ஏற்றுக்கொள் 
ளவுங் கூடாது . 

9- ம் அத்தியாயம் . 
கைப்பற்று நிலங்களையும் பூஸ்திதிகளையும் உட்பிரிவினை 

செய்வதும் ட்ரான்ஸ்பர் பண்ணுவதும் , 
இந்த அத்தியாயமானது ரயத்துகளுக்கு மிகவும் முக்கியமான 
ஒரு அத்தியாயம் . ரயத்துகளின் கைப்பற்று இலங்கள் டிரான்ஸ்பர் 
செய்யப்படும் பக்ஷத்தில் அதைப்பற்றி உடனே நிலத்துக்குடைய 
எருக்கு தெரிவிக்கப்படுவது மிகவும் அவசியமானதாகும் . அப்படி 


நிலமாவது 


145 - வது பிரிவு . 

261 
தெரிவிக்கப்படாமலும் புதிய ரயத்துகள் பட்டாதாரராக அங்கீகரிக் 
கப்படாமலும் பழைய பட்டாதார் பேரில் டிக்கிரி நடந்து சொத்துக் 
கள் ஏலம்போடப்பட்டு வருகின்றன . அவைகளை கூடியவரையிலும் 
நிவர்த்தித்து சரியான ரயத்துக்கு சரியானபடி கோடிஸ் சேருவ 
தற்கும் டிரான்ஸ்பர் அங்கீகரிக்கப்படுவதற்கும் இந்த அத்தியாய 
தில் உள்ள அம்சங்கள் அனுசரிக்கப்படவேண்டும் . 
கைப்பற்று நிலமாவது கைப்பற்று நிலத்தின் பாகமாவது 

ட்ரான்ஸ்பர் செய்யப்படு வதையாகிலும் மற் 
றொருவரைச் சேர்ந்துபோவதையாகிலும் 

அங்கீகரிப்பது . 
145. ( 1 ) யாதொரு கைப்பற்று 
அதன் யாதொரு பாகமாலது ட்ரான்ஸ்பர் செய்யப்படும் 
ஒவ்வொரு சமயத்திலும் அல்லது சட்டப்பி போக காரன 
பாக அது மற்றொருவரைச் சேர்ந்து போகும் ஒவ்வொரு 
சமயத்திலும் நிலத்துக்குடையவர் இந்தப் பிரிவில் கண்ட 
நிபந்தனைகளுக்குட்பட்டு அந்தப்படி டிரான்ஸ்பர் செய்யப் 
படுவதையாகிலும் மற்வொருவரைச் சேர்ந்து போவதை 
பாகிலும் அங்கேரிக்கவும் இதில் பின்னால் நிபந்தனை கண்டி 
ருக்கிற பிரகாரம் புதிதாய் ஒப்பந்தம் அல்லது ஒப்பந்தக் 
கள் செய்து கொள்ளவும் கடமைப்பட்டவராவார் . 

( 2 ) பாதொரு கைப்பற்று நிலமாவது அதன் 
யாதொரு பாகமாவது சயத்தின் செய்கையால் ட்ரானஸ்பர் 
செய்யப்பட்டால் நிலத்துக்குடையவர் ட்சான்ஸ்பர் செய்த 
வரிடமிருந்தும் ட்ரான்ஸ்பர் செய்யப்பட்டவரிடமிருந்தும் 
அதைக்குறித்து எழுத்து மூலமாய் கோடிஸ் பெற்றுக் 
கொள்வதன் மேல் அந்த சான்ஸ்பரை அங்கீகரிக்க வேண் 


டும் , 


பாதொரு கைப்பற்ற நிலத்தையாவது அதன் 
யாதொரு பாகத்தையாவது 

ட்சென்ஸ்பர் செய்வதைக் 


262 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


குறித்த யாதொரு தஸ்தவேஜை ரெஜிஸ்டர் செய்வதற்காகக் 
கொடுத்துக்கொள் ரூம் யாதொரு நபர் ட்ரான்ஸ்பர் செய்த 
வரும் 

ட்ரான்ஸ்பர் செய்யப் பெற்றவரும் கையெழுத்து 
போட்டிருப்பதும் நிலத்துக்குடையவருக்கு விலாசம் எழுதி 
விருப்பதும் ட்ரான்ஸ்பரை அங்கீகரிக்கும்படி கேட்டிருப் 
பதுமாகிய எழுத்து மூலமான நேரடிஸ் ஒன்றை மேற்படி 
கஸ்தவேஜுடன் கூட கொடுத்துக்கொள்ள வேண்டும்: * 
மேலும் , அவர் மேற்படி கோடிஸை நிலத்துக்குடையவரு 
க்கு அனுப்புவதற்காகப் பிரதேச கவர்ன்மென்டார் நிர்ண 
யிக்கக் கூடிய கட்டணத்தை ரெஜிஸ்டர் செய்யும் உத்தியோக 
ஸ்தரிடத்தில் செலுத்தவும் வேண்டும் . பேலே கண்ட 
நோடிஸ் லாப்பெற்றுக்கொள்வதன் மேல் நிலத்துக்குடைய 
வர் அந்த டிமான் ஸ்பரை அங்கீகரிக்கவேண்டும் . 

( 3 ) யாதொரு கைப்பற்று நிலத்தையாவது அதன் 
யாதொரு பாகத்தையாவது ட்ரான்ஸ்பர் செய்திருக்கும் 
விஷயத்தைக் குறித்தும் அந்தப்படி ட்ரான்ஸ்பர் செய்திரு 
ப்பது சட்ட சம்மதமாகுமென்பதைக் குறித்தும் யாதொரு 
ஸிவில் அல்லது செவினியு கோர்ட்டாருக்கு முன் நடத்தப் 
படுவதாய் மேற்படி ட்ரான்ஸ்பர் செய்தவரும் ட்ரான்ஸ்பர் 
செய்யப்பெற்றவரும் கட்சிக்காரர்களாயிருக்கிற யாதொரு 
நடவடிக்கையில் கட்டுப்படுத்தும் தீர்மானம் ஒன்று செய் 
யப்பட்டிருக்கிற விஷயத்திலே நிலத்துக்குடையவர் கை 
நடவடிக்கையில் செய்யப்பட்ட தீர்ப்புக்காயினும் பிறப்பிக் 
கப்பட்ட டிக்ரிக்காயினும் உத்தரவுக்காயினும் ஸெர்டிபை 
செய்யப்பட்ட நகல் ஒன்று கொண்டுவந்து காட்டப்படுவ 
தன் மேல் மேலே கண்ட ட்ரான்ஸ்பரை அங்கீகரிக்க கட 
மைப்பட்டவராவார் . 


145 - வது பிரிவு . 


263 


( 4 ) யாதொரு ஸிவில் கோர்ட்டின் டிக்ரி அல்லது 
உத்தரவை - அனுசரித்தாவது குத்தகைத்தொகை பாக்கிக் 
காகவாகிலும் கவர்ன்மென்டாருக்குச் சேரவேண்டிய தீர்வை 
பாக்கிக்காகவாகிலும் கவர்ன்மென்டாருக்குச் சேர வேண்டிய 
தீர்வை பாக்கியைப் போலாயினும் குத்தகைத்தொகை பாக் 
கியைப்போலாயினும் வசூலிக்கத்தக்க யாதொரு டிமாண்டுக் 
காகவாகிலும் நடத்தப்பட்ட விற்பனையினாலாவது யாதொரு 
கைப்பற்று நிலமோ அதன் பாதொரு பாகமோ ட்ரான்ஸ் 
பர் செய்யப்பட்டால் நிலத்துக்குடையவர் அந்த ட்ரான்ஸ் 
பரை உறுதிப்படுத்திவதற்கான டிக்ரி அல்லது உத்தரவுக்கு 
ஸெர்டிபை செய்யப்பட்ட நகல் ஒன்று கொண்டுவந்து காட 
டப்படுவ தன்மேலாவது யாதொரு கோர்ட்டாருடைய அல் 
லது சர்க்கார் உத்தியோகஸ்தருடைய உத்தரவின்படி நடத் 
தப்படும் விற்பனை மூலமாய் ட்பான்ஸ்பர் செய்யப்படுகிற 
விஷயங்களில் விக்கிய ஸெர்டிபிகேட்டாகிலும் ஸெர்டிபை 
செய்யப்பட்ட அதன் நகலாகிலும் கொண்டுவந்து காட்டப் 
படுவதன் மேலாவது அந்த சான்ஸ்பரை அங்கிகரிக்க 
வேண்டும் . 

( 5 ) யாதொரு கைப்பற்று நிலமாவது அதன் 
தாரு பாகமாவது சட்டப் பிரயோக காரணமாக மற் 
பெருவரைச் சேர்ந்து போகிற விஷயத்திலே நிலத்துக்குடை 
பவானவர் எந்த நபருக்கு மேற்படி கைப்பற்று நிலம் 
சேர்ந்துபோயிருக்கிறதோ அந்த நபரிடமிருந்து அதைக் 
குறித்து எழுத்து மூலமாய் நோடிஸ் பெற்றுக்கொள்வதன் 
மேல் அந்தப்படி சேர்ந்து போயிருப்பதை அங்கீகரிக்க 
வேண்டும் . 

( 6 ) ( a ) ட்ரான்ஸ்பர் செய்தவராவது ட்ரான்ஸ்பர் 
செய்யப்பெற்றவராவது அந்த ட்ரானஸ்பர் அங்கீகரிக்கப் 


261 சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் 
படுவதற்காக நிலத்துக்குடையவருக்கு விண்ணப்பம் 
செய்துகொள்வதில் ஒருவர் மற்றொருவருடன் சேர்த்துக் 
கொள்ளத் தவறிப்போனால் , ஷை ட்ரான்ஸ்பர் செய்தவராகி 
லும் ட்ரான்ஸ்பர் செய்யப் பெற்றவராகிலும் , ஷ கைப் 
பற்று நிலமோ அதன் யாதொரு பாகமோ எந்த நபர் அல் 
எது நபர்களுக்குச் சேர்ந்து போயிருக்கிறதென்னும் விஷய 
மாய் யாதொரு விவாதம் ஏற்பட்டால் , ஷை கைப்பற்று 
நிலம் அல்லது பாகம் தமக்குச் சேர்ந்துவிட்டதென்று 
தாவா செய்யும் எந்த நபராகிலும் சந்தர்ப்பத்துக்கேற்றபடி 
மேற்படி . ட்ரான்பரையாயினும் மேலே கண்டபடி சேர்ந்து 
போயிருப்பதையாயிலும் லெர்டிபை செய்து உத்தரவு 
பிறப்பிக்கும்படி கலெக்டருக்கு விண்ணப்பம் செய்து 
கொள்ளலாம் . 

( b ) கலெக்டரானவர் ட்ரான்ஸ்பர் செய்தவருக்கா 
வது ட்ரான்ஸ்பர் செய்யப்பெற்றவருக்காவது பற்றுள்ள 
வேறே நபர்களுக்காவது கோடிஸ் கொடுத்த பிறகும் , ட்பான் 
ஸ்பர் செய்த விஷயத்தைக்குறித்தும் ட்பரன்ஸ்பர் செய்தது 
சட்டசம்மதமாகுமாவென்பதைக் குறித்துமாகிலும் எந்த 
நபர் அல்லது நபர்களுக்கு மேற்படி கைப்பற்று நிலம் அல் 
லது பாகம் சேர்ந்து போயிருக்கிறதென்னும் விஷயத்தைக் 
குறித்தாகிலும் தமக்குத் தகுதியாகத்தோற்றும் விசாரனை 
செய்த பிறகும் , சந்தர்ப்பத்துக்கேற்றபடி மேற்படி ட்ரான் 
ஸ்பரையாயினும் மேலேகண்டபடிச் சேர்ந்து போயிருப்ப 
தையாயினும் ஸெர்டிபை செய்து உத்தரவு பிறப்பிக்கலாம் , 
அப்படிப்பட்ட உத்தாவுக்கு ஸெர்டிபை செய்யப்பட்ட 
நகல் ஒன்று கொண்டுவந்து காட்டப்படுவதன் மேல் நிலத்து 
க்குடையவர் அந்த ட்ரான்ஸ்பரையாவது அந்தப்படி சேர் 
ந்து போயிருப்பதையாவது அங்கீகரிக்கக் கடமைப்பட்ட 
வாவார் . 


145 - வது பிரிவு . 

265 
( c ) யாதொரு ட்சான்ஸ்பரை உறுதிப்படுத்துவதத் 
காவது , ரத்து செய்வதற்காவது சட்டப்பிரயோக காரணமாக 
மற்செருவசைச் சேர்ந்துபோயிருப்பதை அனுசரித்துச் 
செய்யப்படும் யாதொரு தாவாவை அமுலுக்குக் கொண்டு 
வருவதற்காவது ஸிவில் கோர்ட்டில் வியாஜ்ஜியம் தொடருவ 
தற்கு இந்த உட்பிரிவில் கண்டதெதனாலும் தடை ஏற்பட 
மாட்டாது , 

( 7 ) இந்தப் பிரிவில்கண்ட முந்திய நிபந்தனைகளின் 
படி யாதொரு கைப்பற்று நிலமாவது அதன் பாகமாவது 
ட்ரான்ஸ்பர் செய்யப்பட்டதையாகிலும் அது மற்றொருவ 
ரைச் சேர்ந்து போனதையாகிலும் நிலத்துக்குடையவர் , 
அங்கீகரித்திருந்தால் - 

( i ) கைப்பற்று நிலம் முழுவதும் ட்ரான்ஸ்பர் செய் 
யப்பட்டிருக்கிற அல்லது மற்ருெருவசைச் சேர்த்து போயி 
ருக்கிற விஷயத்திலே , நிலத்துக்குடையவர் - ட்ரான்ஸ்பர் 
செய்யப்பெற்றவருடனாயினும் எந்த நபருக்குக் கைப்பற்று 
நிலம் சேர்த்து போகிறதோ அந்த நபருடனாயினும் பிரத்தி 
யேகமாய் ஒப்பந்தம் செய்துகொள்ளக் கடமைப்பட்டவ 
பாவார் ; அல்லது , மேலே கண்டபடி ட்பான்ஸ்பர் செய்யப் 
பெற்றவர்கள் அல்ஃது மேற்படி நபர்கள் ஒருவருக்கு மேற் 
பட்டிருந்தால் அப்படிப்பட்ட சான்ஸ்பர் செய்யப் பெற்ற 
வர்கள் அல்லது நபர்களுடன் கூட்டாய் ஒப்பந்தம் செய்து 
கொள்ளக் கடமைப்பட்டவராவார் . 

( ii ) கைப்பற்று நிலத்தின் யாதொரு பாகம் மேலே 
கண்டபடி ட்ரான்ஸ்பர் செய்யப்பட்டிருந்து அல்லது மத் 
றொருவரைச் சோந்து போயிருந்து , அந்த பாகம் அளத்து 
எல்லை ஏற்படுத்தி வரையறுக்கப்படாதிருக்கிற விஷயத் 

34 


261 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


திலே , நிலத்துக்குடையவர் - ட்ரான்ஸ்பர் செய்தவருடலும் 
ட்பான்ஸ்பர் செய்யப் பெற்றவருடனும் இதர கூட்டுப்பங்கு 
க்காரர்கள் எவர்களேனும் இருந்தால் அவர்களுடனுமாவது 
எந்த நபர் அல்லது நபர்களுக்கு மேற்படி கைப்பற்று நிலத் 
தின் பாகம் சேர்ந்து போகிறதோ அந்த நபர் அல்லது நபர்க 
ளுடனும் இதா கூட்டுப்பக்குக்காரர்கள் எவர்களேனும் 
இருந்தால் அவர்களுடனுமாவது கூட்டாய் ஒப்பந்தம் செய் 

காள்ளக்கடமைப்பட்டவராவார் : 


வ 


ஆனால் ட்ரான்ஸ்பர் செய்தவருக்கு மேற்படி கைப் 
பற்று நிலத்தில் இனி எவ்வித பாத்தியதையும் இல்லாமல் 
போய்விட்டால் அவருடைய பெயரை அவர் சம்பதக் 
துடன் மேற்படி ஒப்பந்தத்தில் சேர்க்காமல் விட்டு விடலாம் ; 

(iii) கைப்பற்று நிலத்தின் யாதொரு பாகம் 
மேலேகண்டபடி ட்ரான்ஸ்பர் செய்யப்பட்டிருந்து அல்லது 
மற்றொருவரைச் சேர்ந்து போயிருந்து அந்த பாகம் அளந்து 
எல்லை ஏற்படுத்தி வரையறுக்கப்பட்டிருக்கிற விஷபத்திர 
நிலத்துக்குடையவர் (பிரிவினையினால் ஏற்பட்ட ) உட் பகுதி 
களைக் கைப்பற்றில் வைத்திருப்பவர்களுடன் தனித்தன் 
யாய் ஒப்பந்தங்கள் செய்துகொள்ளக் கடமைப்பட்டவரா 
வார் : 

ஆனால் , மேற்படி உட்பகுதிகளில் ஒவ்வொன்றும் 
அது விஷயமாய்ப் பிரதேச கவர்ன்மென்டாலால் செய்யப் 
பட்ட விதிகளை அனுசரித்திருந்தாலன்றி மற்றப்படி , நிலத் 
துக்குடையவர் மேலேகண்டபடி, ஒப்பந்தங்கள் செய்து 
கொள்ளக் கடமைப்பட்டவராகமாட்டார் . 

( 8 ) ( 7 ) குறிப்பிட்ட உட்பிரிவைச் சேர்ந்த ( iii ) 
அடையாளமிட்ட பகுதியுடன் சேர்த்திருக்கும் விலக்கு 


14 வது பிரிவு 


287 


கிபந்தனையின் கீழ் வரும் யாதொரு விஷபத்திலே திலத்துக் 
குடையவர் ( பிரிவினையினால் ஏற்பட்ட ) உட்பகுதிகளைக் 
கைப்பற்றில் வைத்திருப்பவர்களோடு தனித்தனியாய் ஒப் 
பந்தங்கள் செய்து கொள்ளாவிட்டால் , அவர் அவர்களோடு 
சுட்டாய் ஒப்பந்தம் செய்து கொள்ளக் கடமைப்பட்டவ 
ராவார் . 

( 9 ) நிலத்துக்குடையவர் ( 7 ) குறிப்பிட்ட உட்பிரி 
வைச் சேர்ந்த ( iii ) அடையாளமிட்ட பகுதியில் குறிப்பிட் 
டிருக்கும் உட்பகுதிகளுக்குள் குத்தகைத் தொகையை 
முதன் முதல் பங்கீடு செய்ய வேண்டும் . 

ஆறுமாத காலத்துக்கு மேற்பட்டு குத்தகைத் 
தொகைகளைப் பங்கீடு செய்யாமல் தாமதம் செய்யப்பட்டா 
லும் அந்தப்படி பங்கீடு செய்திருப்பதைச் சம்பந்தப்பட்ட 
ட்சிக்காரர்களில் எவராகிலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் , 
கலெக்டரானவர் - அப்படிப்பட்ட யாதொரு 

கட்சிக்காரர் 
விண்ணப்பம் செய்து கொள்வதன் மேல் , குத்தகைத் தொகை 
யைப் பங்கீடு செய்ய வேண்டும் ; மேலும் , அந்தப்படி பங் 
கீடு செய்திருப்பதானது நிலத்துக்குடையவரையும் சம்பந்தப் 
பட்ட இதர 

சகல கட்சிக்காரர்களையும் கட்டுப்படுத்தக் 
கூடியதாகும் . 

( 10) யாதொரு கைப்பற்று திலம் ட்சான்ஸ்பர் செய் 
யப்படுவதனாலாவது அந்தப்படி ட்ரான்ஸ்பர் செய்யப்பட் 
புருப்பதை நிலத்துக்குடையவர் அங்கீகரிப்பதனாலாவது 
அந்தக் கைப்பற்று நிலம் அல்லது அதில் அடங்கியிருக்கும் 
நிலங்கள் அந்தப்படி ட்ரான்ஸ்பர் செய்யப்பட்ட தேதிக்கு 
முன் அவைகள் விஷயமாப் பாக்கியா ருந்து சேர்த்து வந்தி 
ருக்கும் குத்தகைத் தொகைக்காக மேற்படி கைப்பற்று 
நிலம் அல்லது அதில் அடங்கியிருக்கும் நிலங்களின் மேல் 


5 


268 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


ஏற்பட்டுள்ள பொறுப்புக்காகிலும் அந்த குத்தகைத்தொகை 
விஷயமாய் அதற்கு அல்லது அவைகளுக்குள்ள உத்தாவா 
தத்துக்காகிலும் எந்த விதத்திலும் பாதகம் உண்டாகமாட் 


டாது . 


( 11 ) யாதொரு கைப்பற்று நிலத்தைக் கூட்டுப்பங் 
குக்காளர்களுக்குள பாகம் பிரிப்பதானது ட்ரான்ஸ்பாயிருந் 
தால் எப்படியோ அப்படியே இந்தப் பிரிவில் கண்ட நிபச் 
தனைகள் அந்த பாகப்பிரிவினைக்குப் பிரயோகப்படும் , 

குறிப்புகள் . 
பழைய 145 - வதி பிரிவும் 146 - வது பிரிவும் 1934- ம் 
வருஷத்திய திருக்கத்தினால் முற்றிலும் மாற்றப்பட்டு 145 - வது 
பிரிவு என்று ஒரே பிரிவாக அமைக்கப்பட்டது . இதில் விவரமாக 
பலவிதமான பராதீனங்கள் , டிக்கிரிகள் இவைகளை யொட்டி உரிமை 
கள் நிலஸ்வான்தாரரால் அகீகரிக்கப்பட வேண்டுமென்று கூறப்பட் 


ஒரு ரபர் தாம் ரயத்தாக அங்கீகரிக்கப்பட்டு 112 -வது பிரிவின் 
கீழ் அல்லது அதைப் போன்ற இதர பிரிவுகளின் கீழ் லேஸ்வான 
தாரர் எடுத்துக்கொள்ளும் நடவடிக்கைகளில் ஆகோபிக்க வேண்டு 
ரனால் அவர் இந்தப் பிரிவின் கீழ் உள்ள நடவடிக்கைகளை முன்னே 
கைக்கொண்ட பிறகு தான் ரயத்து எனறு அங்கீகரிக்கப்படுவதற்கு 
ஹேது உண்டாகும் . அப்படியொன்றும் செய்யாமல் ஸிவில் கோர்ட் 
ல் நில விஸ்தீர்ண விஷபமாய் தனக்கு பரிஹாரம் கிடைக்க வேண் 
டும் என்று தாவா செய்வது சட்ட சம்மதமாகாது . 1932 , 11. V. N. 
1093 . 

ஒரு கைப்பற்று நிலமானது பல பராதீனங்களுக்குட்பட்டிருச் 
தால் கடைசியாகப் பராதீனம் பெற்றவர் இந்தப்பிரிவின் கீழ் பரி 
ஹாரம் தேடிக்கொள்ள முடியாது என்று சொல்வதற்கில்லை . ஆனால் 
அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் பராதீனம் செய்தவர்கள் பராதீனம் 
பெற்றவர்கள் ஆகிய எல்லா நபர்களும் ஒன்று சேர்த்து மனு கொடு 


147 - வது பிரிவு , 


2019 


க்க வேண்டும் . வெங்கடராமய்யா VS. பித்தாபுரம் மஹாராஜா 67 . 
I.L J. 407. இவ்விஷயம் புதிய திருத்தப்பட்ட பிரிவிலும் நன்கு 
விளக்கப்பட்டது . 

ஒரு கைப்பற்று நிலமானது பாகங்களாக விற்பனை செய்யப் 
பட்டால் அந்த பாகங்களை பிரித்துக்கொடுக்கும் கடமை அல்லது 
உரிமையானது 

நிலத்துக்குடையவருடையது . அவர் நியாயமாயும் 
பசுபாதமில்லாமலும் அந்த பாகத்துக் குரிய ரென்டை நிர்மாணம் 
செய்யவேண்டும் . அவர் செய்யாவிட்டால் ரயத்தானவர் 55 - வது பிரி 
வின் கீழ் சரியான பட்டா தேவை யென்று தாவா செய்து பரிஹா 
ரம் பெறலாம் . வெங்கடராமய்யா vs. பித்தாபுரம் மஹாராஜா 
f7 . II . L. J. 407 . 

டிரான்ஸ்பா பெற்றவர் 145 - வது பிரிவின் கீழ் தன்னுடைய 
ட்ரான்ஸ்பரை அங்கீகாரம் செய்வதற்காக நடவடிக்கை எடுத்துக் 
கொண்டாலொழிய 

லொழிய நிலஸ்வான் தரரர் அவரை ரயத்தாக ஏற்றுக் 
காள்ள அவசியமில்லை யென்று 143. I. C. 741. என்னும் கேஸில் 
தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது . ஆனால் அதற்காக எங்வளவு முன் 
னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டு 
மோ அவைகளனைத்தும் புதிய பிரிவில் சொல்லப்பட்டிருக்கின்றன . 

ஒரு பத்து தாம் டிரான்ஸ்பர் செய்து விட்டதைப்பற்றி நிலத் 
இக்குடையவருக்கு கோடிஸ் கொடுத்து விட்டால் அவர் அதன் 
பிறத பென்டுக்காக பத்தப்படவேண்டிய அவசியமில்லை யென்று 
27. M. L. | . 397. என்னும் தேஹில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிற 

146. விட்டுவிடப்பட்டது . 
நோடிஸ் கொடுப்பதற்கு முன்னே , ட்ரான்ஸ்பர் செய்வதற்கு 
அல்லது கூட்டுப்பாதக்காரருக்கு விரோதமாக ஏற்பட்ட நட 
வடிக்கைகள் ட்ரான்ஸ்பர் செய்யப்பெற்றவருக்கு அல்லது 
கூட்டுப்பங்குக்காரருக்கு விரோதமாகச் செலாவணி 

யாகுமென்பது . 
147. ( 1 ) ( a ) 145 - வது பிரிவைச் சேர்ந்த ( 2 ) 
குறிப்பிட்ட உட்பிரிவின்படி , கோடி ஸ் கொடுப்பதற்கு முன் 
பாவது , 


270 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


( b ) அந்த பிரிவைச் சேர்ந்த ( 3 ) குறிப்பிட்ட உட் 
பிரிவின்படி தீர்ப்புக்காகிலும் டிக்ரிக்காகிலும் உத்தரவுக்கா 
கிலும் ஸெர்டிபை செய்யப்பட்ட நகலைக் கொண்டுவந்து 
காட்டுவதற்கு முன்பாவது , 

{ C ) அந்த பிரிவைச் சேர்ந்த ( 1 ) குறிப்பிட்ட உட்பிரி 
வின்படி டிக்ரி அல்லது உத்தரவுக்கு ஸெர்டிபை செய்யப் 
பட்ட நகலையா பினும் விக்கிரய ஸெர்டிபிகேட் அல்லது 
அதற்கு ஸெர்டிபை செய்யப்பட்ட நகலையாயிலும் கொண்டு 
வந்து காட்டுவதற்கு முன்பாவது , 

( d ) அந்த பிரிவைச் சேர்ந்த ( 6 ) குறிப்பிட்ட உட்பிரி 
வின்படி உத்தரவுக்கு ஸெர்டிபை செய்யப்பட்ட நகல் ஒரு 
றைக் கொண்டுவந்து காட்டுவதற்கு முன்பாவது , 


ட்ரான்ஸ்பர் செய்வதற்கு அல்லது கூட்டுப்பங்குக் 
காரர்களுக்கு விரோதமாக இந்த ஆக்டின்படி ஆரம்பிக்கப் 
பட்ட அல்லது செய்து முடிக்கப்பட்ட எல்லாக்காரியர் 
களும் நடவடிக்கைகளும் அப்படிப்பட்ட காரியங்களும் கூட 
வடிக்கைகளும் எதற்காகப் பாக்கி சே வேண்டுமோ அந்த 
நிலத்தையும் , அதில் பயிராய்க் கொண்டிருக்கும் பாசூல் 
களையும் , அதிலிருந்து சேகரிக்கப்பட்ட பிளபொருள்களை 
யும் பாதிக்கிற மட்டிலே அல்லது பாதிக்கிறதாகப் பொருள் 
படுகிறமட்டிலே, ட்ரான்ஸ்பர் செய்யப்பெற்றவருக்கு அல் 
லது கூட்டுப்பங்குக்காபருக்கே விரோதமாக அப்படிப்பட்ட 
காரியங்களும் நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட்டு அல்லது 
நடத்தப்பட்டு அவரே பாக்கிதாரராயிருந்தாலெப்படியோ 
அப்படியே அவருக்கு விரோதமாகச் செலாவணியாவதா 
டுங்கட பிரயோசனப்படத்தக்கவைகருமாகும் . 


ஸை 


147 - வது பிரிவு . 

271 
( 2 ) 145 - வது பிரிவின்படி கொடுக்க வேண்டிய நோடி 

78.வது பிரிவைச் சேர்ந்த ( 2 ) குறிப்பிட்ட உட்பிரிவில் 
நிபந்தனை சண்டிருக்கிறவிதமாக சேர்ப்பிக்கலாம் . 

( 3 ) மேலே கண்டபடி எழுத்து மூலமான கோடிஸ் 
கொடுக்கப்படுகிற வரையிலாகிலும் சந்தர்ப்பத்துக்கேற்றபடி 
( 1 ) குறிப்பிட்ட உட்பிரிவில் கண்ட ( b ) ( c ) ( d ) அடையாள 
மிட்ட பகுதிகளில் குறிப்பிட்டிருக்கும் தஸ்தாவேஜு 
கொண்டு வந்து காட்டப்படுகிறவசையிலாகிலும் ட்ராஸ்ன்பர் 
செய்தவராவது கூட்டுப்பக்குக்காகமாவது ட்ரான்ஸ்பர் அல் 
லது பிரிவினை செய்த காரணத்தினால் மாத்திரமே , ஒரு ரயக் 
தாக அவருக்கு ஏற்பட்டிருக்கிற பொறுப்புகளில் எதற்கா 
வது உட்பட்டவராகாமற் போகமாட்டார் . 

குறிப்புகள் , 
ஒரு ரயத்து மற்றொருவருக்கு தனது கைப்பற்ற நிலத்தை 
ட்ரான்ஸபா செய்தார் . ஆனால் , அவராவது ட்ரானஸ்பர் பெற்றவ 
வது நிலத்துக்குடையவருக்கு ( அதாவது ஜமீன்தாரருக்கு ) தெரி 
விச்சவில்லை . இவர்கள் நியாயமாய் தெரிவித்திருக்கவேண்டு , அப்படி 
பொன்றும் தெரிவிக்காத்தினால் நிலம் விஷபமாய் 42 -வது பிரிவின் 
கீழ் நடவடிக்கைகளை தொடங்கின காலத்தில் நீலஸ்வான் தாரர் 
எவர் பேரில் பட்டாயிருந்ததோ அவருக்கு மாத்திரம் நோட்டின் 
கொடுத்து நில விஸ்தீரணம் அதிகமாயிருப்பதால் சென்ட் அதிகப் 
படுத்தப்படவேண்டுமென்று கலெக்டரிடம் விண்ணப்பம் செய்து 
கொண்டார் நிலததை பராதீனம் செய்து கொண்டவர் வாஸ்தவத்தில் 
சொத்தை பெற்றிருந்த போதிலும் அவர் இந்த நடவடிக்கைகளில் 
பார்ட்டியாக சேர்க்கப்படவில்லை . நிலத்தை பராதீனம் செய்தவர் தம 
க்கு யாதொரு அவசியமும் இல்லையென்று சும்மாகவே இருந்ததில் 
மனு ஒருகலைப்பக்ஷமாக தீர்மானிக்கப்பட்டு ரென்ட் உபர்த்தப்பட்டது . 
பிறகு அதிகப்படுத்தின ரென்ட் விகிதம் பெறுவதற்கு நிலத்துக்கு 
டையவர் தாவா செய்தார் . இந்த தாவாவில் பராதீனம் செய்தலா 
பாரதீனம் பெற்றார் இரண்டு பேர்களையும் பார்ட்டிகளாகச் சேர்த் 


272 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


தார் . பராதீனம் பெற்றவர் தாம் முந்தின நடவடிக்கைகளில் பார்ட் 
டியாக சேர்க்கப்படவில்லையா தலால் அவை தமமை பாபதிக்காது என் 
றம் ரென்டை அதிகப்படுத்தினது செல்லாது என்றும் வாதம் செய் 
இதற்கு தமக்கு உரிமையுண்டுபென்று கூறினார் . இம்மாதிரி வாதிக்க 
லாமா என்று கேள்வி வந்கதில் 147 -வது பிரிவானது அதற்கு ஒரு 
கடையா கும் என்றும் அவர் முந்தின நடவடிக்கைகளுக்கு கட்டுபட 
வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது . 147 - வது பிரிவானது 
42 - வது பிரிவின் கீழ் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கும் பிரயோக 
மாகும் என்றும் தீர்மானிப்பட்டது சுப்பாரெட்டி VS. வெங்கட சுப்பா 
ரெட்டி 55. M L. J. 72 . 
நிலத்துக்குடையவரும் ட்ரான்ஸ்பர் செய்யப்பெற்றவர் அல்லது 
கூட்டுப்பங்குக்குக்காரரும் ட்ரான்ஸ்பரைக் குறித்து அல் 
லது பாகம் பிரித்துக்கொள்வதைக் குறித்து சோடிஸ் . 

148. யாதொரு நிலத்துக்குடை யவர் தம்முடைய 
பூஸ்திதி அல்லது நிலம் முழுவதையுமோ அதில் ஒரு பாகத் 
தையோ ட்ரான்ஸ்பர் செய்தாலும் , கூட்டுப்பங்குக்காரர் 
களுக்குள் யாதொரு பூஸ்திதியாவது. நிலமாவது பாகம் 
பிரிக்கப்பட்டாலும் சந்தர்ப்பத்துக்கேற்றபடி மேல்படி நிலத் 
துக்குடையவரும் ட்ரான்ஸ்பர் செய்யப்பெற்றவர் அல்லது 
கூட்டுப்பங்குக்காரரும் - ஜில்லா செஜட்டிற் பிரசுரம் செய்வ 
தும் இன்னும் பிரதேச கவர்ன்மென்டார் விதி பேற்படுத்தி 
எப்படி கட்டளையிடுவார்களோ அப்படிப்பட்ட வேறே வித 
மாகவும் , சந்தர்ப்பத்துக்கேற்றபடி ட்ரான்ஸ்பர் செய்யப் 
பட்ட அல்லது பாகித்துக்கொள்ளப்பட்ட நிலத்தை அனு 
போகத்திலுடைய பயத்துகளுக்கு மேற்படி ட்ரான்ஸ்பர் 
அல்லது பாகுபாட்டைக்குறித்து கோடிஸ் கொடுக்க வேண் 
டும் ; அப்படிப்பட்ட நோடிஸ் கொடுத்தாலன்றி மற்றப் 
படிக்கும் கொடுக்கிறவரையிலும் , மேலேகண்டபடி ட்ரான் 
ஸ்பரான பிறகு அல்லது பாகித்துக் கொள்ளப்பட்ட பிறகு 





149 -வது பிரிவு . 


273 


சேரவேண்டிருந்து அப்படிப்பட்ட ட்ரான்ஸ்பர் அல்லது 
பாகுபாட்டைக்குறித்த கோடிஸ் பயத்துக்குக் கொடுக்கப் 
பட்டதற்கு முன்னே மேல்படி நிலத்துக்குடையவரிட 
த்தில் செலுத்திவிட்ட யாதொரு குத்தகைத் தொகை 
விஷயமாய் ட்சான்ஸ்பர் செய்யப் பெற்றவருக்காயினும் 
கூட்டுப்பங்குக்காரருக்காயினும் எந்த சயத்தும் ஜவாப் 
தாரியாகமாட்டார் ; மேலும் , அப்படிப்பட்ட நோடிஸ் கொடு 
க்கப்பெறாத பயத்துகளில் எவராவது மேற்படி நிலத்துக் 
குடையவர் மேல் நடத்தின நடவடிக்கைகளெல்லாம் - ட்ரான் 
ஸ்பர் செய்யப்பெற்றவர் அல்லது கூட்டுப்பங்குக்காரர் 
மேலேயே முதலில் கடத்தப்பட்டிருந்தாலெப்படியோ அப்ப 
டியே அவருக்கு விரோதமாய்ச் செலாவணியாவதோடுங்கூட 
அவரைக்கட்டுப்படுத்தக் கூடியவைகரூமாகும் . 

10- அத்தியாயம் 
ராஜிநாமாகொடுப்பதும் ( நிலத்தை விட்டு) அப்புறப் 

படுத்துவதும் (இஜெக்ட்மெண்டும் .) 
ரயத்து கைப்பற்று நிலத்துக்கு ராஜிநாமா கொடுப்பது . 

149. ( 1 ) ஒவ்வொரு பயத்தும் யாதொரு ரெவின்யு 
வருஷத்தின் முடிவிலிருந்து ஊர்ஜ்ஜிதத்துக்கு வரும்படி 
யாய் , ஒரு ரெவின்யு புலத்தைக்காட்டிலும் குறைவாயிராத 
தம்முடைய கைப்பற்று நிலத்துக்காகிலும் அதன் யாதொரு 
பாகத்துக்காகிலும் தம்மால் கையெழுத்திடப்பட்ட எழுதிய 
நோட்டீஸ் மூலமாய் சாஜிநாமா கொடுத்து விடலாம் ; ஆனால் , 
பாஜிநாமா கொடுக்கப்பட்ட பாகமானது போக்கு வரவு 
வசதியமைந்ததாயிருக்க வேண்டும் ; மேலும் , ( ராஜிகாயா 
கொடுக்காமல்) வைத்துக் கொள்ளப்படும் பாகத்துக்குச் 

35 . 


f 


274 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட். 


| 


| 


செலுத்தவேண்டிய குத்தகைத்தொகையை - பயத்து விண் 
ணப்பம் செய்துக்கொள்வதன் மேல் கலெக்டமால் புனராலோ 
சனை செய்யப்படுவதற்குட்பட்டு , நிலத்துக்குடையவர் பகுச் 
துக் கொடுக்கவேண்டும் . (ராஜிநாமா கொடுக்காமல் ) வைத் 
துக்கொள்ளப்படும் பாகத்தைப் புதிய கைப்பற்று நிலமாகப் 
பாவிக்கவேண்டியதோடுங்கூட, எந்த வருஷத்தில் சாஜிநாமா 
வைப்பற்றி கோடிஸ் கொடுக்கப்படுகிறதோ அந்த வருஷத் 
துக்கு அடுத்துவரும் ரெவின்யு வருஷத்துக்காக ஷை பாகத் 
தின் சம்பந்தமாய் புதிய பட்டா முச்சிலிக்கா பரிவர்த்தனம் 
செய்துகொள்ளவும் வேண்டும் , 

( 2 ) அந்தப்படி தம் கைப்பற்று நிலத்துக்கோ அதன் 
பாகத்துக் கோ ராஜிராமா கொடுக்கிற யாதொரு பயத்து 
பாஜிநாமா கொடுக்க தாம் உத்தேசித்திருப்பதைக்குறித்து 
ஏப்ரல் மாதம் முதல் தேதியன்றைக்காயினும் அதற்கு முன் 
னதாகவாயிலும் நிலத்துக்குடையவருக்கு நோடிஸ் கொடுக் 
தாலன்றி மற்றப்படி , ஷை . நிலத்துக்குடையவர் . கலெக்டரி 
டத்தில் வியாஜ்ஜியம் செய்துக்கொள்ளும் பட்சத்திலே , அப் 
படி மாஜிநாமா கொடுக்கும் தேதிக்கு அடுத்து வருகிற 
செவின்யு வருஷத்தில் அந்தக்கைப்பற்று நிலத்தின் அல்லது 
அதன் பாகத்தின் விஷயத்திலே உண்டாகக்கூடிய யாதொரு 
குத்தகைத்தொகை நஷ்டத்தை நிலத்துக்குடையவருக்குக் 
கட்டிக் கொடுக்க உட்பட்டவராவார். 
சோடிஸ் சேர்ப்பிப்பதற்காக ரெவின்யு ஆபீஸரிடத்தில் 

விண்ணப்பஞ்செய்துக் கொள்வது . 
150. ( 1 ) 149 -வது பிரிவைச்சேர்ந்த ( 2 ) குறிப் 
பிட்ட உட்பிரிவின்படி யாதொரு கோடிஸைப் பெற்றுக் 
கொள்ள மாட்டேனென்று நிலத்துக்குடையவர் திசாகரித் 
தால் ரயத்து கலெக்டரிடத்தில் ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் 


. 


15 ! -வது பிரிவு . 


275 
தேதிக்கு மேற்படாமல் விண்ணப்பஞ் செய்துகொள்ளலாம் ; 
அதன் மேல் அந்த கலெக்டர் அப்படிப்பட்ட நிலத்துக்குடை. 
யவருக்கு அந்த நோடீஸைச்சேர்ப்பிக்க வேண்டும் ; சேர்ப் 
பிப்பதற்குப்பிடிக்கும் செலவை சயத்து கொடுக்கவேண்டும் , 

( 2 ) அப்படிப்பட்ட ஒவ்வொரு நோடிஸும் எப்போது 
முதலில் கொடுப்பதற்காகக் காட்டப்பட்டதோ அப்போது 
பெற்றுக்கொள்ளப்பட்டதாக எண்ணப்படும் . 
( நிலத்தைவிட்டு ) அப்புறப்படுத்துவதற்கான வியாஜ்ஜியம் . 

151. யாதொரு ரயத்து - விவசாய காரியங்களின் 
சம்பந்தமாகத் தம் கைப்பற்று நிலத்துக்குள்ள மதிப்பை 
விசேஷமாய்க் கெடுத்து அந்த நிலத்தை முக்கியமான அம் 
சங்களில் அப்படிப்பட்ட காரியங்களுக்குத் தகுதியற்றதா 
க்கிவிட்டாரென்னும் ஹே துவைக்கொண்டுதான் அந்த சய 
த்தை ஷை கைப்பற்று நிலத்திலிருந்து அப்புறப்படுத்த 
வேண்டுமென்று . நிலத்துக்குடையவர் கலெக்டரிடத்தில் 
வியாஜ்ஜியம் செய்துக்கொள்ளலாம் . 

( 2 ) இந்தப்பிரிவில் என்ன சொல்லியிருந்த போதிலும் 
பாதகமில்லாமலே யாதொரு நிலத்துக்குடையவர்- (கிலத்தை 
விட்டு) அப்புறப்படுத்துவதோடுங்கூட அல்லது அதற்குப் 
பர்த்தியாக பிரதிபலனுக்காகவாகிலும் , பிரதிபலன் சகித 
மாகவோ அது இல்லாமலோ, யாதொரு இன்ஜங்ஷனென் 
ஓம் உத்தரவுக்காகவாகிலும் , சேதப்பட்டதை அல்லது 
வீண்போனதைச் சரிபடுத்திக்கொடுக்க வேண்டுமென்றாகி 
னும் , கலெக்டரிடத்தில் வியாஜ்ஜியம் தொடாலாம் . 

குறிப்புகள் . 
இப்பிரிவின் கீழ் தாவா செய்யும் உரிமையானது எப்பொழுது 
கிளம்பு மென்றால் கைப்பற்று சிலமானது மொத்தத்தில் பயிர் செய் 


. 


276 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


| 


யப்படுவதற்கு லாயக்கற்றதாக செய்யப்பட்ட சந்தர்ப்பங்களில்தான் 
கிளம்பும் 39 Alad , 373 . 

ஒரு ஜமீன்தார் தன்னுடைய ரயத்தின் கைப்பற்றிலுள்ள நிலத் 
தின் அடி பூமியில் உள்ள உலோகங்களும் கற்களும் தன்னுடையது 
என்று ஸ்தாபிதம் பெறுவதற்கும் தன்னுடைய பூமியிலிருந்து இனி 
தன்னுடைய உத்திரவில்லாமல் கற்களை வெட்டக்கூடாதென்று 
ஒரு சாஸ்வத இன்ஜஷன் ( தடை உத்திரவு ) பெறுவதற்கும் தன்னு 
டைய உத்திரவில்லாமல் கற்களை வெட்டி எடுத்துக்கொண்டு போன 
தற்காக டாமேஜ் தொகை பெறுவதற்கும் ஒரு சிவில் கோர்ட்டில் 
தாவா செய்யலாமா , அத்தகைய கேஸை சிவில் கேராட்டார் பிடித்து 
விசாரிக்கலாமா என்பது கேள்வி . சென்ளை எஸ்டேட்ஸ் லாண்டு 
ஆக்டின் 151 - வது பிரிவின் கீழாவது அல்லது வேறே எந்தப் பிரி 
வின் கீழாவது அத்தகைய தாவா செய்வதற்கு யாதொரு தடையும் 
கிடையா தா தலால் அதை சிவில் கோர்ட்டில் தாக்கல் செய்யலாம் 
என்றே சென்னை ஹைக்கோர்ட்டார் தீர்மானித்திருக்கினறனர் , 

சன்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்டின் 11 -வது பிரிவில் ஒரு 
ரயத்து தன்னுடைய கைப்பத்தில் உள்ள நிலத்தை அதன் மதிப்பு 
குறையும்படி செய்யாமல் எவ்விதமாகவாவது உபயோகப்படுத்தலாம் 
என்றுள்ளது . நிலம் என்பது அதன் சாதாரண அர்த்தத்தில் 
மொத்த பூமி என்று தான் நாம் கொள்ளவேண்டும் . அதாவது மேற் 
பூமியிலிருந்து அடியில் ஜலம் உள்ள வரையிலும் இருக்கும் பூமி 
பாகம் என்று அர்த்தமாகும் . கற்பாறையானது மணல் அல்லது மண 
ணைப்போலவே நில கதைச் சேர்ந்ததாகவே கவனிக்கப்படும் . ஆனால் 
ஒரு நிலத்திலிருந்து வெட்டி எடுக்காமல் வெறும் கற்கள் அல்லது 
பெரும்பாறைகளை மாத்திரம் அகற்றிக் கொண்டுபோவது தாவா 
செய்வதற்கு இடங்கொடுக்காது . அந்த நிலத்தில் நிலக்கரி முத 
லிய வியாபாரத்திற்கு உதவும்படியான 

வஸ்துக்களைக் கொண்டு 
போனால் ஒழிய நிலஸ்வான்தாரர் கற்களைப்பற்றி மாத்திரம் தாவா 
செய்வதற்கில்லை . 

கற்களை வெட்டின தற்காக தாவா செய்யும்படி இருந்தாலும் 
உத்திரவில்லமல் கற்களை வெட்டின தற்காக லைசென்ஸ் கட்டணமாக 


செ 


151 - வது பிரிவு . 


277 


ஒரு தொகையைப் பெறலாமே யொழிய வெட்டி யெடுக்கப்பட்ட 
கற்களின் விலையைக் கேட்பதற்கில்லை . அகில இந்தியா ஜர்னல் 
பத்திரிகை. 3 - வது வால்யம் கேஸுகளின் குறிப்புகள் 80 - வது 
பக்கம் . 


இந்த பிரிவின் கீழ் நிலஸ்வான் தாரருக்கு கிடைக்ககூடிய ஈவா 
தீனம் என்பது ஒப்புக்காக சுவாதீனமல்ல . பிரத்தியக்ஷ சுவாதீன 
மாகும் . ஆகையால் தமக்கு பாதிபாகம் கிடைக்க வேண்டு மென் 
டுமென்றும் அல்லது தமக்கு ஜாயிண்ட் சுவாதீனம் வேண்டுமென் 
றும் கூறி இப்பிரிலின் கீழ் பரிஹாரம் கேட்பதற்கு இடமில்லை . 
26 A.L J. 435 . 

ஒரு நயத்தானவர் தன்னுடைய செய்கைகளினால் கைப்பற்று 
இலந்தை விவசாயத்திற்கு லாயக்கில்லாமல் செய்து விட்டாரா இல் 
கயா என்பது ஒரே சட்ட அம்சமல்ல . அது சக்கதியைப் பொருந் 
தின அம்சமாகும் . அதைப்பற்றி கீழ்க்கோர்ட்டுகளினுடைய தீர்மா 
னம் முடிவானதாகும் . ஹைகோர்ட்டுகள் விசாரிப்பதற்கில்லை . 
17.M.L. J. 351 . 

நிலமானது வீடு கட்டுவதற்கான மனைகளாக பகுக்கப்பட் 
டால் அதனால் விவசாய காரியங்களுக்கு பங்கம் ஏற்பட்டதாகவே 
கருதப்படும் . ராஜா வாலி ரெட்டி VS. காமேஸ்வா சோமயாஜுலு 
50. M L. J. 97 . 
இதே கேஸானது சென்னை ஹைக்கோர்ட்டில் ஒரு 

லெட்டர்ஸ் 
பேடென்ட் அப்பீலில் வந்தது . அது நாராயணராவ் S. ராஜா 
வாஸி ரெட்டி 54 M.L.J. 62 ! என்னும் கேஸ் . அதில் 151 - வதி 
பிரிவின் பிரயோகத்தைப்பற்றி கூகையில் ஹைக்கோர்ட்டு ஜட் 
ஜுகள் பின்வருமாறு கூறியுள்ளனர் : - யாதொரு நிலத்தில் ஏத் 
கெனவே கொதி நடந்து அதன் பேரில் ரயத்தை அப்புறப்படுத்து 
வதற்காக நடவடிக்கைகள் எடுக்கும் சந்தர்ப்பங்களைதான் இது குறிக் 
கும் . இனி கட்டிடம் கட்டப் போவதினால் நஷ்டம் ஏற்படக்கூடும் 
என்று முன் ஜாக்கிரதையாக இருப்பதற்கல்ல . 2 ஏகரா விஸ் 
ரணமுள்ள ஒரு நிலத்தில் 2 சென்ட் விஸ்தீரணத்தில் ஒரு வீடு கட்டி 


க 


278 சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 
அதற்கு ஒரு எகரா விஸ்தீரணம் காம்பௌண்ட் கட்டினால் மொத்த 
மும் விவசாயத்திற்கு லாயக்கற்றதாகவே கருதப்படும் . அதற்காக 
151 -வது பிரிவின் கீழ் பரிஹாரம் தேடலாம் . 
சேதம் சரிப்படுத்தக்கூடியதாயிருக்கிற அல்லது பண ரூபமான 
பிரதிபலன் போதுமான பரிகாரமாயிருக்கிற சந்தர்ப்பத் 

திலே டிக்ரி . 
152. முந்திய பிரிவின்படிக்கான யாதொரு வியாஜ் 
ஜியத்திலே யாதொரு ரயத்தானவர் (நிலத்தை விட்டு ) அப் 
புறப்படுத்தப்படுவதற்குள்ளாயிருப்பதாகத் தெரிந்தும், 
கைப்பற்ற நிலத்துக்கு நேரிட்ட சேதம் சரிப்படுத்தக்கூடிய 
தாயிருக்கிறதென்றாவது பணரூபமாது பிரதிபலன் போது 
டமான பரிகாரமாயிருக்குமென்றாவது காணப்படுகிற பட்சத் 
திலே , டிக்கிரி தேதி முதல் ஒரு மாதத்துக்குள்ளாவாகிலும் , 
கலெக்டர் காரணங்களைக் கண்டெழுதிலைத்து இன்னும் 
எவ்வளவு காலங்கொடுக்கிறாரோ அதற்குள்ளாகவாகிலும் , 
ஷை பயத்து அந்த சேதத்தைச் சரிப்படுத்தாமலோ அல் 
லது கலெக்டரால் நிர்ணயிக்கப்பட்டு டிக்ரியில் கண்டெழு 
தியிருக்கிற தொகையைப் பிரதிபலனாகச் செலுத்தாமலோ 
இருந்தால் , அவரை அப்புதப்படுத்தவேண்டுமென்று மேல் 
படி டிக்ரியில் ஏற்பாடு பண்ணவேண்டும் . 

153 , விட்டு விடப்பட்டது . 
154. விட்டு விடப்பட்டது . 
பயிரின் விஷயத்திலும் விதைப்பதற்காக தயார் செய்யப்பட்ட 
நீலத்தின் வியத்திலும் (நிலத்தைவிட்டு) அப்புறப் 

படுத்தப்பட்ட ரயத்துக்குள்ள சுதந்தரம் , 
155. கைப்பற்று நிலத்தினின்றும் அப்புறப் 
படுத்தப்பட்ட ஒவ்வொரு பயத்தின் விஷயத்திலும் அடி 
யிற்கண்ட விதிகள் பிரயோகப்படத்தக்கவைகளாகும் : 


279 


155 - வது பிரிவு , 
( 1 ) ரயத்து ( நிலத்தைவிட்டு ) அப்புறப்படுத்தப்பட்ட 
தேதிக்கு முன்னமே , அவர் கைப்பற்று நிலத்திலடங்கி 
பிருக்கிற யாதொரு நிலத்திலே விதை விதைத்திருந்தாலும் 
கடவு - நட்டிருந்தாலும் நிலத்துக்குடையவருக்கிஷ்டமிருந் 
தால் , அந்த நிலத்தின் ஸ்வாதீனத்தை வைத்துக் 
கொண்டேயிருந்து அந்தப்பயிரை காப்பாற்றுங் காரியத்துக் 
காகவும் மாசூல் அறுவடை செய்யுங்காரியத்துக்காகவும் 
அந்த நிலத்தை உபயோகித்துக்கொள்ளவாவது , அந்த நிலத் 
தைத் தயார் செய்து விதைத்ததற்காகவும் கடவு கட்டுப் 
பயிரை காப்பாற்றி வந்ததற்காகவும் அந்த ரயத்துக்குப் 
பிடித்திருக்கும் கஷ்டத்துக்கும் செலவுக்கும் ஏற்படும் உத் 
தேசமதிப்பை அதற்கு நியாயமான வட்டி சகிதமாக நிலத் 
திக்குடைபவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளவாவது 
அந்த பயத்துக்குச் சுதந்தரமுண்டு . 

(2 ) ரயத்து அப்புறப்படுத்தப்பட்ட தேதிக்கு முன்ன 
மே , அவர் தம்முடைய கைப்பற்று நிலத்திலடக்கியுள்ள 
டாதொரு நிலத்தை விதை விதைப்பதற்காகத் தயார் செப் 
திருந்தும் அந்த நிலத்திலே அவர் விதை விதைக்காமலாவது 
நடவு நடாமலாவதிருந்தால் , நிலத்தை அந்தப்படி தயார் 
செய்ததற்காக அவருக்குப் பிடித்திருக்கும் கஷ்டத்துக்கும் 
செலவுக்கும் ஏற்படும் உத்தேச மதிப்பை அதற்கு நியாய 
மான வட்டி சகிதமாக நிலத்துக்குடைபவரிடத்திலிருந்து 
பெற்றுக்கொள்ள அந்த சயத்துக்குச் சதந்தா முண்டு : 

ஆனால் , ரயத்னத அப்புறப்படுத்துவதற்கான நடவ 
டிக்கைகளை நிலத்துக்குடையவர் நடந்த ஆசம்பித்த பிறகு 
சபத்து பிரதேச வழக்கத்துக்கு விரோதமாக பாதொரு 
கிலத்தில் சாகுபடி செய்திருந்தாலும் , அந்த நிலத்தை 


. 


நிலத் 


280 சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆகீட் . 
(சாகுபடிக்காகத்) தயார் செய்திருந்தாலும் , இந்தப் பிரிவின் 
படி கை நிலத்தின் ஸ்வாதீனத்தை வைத்துக்கொண்டிருக்க 
வோ அதன் விஷயமாய் யாதொரு தொகையைப் பெறவோ 
அந்த பயத்திக்குச் சுதந்தரமில்லை 

மேலும் , அப்புறப்படுத்தப்படுகிற காலத்திலே 
துக்குடையவருக்கு சயத்து ஏதாவது குத்தகைத்தொகை 
செலுத்த வேண்டியதாயிருந்தால அதை இந்தப் பிரிவின்படி 
சயத்துக்குச் செலுத்தத்தக்க எந்தத் தொகைக்காகிலும் 
எதிர்க்கட்டலாம் . 
முந்திய பிரிவின்படி நிலத்தை அனுபோகத்தில் வைத்துக் 
கொண்டிருப்பதற்காக ரயத்து தொதை செலுத்துவது . 

156. அடுத்து முந்திய பிரிவைச் சேர்ந்த ( 1 ) குறிப் 
பிட்ட பகுதியிற்கண்ட காரியத்துக்காக யாதொரு நிலத்தை 
ஸ்வாதீனத்தில் வைத்துக்கொண்டேயிருக்க நிலத்துக்குடை 
யவர் அந்தப்பகுதியின்படி யாதொரு ரயத்துக்கு அனுமதி 
கொடுக்க இஷ்டப்பட்டால் , எவ்வளவு காலத்துக்கு மேல் 
படி நிலத்தை ஸ்வாதீனத்தில் வைத்துக்கொண்டிருக்க பய 
த்து அனுமதி பெறுகிறாரோ அந்தக்காலத்திலே அந்த நிலத் 
தை உபயோகித்துக்கொள்வதற்காகவும் அனுபோகத்தில் 
வைத்துக்கொண்டிருப்பதற்காகவும் , ரயத்து தாம் என்ன 
விதத்தின் படி நிலத்தைக் கைப்பற்றில் வைத்திருந்தாரோ 
அந்த வீதத்தின்படி நிலத்துக்குடையலருக்குக் குத்தகைத் 
தொகை செலுத்த வேண்டும் , 

157. விட்டுவிடப்பட்டது . 
பாயக்காரிகளை நீக்கிவிடுவதும் தூராக்கிருதமாக நுழையும் 

நபர்களை ( நிலத்தைவிட்டு ) அப்புறப்படுத்துவ தும் . 
கலெக்டர் பிறப்பிக்கும் வாரன்டின் மேல் பாயக்காரியை 

நீக்கி விடுவது . 
158. ஒரு பூஸ்திதியிலுள்ள சொந்த நிலத்தைச் 
சேர்ந்த பாதொரு பாயக்காரியிடத்திலிருந்து ஒரு ரெவி 


159 - வது பிரிவு 


281 


னியு வருஷக்கடைசியில் பாக்கி வரவேண்டியிருந்து அந்தப் 
பாக்கியைத் தீர்ப்பதற்குப்போதுமான ஜப்தி செய்யத்தக்க 
சொத்து வளவின் மேலில்லா விட்டால் , நிலத்துக்குடைய 
வரோ அதிகாரம் பெற்ற அவருடைய ஏஜெண்டோ மேல் 
படி வளவில் -தாம் பிரவேசித்து அதை ஸ்வாதீனப்படுத்திக் 
கொள்ளத் தமக்கதிகாபங் கொடுப்பதற்கான வாரன்டுக்காகக் 
கலெக்ட்டரிடத்தில் விண்ணப்பஞ் செய்து கொள்ளலாம் . 
அப்படிப்பட்ட வாரன்டுக்காக விண்ணப்பஞ் செய்து கொள் 
ளும் நபருடைய எழுத்து மூலமான ஸ்டேட்மென்ன 
ஹாஜர்ப்படுத்துவதன் மேல் மேல்படி வான்டைக் கொடுக்க 
வேண்டும் ; பாக்கிதாரருடைய பெயரையும் , வளலின் விவ 
மத்தையும் விஸ்தீர்ணத்தையும் , பாக்கிக்காகவும் வட்டிக்காக 
வும் ஜப்தி செலவு ஏதாவதிருந்தால் அதற்காகவும் சேர 
வேண்டியதொகை இவ்வளவென்பதையும், பாக்கி செலுத்தி 
யிருக்கவேண்டியதான தேதியையும் , மேல்படி வளவின் மேல் 
போதுமான ஜப்தி செய்யத்தக்க சொத்து இல்லையென்ப 
தற்கு 

உறுதிமொழியையும் மேலேசொன்ன ஸ்டேட்மென் 
டில் கண்டெழுதவேண்டும் . எந்த ஆபிஸிலிருந்து மேல் 
படி வாசன்ட் பிறப்பிக்கப்படுகிறதோ அந்த ஆபீஸில் அப் 
படிப்பட்ட ஸ்டேட்மென்டைத் தாக்கல் செய்ய வேண்டும் . 

வாரன்டில் கண்டிருக்க வேண்டிய விஷயங்கள் , 
159. அந்த வாரன்டில் - பாக்கிதாரருடைய பெய 
ரையும் , சேரவேண்டிய மொத்த தொகையையும் , வளவின் 
விவரத்தையும் விஸ்தீர்ணத்தையும் காணவேண்டும் ; மேலும் 
பதினைந்து தினத்துக்குள்ளாகத் தொகை செலுத்தப்படா 
விட்டால் பாக்கிதாரர் ( வளலின்) ஸ்வாதீனத்தைவிட்டு நீக் 
கப்படுவாசென்றும் அதில் கண்டிருக்கவேண்டும் . இந்தப் 

36 


232 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆசீட் . 


பிரிவிற் சொல்லியிருக்கிற பதினைந்து நாள் காலவரையறை 
யைக் கலெக்டரானவர் விசேஷ காரணங்களைக்கொண்டு அதி 
கப்படுத்தலாம் . 

வாரன்டை நிறைவேற்றுவது . 
160. அந்த வாரன்டை 

அந்த வாரன்டை ஒரு போலீஸ் உத்தி 
போகஸ்தரிடத்தில் ஒப்பிக்க வேண்டும் ; அவர் - 78 - வவது 
பிரிவைச் சேர்ந்த ( 2 ) குறிப்பிட்ட உட்பிரிவிற் சொல்லி 
பரிருக்கிற விதமாக அதைச் சேர்ப்பிக்கவேண்டும் . ( வாரன்ட் ) 
சேர்ப்பித்தது முதல் பதினைத்து தினத்துக்குள்ளாகவோ 
அடுத்து முந்திய பிரிவின்படி கலெக்டர் அதிகப்படுத்தின 
காலவரையறைக்குள்ளாகவோ மேல்படி வாரன்டிற்கண்ட 
தொகை செலுத்தப்படாமலிருந்து அந்த வாரன்டை ரத்து 
செய்பவேண்டுமென்று பாக்கிதாசர் கலெக்டருக்கு விண்ணப் 
பம் எதுவும் செய்து கொள்ளாதிருக்கிற பட்சத்திலே , அல் 
லது அப்படிப்பட்ட விண்ணப்பம் பாக்கிதாரருக்கு விரோத 
மாய்த் தீர்ப்பு செய்யப்பட்டிருக்கிற பட்சத்திலே மேல்படி 
போலீஸ் உத்தியோகஸ்தரானவர் நிலத்துக்குடையவரை 
( வளவின் ) ஸ்வாதீனப்படுத்தவேண்டும் . 

பாயக்காரி பாத்தியதை முடிவானது . 
161. அடுத்து முந்திய பிரிவின்படி ஸ்வாதீனம் 
ஒப்பிக்கப்பட்ட பிறகு பாக்கிதாரர் - மேல்படி நடவடிக்கை 
களை ரத்து செய்து தமக்கு மறுபடியும் ஸ்வாதீனங் கொடுச் 
கும்படி உத்தரவாக வேண்டுமென்று, அப்படி ஸ்வாதீனம் 
ஒப்பிக்கப்பட்ட தேதியிலிருந்து மூன்று மாதகாலத்துக் 
குள் லீவில கோர்ட்டில் வியாஜ்ஜியம் தாக்கல் செய்யலாம் ; 
அப்படி வியாஜ்ஜியம் தாக்கல் செய்யப்பட்டால் அந்த வியாஜ் 
ஜியத்தின் முடிவுக்குட்பட்டு மேல்படி வளவில் பாக்கிதார 


163 - வது பிரிவு , 


283 


ருக்குள்ள பாத்தியதையும் சுதந்தரமும் அற்றுப்போய் முடி 
வாய்விடும் . 

நிவாரணை செய்வதற்கான பகுதி . 
162. 158 , 161 - வது பிரிவுகளிற்கண்ட தெதுவும் 
எந்த நிலத்தில் பாயக்காரிக்கு விற்கத்தக்க பாத்தியதை 
இருக்கிறதோ அப்படிப்பட்ட யாதொரு நிலத்துக்குப் பிர 
யோகப்படமாட்டாது . 
ரயத்தி நிலத்தை அனுமதியில்லாமல் அனுபோகத்தில் வைத் 
துக்கொண்டிருப்பதற்காக செலுத்சத்தக்க குத்தகைத்தொகை 

வீதங்களும் நஷ்ட ஈடுகளும் . 
163. யாதொரு நபர் சயத்தி நிலத்தை விவ 
சாய சம்பந்தமான காரியங்களுக்காக அனுமதியில்லாமல் 
அனுபோகத்தில் வைத்திருந்து , அந்தப்படி அனு போ 
கத்தில் வைத்திருக்கும் காலத்தில் அது எந்த ரயத்தின் 
கைப்பற்றிலும் இராதிருந்தால் , அவர் - ஒவ்வொரு ரெவி 
னியு வருஷத்துக்குமாவது அதன் ஒவ்வொரு பாகத்துக்கு 
மாவது அந்த நிலத்துக்காக நிஷ்சரிஷை செய்யப்பட்டிருக் 
கும் குத்தகைத் தொகையையாகிலும் , குத்தகைத் தொகை 
எதுவும் நிஷ்கரிஷை செய்யப்பட்டிராத பட்சத்திலே, விண் 
ணப்பம் செய்து கொள்ளப்படுவதன் மேல் நியாயமானதென் 
அம் தருமமானதென்றும் கலெக்டரால் தீர்மானிக்கப்படக் 
கூடிய தொகையையாகிலும் செலுத்துவதற்கு உட்பட்ட 
வராவார் . 

மேலும் , அவர் - அனுமதி பெறாமல் அனுபோகத்தில் 
வைத்திருந்ததற்கு நஷ்ட ஈடாக , மேலேகண்டபடி நிஷ்கரி 
ஷை செய்யப்பட்டிருக்கும் அல்லது தீர்மானிக்கப்பட்டிருக் 
கும் ஒரு வருஷ குத்தகைத் தொகைக்கு மேற்படாமல் 
விண்ணப்பம் செய்து கொள்ளப்படுவதன் மேல் கலெக்டரால் 


284 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


தீர்மானிக்கப்படக்கூடிய ஒரு தொகையையும் செலுத்து 
வதற்கு உட்பட்டவராவார் ; அல்லாமலும் , இந்தப் பிரிவின் 
படி பாக்கியாயிருக்கும் சகல தொகைகளும் குத்தகைத் 
தொகை பாக்கியாயிருந்தால் எப்படியோ அப்படியே அவை 
களை நிலத்துக்குடையவர் வசூல் செய்யலாம் . 
துராகிருதமாக நுழைகிற நபரை (நிலத்தை விட்டு) அப்புறப் 

படுத்துவது . 
163 - A ( 1 ) ( a ) யாதொரு நபர் ஒரு பூஸ்திதியி 
லுள்ள ரயத்தி நிலத்தைப் பரம்பரை பாத்தியதை மூலமாக 
வாவது சட்ட சம்மதமான ட்ரான்ஸ்பர் மூலமாக 
தன்றி மற்றப்படி அனுபோகத்தில் வைக்திருந்து , நிலத் 
துக்குடையவரால் ரயத்தென்று - அங்கீகரிக்கப்பட்டிராவிட் 
டாலும் , 6 - வது பிரிவைச் சேர்ந்த ( 1 ) குறிப்பிட்ட உட்பிரி 
வுடன் சேர்க்கப்பட்டிருக்கும் ( 3 ) அடையாளமிட்ட விவ 
ரணத்தில் கண்ட நிபந்தனைகளின்படி ரயத்தென்று அங்கீ 
கரிக்கப்பட்டிருப்பதாகக் கருதப்படாவிட்டாலும் , அவர் 
ஸிலில் கோர்ட்டில் தொடாப்படும் வியாஜ்ஜிய மூலமாய் , 
துராகிருதமாக நுழைந்தவராக அப்புறப்படுத்தப்படுவதற்கு 
உள்ளாவார் . 

( b ) அந்த வியாஜ்ஜியத்தை, அனுபோகம் ஆரம்பமான 
தேதியிலிருந்து பன்னிரண்டு வருஷங்களுக்குள் தொடர 
வேண்டும் . 

( c ) எடி வியாஜ்ஜியத்தில் பிரதிவாதியாயிருக்கும் நபர் 
கடி வியாஜ்ஜியம் தொடாப்பட்ட பிறகு , 3 - வது பிரிவைச் 
சேர்ந்த ( 15 ) குறிப்பிட்ட பகுதியுடன் சேர்க்கப்பட்டிருக் 
கும் விவரணத்தை அனுசரித்து தாம் பயத்தின் அந்தஸ்க் 
தை அடைந்திருப்பதாக வாதிக்கக்கூடாது . 


103A- வது பிரிவு . 

235 
( 2 ) இந்தப் பிரிவின்படி ( நிலத்தை விட்டு ) அப்புறப் 
படுத்துவதற்காசத் தொடரப்படும் யாதொரு வியாஜ்ஜியத் 
திலே , 163 - வது பிரிவின் பிரகாரம் நிஷ்கரிஷை செய்யப் 
பட்ட விதங்களின்படியாவது , அப்படிப்பட்ட விதங்கள் 
எவையும் ஏற்பட்டிராவிட்டால் , 163 - வது பிரிவில் காண்ட 
நிபந்தனையை அனுசரித்துக் கோர்ட்டார் நிச்சயிக்கும் வீதங் 
களின் படியாவது இடைக்கால வரும்படியையும் அனுமதி 
யின்றி அனுபோகத்தில் வைத்திருந்ததற்காக நஷ்ட ஈட் 
டையும் பெறவும் நிலத்துக்குடையவருக்கு உரிமையுண்டு : 

ஆனால் , எந்த வருஷத்துக்காகிலும் நிலத்துக்குடைய 
வர் குத்தகைத்தொகை பெற்றுக்கொண்டிருந்தால் , அவர் - 
அந்த வருஷத்தில் அனுமதியில்லாமல் ( நிலம் ) அனு போசத் 
தில் வைத்துக்கொள்ளப்பட்டிருந்ததற்காகப் பின்னும் யா 
தொரு நஷ்ட ஈடு பெற அர்ஹதையுள்ளவராகமாட்டார் . 

குறிப்புகள் . 
163 - வது பிரிவானது பழைய 45 - வது பிரிவேயாகும் . 163-1 
பிரிவானது பழைய 163 - வது பிரிவாகும் . இவ்விரண்டு பிரிவுகளும் 
1934 - ம் வருஷத்திய திருத்த சட்டத்தினால் பூரணமாக திருத்தி 
யமைக்கப்பட்டன 193 + -ம் வருஷத்திய மாறுதல்களைக் 
னிப்போம் . 
பிரகிருதம் உள்ள 163 -வது பிரிவானது இரண்டு 

து இரண்டு பாகமாக 
உள்ளது . முதல் பாகம் ஒரு கைப்பற்ற நிலத்தில் அக்கிரமமாய் 
பிரவேசிப்பவர் ரென்ட் செலுத்த வேண்டியதை இவ்வளவு என்று 
நிர்ணயிப்பதைப்பற்றி கூறுகிறது . இரண்டாவது பாகம் ஷ ரென்ட் 
மாத்திரமல்லாமல் உத்திரவில்லாமல் பிரவேசித்ததற்காக டாமேற் 
( அல்லது பிரதி பலன் ) பெறுவரைப்பற்றி கூறுகிறது . முதல் ப 

ரென்ட் 
த்தின் கீழ் பரிஹாரம் பெறவேண்டுமானால் அதாவது 

வ்வளவென்று நிர்ணயம் செய்யவேண்டுமானால் நிலத்தில் பிரவே 
சித்தது முதல் ஒரு வருஷத்திற்குள் பரிஹாரத்தை தேடிக்கொள் 


* 


236 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆகிட் . 


தாவா 


காவ 


வேண்டும் என்று பழைய சட்டப்பிரகாரம் நிபந்தனை இருந்தது . 
இன்னும் அப்படித் தேடிக்கொள்ளாவிட்டால் லிவில் கோர்ட்டி . ! 
தான் அக்கிரமமாய் பிரவேசிக்கவாரை அப்புறப்படுத்துவதற்கு 

செய்யவேண்டும் என்றும் தீர்மானம் எற்பட்டிருந்தது . 
வெங்கடாத்ரி . அப்பா ராவ் I s . சக்ரபாணிரால் 38 L. V. 214 . 
ஆனால் இப்பொழுது ஷ முதல் பாகப்பிரகாரம் ரென்ட் பெற 
இதற்காக தவணையே 

குறிப்பிடப்படாமல் ஏற்கென . 
இருந்ததும் 1934 - ம் வருஷத்திய திருத்தத்தினால் எபெட்டுவிட் 
டது . அனால் 2 - வது பாகத்தின் கீழ் டாயேஜ் பெறவதற்கு 
செய்யக்கூடிய காலமானது நிர்ணயிக்கப்பட்டது . அதாவது அகர் 
காக செய்யக்கூடிய விண்ணப்பதை எந்த ரெவின்யு வருவத்தில் 
அக்கிரமப்பிரவேசம் செய்யப்பட்டகோ அந்த வருஷம் முடிந்தது 
முதல் ஒரு வருஷத்திற்குள் செய்யவேண்டும் . 

163 - வது பிரிவின் கீழ் செய்யப்படக்கூடிய விண்ணப்பம் 
கலெக்டர் முன்பாக செய்யப்படவேண்டும் . அகற்து மேலே கூறிய 
படி . தவணையுண்டு . 163A வது பிரிவின் கீழ் செய்யப்படக்கூடிய 
தாவா வில் கோர்ட்டில் . அதற்கு 12 வருவ தவணையுண்டு . 

ஆனால் 1631 - வது பிரிவின்படி மத்திய கால வரும்படியும் டாமே 
ஜும் பெறுவதற்காக செய்யப்படக்கூடிய தாவாவுக்கு லிமிடேவன் 
கால அளவு எப்படி ? விமிடேஷன் சட்டப் பிரகாரம் 31 
அல்லது இப்பிரிவில் தாவாவுக்கு உள்ளபடியே 12 வருவமா , 
இது விஷயம் வீசிதமாக விளங்கவில்லை . ஷெட்யூலிலும் யாதொரு 
அம்சமும் இல்லை . 

ரயத்தி நிலத்தில் பிரவேசித்தவரை ரயத்தாக அங்கீகரித்து 
ரெண்ட பெற்றுவிட்டால் 163 - A பிரிவின் கீழ் அவரை அப்புறப்படு 
த்துவதற்கு விவில் கோர்ட்டில் தாவா செய்வதற்கில்லை . 

163-4 பிரிவின் கீழ் யாதொரு தாவா செய்யப்படுமானால் அதே 
நிலத்தின் விஷயமாய் முந்தி 56 - வது பிரிவின் கீழ் பட்டா பெறுவ 
தர்காக செய்யப்பட்டிருந்த ஒரு தாவாவில் நடந்த தீர்மானம் ஒரு 
தடையாக ( அதாவது ரிஸ் ஜுகேடாவாக ) இருக்காது +3 Mad . 
859 . 


வருவமா. 


164 - வது பிரிவு 


257 


163 - வது பிரிவாவது 1631 -வது பிரிவாவது ஏற்கெனவே 
ஒரு குத்தகை ஏற்பாட்டின் பேரில் நிலத்தில் பிரவேசித்திருந்து 
தவணை கடந்த பிறகும் அந்த நிலக்தை சலாதீனம் பெற்றுவரும் 
ஒரு நபர் விஷயமாய் பிரயோகமாகாது 29 MIL. J. 18+ . 

11- அத்தியாயம் 
ஸர்வே செய்வதும் , உரிமைதஸ்தவேஜு ஏற்படுத்து 
வதும் , குத்தசைத்தொகைகளைப் பைசல் 

செய்வதம் . 
ஸர்வே செய்யும்படிக்கும் உரிமை தஸ்கவே ஜு எற்படுத்தும் 
படிக்கும் உத்தரவு செய்ய பிரதேச கவர்ன்மென் . 

ருக்குள்ள அதிகாரம். 
164. ( 1 ) பிதேச கவர்ன்மென்டார் - ஒரு பூஸ் 
திதியின் விஷபமாகவாவது ஒரு பூஸ்திதியைச் சேர்ந்த பாக 
த்தின் விஷயமாகவாவது ஒரு கலெக்டர் ஸர்வே செய்ய 
வேண்டுமென்றும் , உரிமைகளைப்பற்றிய தஸ்தவேஜு தயார் 
செய்யவேண்டுமென்றும் அடியிற் கண்ட விஷயங்களில் 
கட்டளையிட்டு உத்தரவு செய்பலாம் . அந்த விஷயங்களா 


( a ) ( i ) நிலத்துக்குடைபவராகிலும் பத்துகளாகிலும் 
( ii ) நிலத்துக்குடைபவர்கள் மொத்தத்தில் எத்தனை . 

பேர் இருக்கிறார்களோ அதில் பாதிக்குக் குறை 

யாதலர்களாகிலும் , 
( iii ) பூஸ்திதியிலாவது பூஸ்திதியின் பாகத்திலாவது 

முறையே திலத்துக்குடையவருக்கோ கிலத் 
துக்குடைபவர்களில் ஒரு தொகையாருக்கோ 
இருக்கிற பாத்தியதையாயினும் பாத்தியரை 
கனின் மொத்தமாயினும் மதிப்பிலே அந்த 


253 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆகீட் . 


பூஸ்திதி அல்லது பாகத்திலுள்ள சகல நிலத் 
துக்குடையவர்களி மொக்க பங்குகளில் 
பாதிக்குக் குறைவாயிராவிட்டால் , அந்த நிலத் 

துக்குடையவராகிலும் தொகையாராகிலும் , 
( iv ) சயத்துகள் மொத்தத்தில் எத்தனை பேர் இருக் 

கிறார்களோ அதில் நாலிலொரு பங்குக்குறை 

யாதவர்களாகிலும் , 
செலவுகளைச் செலுத்துவதன் பொருட்டுப் பிரதேச கவர்ன் 
மென்டார் கட்டளையிடுகிற தொகையை டிபாஸிட் செய்து 
அல்லது அந்தத் தொகைக்காக ஜாமீன் கொடுத்து , மேலே 
சண்ட உத்தரவுக்காக விண்ணப்பஞ் செய்துகொள்ளவது : 


( b ) ஒரு பூஸ்திதியையாவது அகன் பாகத்தையாவது 

சேர்ந்த நிலத்துக்குடையவரோ பொதுவாய் ரய 
த்துகளோ தமக்கு அல்லது தங்களுக்குச் சட்டப் 
படிக்குண்டான பாத்தியதைகளை நிலத்துக்குடை 
யவர் அல்லது ரயத்துகள் என்னும் முறைமையில் 
அனுபவிப்பதைப் பாதுகார்க்கும் பொருட்டு அப் 
படிப்பட்ட ஒரு தஸ்தவேஜைத் தயார் செய்வது 
அவசியமென்று பிரதேச கவர்ன்மென்டார் என் 
றுவது , அல்லது அப்படிப்பட்ட தஸ்தவேஜைக் 
தயார் செய்வதனால் , பொதுவாய் சயத்துகளுக் 
கும் அவர்களைச்சேர்ந்த நிலத்துக்குடையவருக் 
கும் தற்காலத்தில் ஏற்பட்டிருக்கிற அல்லது 
இனிமே லுண்டாகக் கூடிய ஒரு பிரமாதமான 
விவாதமானது முடிவடையக்கூடியதாகுமென்றே 
தடுக்கப்படக்கூடியதாகுமென்றோ பிரதேச கவர்ன் 
மென்டார் எண்ணுவது ; அல்லது , 


164 வது பிரிவு , 


289 


1 


{ c ) அந்த பூஸ்திதியானது கவர்ன்மென்டாருடைய நிர் 

வாகத்திலாகிலும் கோர்ட் ஆவ் வார்ட்ஸாருடைய 
மேல்விசாரணையின் கீழாகிலும் இருக்கிற பூஸ் திதி 

யாயிருப்பது ; 
( 2 ) இந்தப் பிரிவின்படிக்கான உத்தரவை ஸர்க்கார் 
கெ ஜெட்டில் பிரசுரம் செய்வது அந்த உத்திரவு கிசமமாய்ச் 
செய்யப்பட்டிருக்கிறதென்பதற்கு முடிவான சாட்சிய 
மாகும் . 

( 3 ) ஸர்வேயையும் எல்லைகளையுங் குறித்த சென்னப் 
பட்டணம் 1923.ம்ரூத்து ஆக்டின்படி ஸர்வே செய்ய 
வேண்டும் ; மேலும் , பிகேச கவர்ன்மென்டாரால் நிர்ணயிக் 
கப்படும் விதிகளை அனுசரித்து உரிமை தஸ்தவேஜு தயார் 
செய்யவேண்டும் ; அல்லாமலும் , பிரதேச கவர்ன்மென்டார் 
கட்டளையிடுகிற பட்சத்திலே- 

( a ) ( 1 ) தண்ணீர் எரியிலிருந்து கிடைப்பகாயிருந்தா 
லுஞ்சரி கிணற்றிலிருந்து கிடைப்பதாயிருந்தாலுஞ்சரி சர்ப் 
பார் கிடைக்கும் வேறே யாதொரு ஜலாதாரத்திலிருந்து 
கிடைப்பதாயிருந்தாலுஞ்சர் , அதை சயத்துகள் விவசாய 
சம்பந்தமான காரியங்களுக்காக உபயோகித்துக்கொள்வது 
விஷயமாகவும் , 

(ii ) ஒவ்வொரு பயத்தும் கைப்பற்றில் வைத்திருக் 
கும் நிலத்தைப் பயிரிடுவதற்காகத் தண்ணீர் சர்ப்பரா செய் 
வதற்கு உபயோகமான கட்டு வேலைகள் அப்படிப்பட்ட நிலத் 
தின் எல்லைகளுக்குள்ளே இருந்தாலுஞ்சரி இசாவிட்டாலுள் 
சரி , அந்த கட்டுவேலைகளை மரமத்து செய்து பராமரித்து 
வருவது விஷயமாகவும் , 

37 


290 


சென்ளை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


ஒவ்வொரு சயத்துக்கும் நிலத்துக்குடையவருக்கும் உள்ள 
சகல சுதந்திரங்களையும் கடமைகளையும்பற்றிய தஸ் தவேஜும் 

( b ) பூஸ்திதியைச் சேர்ந்த காம்பு நிலத்தில் சட்டப் 
படியாவது மாமூல்படியாவது பயத்துகளுக்கு ஏற்பட்டிருக் 
கக்கூடிய எவையேனும் - விசேஷ சுதந்தரங்களைப்பற்றிய 
தஸ்தவேஜும் 

கெடி உரிமை தஸ்தவேஜில் அடங்கியிருக்கலாம் . 
( 4 ) ஸர்வே செய்யப்பட்டிருக்கும் யாதொரு கிராமத் 
துக்காவது அதிலுள்ள விஸ்தீர்ணத்துக்காவது சம்பந்தப் 
பட்ட ஸர்வே நஷா, ஸர்வே செய்யப்பட்ட நிலத்தின் ரெஜி 
ஸ்டர் , புல அளவுக்காகிதங்கள் ஆகிய இவைகளுக்கு ஸெர் 
டிபை செய்யப்பட்ட நகல்களை அந்த கிராமத்தின் கர்ணத் 
துக்குச் சலதரிக்கவேண்டும் ; மேலும் , அந்த நகல்கள் சை 
கிராமத்தைச் சேர்ந்த பயத்துகள் பார்வையிடுவதற்குக் கிடை 
க்கக்கூடியவைகளாயிருக்கவேண்டும் . 
விவரணம் . 

--ஏற்கனவே ஸர்வே செய்யப்பட்ட 
யாதொரு பூஸ்திதி.பின் விஷயத்தில் , அந்த பூஸ்திதியாவது 
அதன் யாதொரு பாகமாவது இந்தப் பிரிவின் படி உரிமை 
தஸ்தவேஜு தயார் செய்வதற்காக எடுத்துக்கொள்ளப்பட் 
டால் , உரிமை தஸ்தவேஜு தயார் செய்வதற்காக , எவ்வளவு 
மட்டில் அவசியமோ அவ்வளவு மட்டில் மாத்திரமே இந்தப் 
பிரிவின்படி ஸர்வே செய்யலாம் . 


குறிப்புகள் . 
ரயத்துகள் செய்து கொள்ளும் மனுவின் பேரில் ரிகார்டு ஆவ் 
ரைட்ஸ் என்னும் உரிமை தஸ்தாவேஜானது தயார் செய்யப்படு 
மானால் ஏற்படும் சிலவில் ஒரு பாகத்தை நிலத்துக்குடையர் பரிக்கும் 
படி கவர்ன்மெண்டார் உத்திரவிடலாம் .. பயத்துக்கள் ஏற்கெனவே 


165 -வது பிரிவு. 


291 


தொகைகளை டிபாலிட் செய்திருந்தால் , பிறகு நிலத்துக்குடைய 
வரிடமிருந்து வசூலிக்கப்படும் தொகையிலிருந்து அதைப் பெறலாம் . 
1930 M. V. N. 814 


11 - வது அத்தியாயத்தின் கீழ் நடக்கும் நடவடிக்கைகள் நிர் 

அகிகார ஹோதாவில் ரிவின் அதிகாரிகளால் நடத்தப்பட்ட 
போதிலும் அவை நியாயஸ்தல தீர்மானங்களைப்போல் உள்ளதால் 
ஹைச்கோர்ட்டானது தகுதியான சந்தர்ப்பககளில் ரிவின்பூ போர்ட் 
டார் செய்த உத்திரவை மாற்றுவதற்கு ரிட் ஆப் சர்ஷியோரரி , 
( writ of certiorari ) என்னும் உத்திரவு பிறப்பிக்கலாம்- மந்தா ஸா 
ஜமீன்தார் vs. மந்தாஸா ரயத்துகள் 65 M.L. | 423. , . 


4 


எழுதிவைக்க வேண்டிய விவரங்கள் . 
165. அடுத்து முந்திய பிரிவின் படி உத்தரவு 
செய்யும்போது , இன்ன விவரங்களை எழுதிவைக்கவேண்டு . 
மென்று அந்த உத்தரவில் காண வேண்டும் ; மேலும் , அவை 

மற்ற விவரங்களில்லாமலாகிலும் , மற்ற விவரங் 
களுடன் கூடவாகிலும் , அடியிற்கண்டவைகளெல்லாம் அல் 
எது அவைகளில் சில அடங்கியிருக்கவேண்டும் . 


களில் 


அவை 


யாவன : 


( a) பூஸ்திதியிலாவது அதன் பாகத்திலாவது ஒவ் 
வொரு நிலத்துக்குடையவரின் பெயரும் ஒவ்வொரு பயத் 
தைச் சேர்ந்த நிலத்துக்குடையவரின் பெயரும் ; 

( b ) பயத்தின் பெயர் அல்லது ரயத்தில்லாத விஷயத் 
தீலே அனுபோகதாரருகடய பெயர் ; 

( c ) பயத்து வைத்துக்கொண்டிருக்கிற கிலம் கிராம 
ஸர்வே மாப்பில் ( படத்தில் ) காட்டியிருக்கிறபடி எங்கே 
யிருக்கிற தென்பதும் , அதன் விஸ்தீரணமும் , எல்லைகளில் 
ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவையும் ; 


292 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆகிட் . 


( d ) நிலமானது நீர்ப்பாய்ச்சப்பெறும் நிலமா நீர்ப் 
பாய்ச்சப்பெறாத நிலமா அல்லது தோட்டக்கால் நிலமா 
என்பதும் நீர்ப்பாய்ச்சப்பெறும் நிலமாயிருக்கிற பக்ஷத்தி 
லே ஒரு போகம் விளையும் நிலமா இருபோகம் விளையும் 
நிலமா என்பதும் ; 

( e ) தஸ்தாவேஜு தயார் செய்யப்படுங்காலத்திலே , 

சட்டப்படி செலுத்கத்தக்க குத்தகைத் தொகையும் 
30 - வது பிரிவைச் சேர்ந்த ( j ) குறிப்பிட்ட பகுதியிற்கண்ட 
( a ) அடையாளமிட்ட விலக்கினாலுண்டாகக் கூடிய பிரபோ 
சனத்தையுடைய பயத்துக்குச் சுதந்தரமிருக்கிறதா என்ப 
தும் ; 

( f ) குத்தகைத்தொகை எவ்விதமாக நிஷ்கரிஷை 
செய்யப்பட்டிருக்கிறதென்பது , எனவே , யாதொரு டிக்ரி 
யின்படி நிஷ்கரிஷை செய்யப்பட்டிருக்கிறதா, இந்த ஆக்டின் 
படி நிஷ்கரிஷை செய்யப்பட்டிருக்கிறதா, அல்லது வேறே 
வி தமாய் நிஷ்கரிஷை செய்யப்பட்டிருக்கிறதா என்பது ; 

( g ) கைப்பற்று நிலத்தின் சம்பந்தமாகச் சட்டப்படி 
உண்டாகும் எவையேனும் பாத்தியதைகள் ; 

( h ) குத்தகைத் தொகையானது சிறிது சிறிதாக 
அதிகமாகிற குத்தகைக்தொகையாயிருக்கிற விஷயத்திலே, 
அது இன்ன காலத்திற்கொருதரம் அதிகமாகிற தென்பதும் 
( ஒவ்வொரு தரமும் ) இன்ன அளவுக்கு அதிகமாகிந்தென் 
பதும் ; 

( i ) நிலமானது குத்தகைத்தொகையில்லாமல் வைக் 
துக் கொண்டிருப்பதாகப் பாத்தியதை கொண்டாடப்படும் 
பட்சத்திலே , அந்தக்குத்தகைத்தொகை வாஸ்தவத்தில் 
செலுத்தப்படுகிறதா இல்லையா என்பதும் , குத்தகைத் தொ 
கை செலுத்தப்படாத விஷபத்திலே அப்படிப்பட்ட குத்தி 


166 - வது பிரிவு , 

293 
கைத் தொகை செலுத்தாமலே அந்த நிலத்தை வைத்துக் 
கொண்டிருக்க அனுபோகதாரருக்குச் சுதந்தரமிருக்கிறதா 
என்பதும் , அப்படி சுதந்தரமிருக்கும் பட்சத்தில் எந்த 
அதிகாமத்தினால் சுதந்தாமிருக்கிறதென்பதும் ; சை நில 
மானது குத்தகைத் தொகை செலுத்துவதற்குட்பட்டிருக 
கும் பட்சத்திலே , செலுத்தத்தக்க குத்தகைத்தொகையும் ; 

(j) 164 -வது பிரிவைச் சேர்ந்த ( 3 ) குறிப்பிட்ட உட் 
பிரிவின்படி. உத்தரவு செய்யப்பட்டிருக்கிற தீர்ப்பாய்ச்சல் 
சம்பந்தமான பாத்தியதைகளைப்பற்றிய தஸ்தலேஜும் 
அதே உட்பிரிவின்படி உத்திவு செய்யப்பட்டிருக்கிற 
காம்பு நிலத்திலுள்ள விசேஷ சுதந்தரங்களைப்பற்றிய தஸ்த 
வேஜும். 
பிரதம தஸ்தவேஜைப்பிரசுரம் செய்வதும் அதற்குண்டான 

ஆட்சேபனைகளை மரப்பெற்றுக்கொள்வதும் . 
166. ( 1 ) கலெக்டர் தமக்கு யுக்தமாகத் தோற்று 
கிற விசாரனை செய்த பிறகு பூஸ்திதிக்காவது அதன் பாகத் 
துக்காவது ஒரு பிரதம தஸ்தவேஜைப் பூர்த்தி செய்திருக் 
தால் , அவர் - அதன் மசோதாவை நிர்ணயிக்கப்பட்டிருக் 
கிற விதமாகவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற காலத்துக்கும் 
பிரசம் செய்வதுடன் , அந்த மசோதாவிலுள்ள பாதொரு 
பதிவைப்பற்றியாகிலும் அதனின்றும் யாதொரு அம்சம் 
விட்டுவிடப்பட்டிருப்பதைப்பத்தியாகிலும் மேலே கண்ட 
படி பி - சரித்திருக்கி த காலத்தில் கொண்லோப்படும் 
பாதொரு ஆட்சேபனைபை வாப்பெற்றுக்கொண்டு அதைக் 
குறித்து ஆலோசனை செய்யவும் வேண்டும் , 

முடிவான தல்தவேஜைப் பிரசாரம் செய்வது . 
2 ) அப்படிப்பட்ட ஆட்சேபனைகளைப் பிரதேச கவர்ன் 
மென்டார் கீர்ணயிக்கும் விதிகளின் பிரகாரம் ஆலோசித்துப் 


291 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


பைசல் செய்வதன் மேல் , கலெக்டர் அந்த தஸ்தவேஜை 
முடிவாக ஏற்படுத்தி , நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற விதமாக 
அதை அவ்விடத்திலே பிரசுரம் செய்விக்கவேண்டும் ; இந்த 
அத்தியாயத்தின்படி அந்த கஸ்தவேஜு கிசமமாய் ஏற்படுத் 
தப்பட்டதென்பதற்கு மேலே கண்டபடி பிரசாஞ்செய்வதே 
முடிவான சாட்சியாகும் . 

( 2 - A ) கலெக்டரானவர் - முடிவான தஸ்தவேஜுடன் 
கூட , 168 - வது பிரிவைச் சேர்ந்த ( 1 ) குறிப்பிட்ட உட்பிரி 
வின்படி குத்தகைத்தொகையைப் பைசல் செய்வதற்காக 
எந்த நபருக்கு எந்தத் தேதியில் அல்லது எந்தத் தேதிக்கு 
முன்பாக விண்ணப்பங்கள் செய்து கொள்ள வேண்டுமென்று 
பிரதேச சவர்ன்மென்டார் கட்டளையிடுகிறார்களோ அந்த 
நபரின் பெயர் அல்லது உத்தியோகப் பெயரையும் அந்தத் 
தேதியையும் பிரசுரம் செய்விக்கவேண்டும் . 

இந்த உட்பிரிவின்படி பிரதேச கவர்ன்மென்டாசால் 
நிஷ்கரிஷை செய்யப்படும் யாதொரு தேதியானது முடிவான 
தஸ்தவேஜு பிரசுரிக்கப்பட்ட தேதியிலிருந்து ஆறு மாதங் 
களக்கு முற்பட்டதாயிருக்கக்கூடாது . 

( 2 - B ) எந்த கிராமத்துக்கு அல்லது அதற்குள் இருக் 
கும் எந்த விஸ்தீரணத்துக்கு முடியான உரிமை தஸ்தவேஜு 
தயார் செய்யப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட யாதொரு 
கிராமத்துக்காவது விஸ்தீர்ணத்துக்காவது சம்பந்தப்பட்ட 
ஷை உரிமை தஸ்தாவேஜுக்கு, ஸர்டிபை செய்யப்பட்ட 
ஒரு நகலையும் , இந்த அத்தியாயத்தில் கண்ட நிபந்தனைகளின் 
பிரகாரம் அந்த தஸ்தவேஜில் செய்யப்பட்ட சகல திருத்தங் 
களுக்கும் ஒரு நகலையும் ஷை கிராமத்தின் கர்ணத்துக்குச் 
சவதரிக்கவெண்டும் ; மேலும் , அந்த நகல்கள் க்ஷ கிராமத் 


167 - வது பிரிவு . 


295 


தைச் சேர்ந்த ரயத்துகள் பார்வையிடுவதற்குக் கிடைக்கக் 
கூடியவைகளாயிருக்க வேண்டும் ; 

( 3 ) பூஸ் திதியின் வெவ்வேறு பாகங்களின் சம்பந்தமாய் 
மசோதாவாகவோ முடிவாகவோ தனித்தனியான தஸ்தவே 
ஜுகளை இந்தப்பிர்வின்படி பிரசுரஞ் செய்வதோடுகூட 
தனித்தனியான தேதிகளையும் நிஷ்கரிஷை செய்யலாம் . 
உரிமை தஸ்தவேஜு முடிவாகப்பிரசுரிக்கப்பட்டதைப்பற்றியும் 
அது சரியாயிருப்பதைப்பற்றியும் இன்ன விதமாய்க் 

கொள்ளவேண்டுமென்பது . 
167. ( 1 ) இந்த அத்தியாயத்தின்படி தயார் செய்து 
பிரசுரிக்கப்பட்டிருக்கிற ஒரு உரிமை தஸ் தவேஜாவது கிம் 
மாய் ஸெர்டிபை செய்யப்பட்டுள்ள அதன் நகலாவது அதனி 
னின்றும் எடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ராக்டாவது யாதொரு 

வியா 
ஜ்ஜியத்திலாகிலும் வேறே விவகாரத்திலாகிலும் கொண்டு வந் 
து காட்டப்படுகிற பட்சத்திலே , அது முடிவாகப் பிரசுரிக் 
கப்படவில்லையென்று வெளிப்படையாய் மறுக்கப்பட்டா 
லன்றி மற்றப்படி , அது அப்படி பிரசுரிக்கப்பட்டிருப்ப 
தாகவே கொள்ளப்படும் ; மேலும் , இந்த அத்தியாயத்தின் 
படி உரிமை தஸ்தவேஜானது முடிவாகப் பிரசுரம் செய்யப் 
பட்டிருக்கிறதென்று கண்டு கலெக்டாவது உரிமை தஸ்த 
வேஜு சம்பந்தப்படுகிற பூஸ்தி தியாகிலும் அதன் பாகமாகி 
னும் முழுவதுமோ அல்லது சிதி மட்டிலோ எந்த டிஸ்ட் 
ரிக்டிலிருக்கிறதோ அந்த டிஸ்ட்ரிக்டின் டிஸ்ட்ரிக்ட் கலெக் 
டராலது கையெழுத்து செய்து கொடுத்திருக்கும் ஸெர்டிபி 
கேட்டானது அப்படி பிரசம் செய்யப்பட்டதற்கு முடி 
வான சாட்சியமாகும் . 

( 2 ) யாதொரு பூஸ் தீ தியா 3 லும் பூஸ்திதியின் 
யாதொரு பாகத்திலாகிலும் அடங்கியிருக்கிற அவ்வொரு 


296 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


பு 


கிராமத்துக்காகவும் உரிமை தஸ்தலேஜு முடிவாகப் பிரசு 
ரிக்கப்பட்டிருக்கிறதென்று ஷ பூஸ்திதியின் விஷயத்தி 
லாவது பாகத்தின் விஷயத்திலாவது பிரதேச கவர்ன்மென் 
டார் விளம்பர மூலமாய் நிர்ணயம் செய்யலாம் ; அந்த விளம் 
பரமானது மேலேகண்டபடி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறதென் 
பதற்கு முடிவான சாட்சியமாகும் . . 

( 3 ) அந்தப்படி பிரசுரிக்கப்பட்ட யாதொரு உரிமை 
தஸ்தவேஜிலிருக்கிற பிரதி பதிவும் - அந்தப் பதிவில் கண் 
டெழுதப்பட்டிருக்கிற சங்கதிக்குச் சாட்சியமாவதோடுங் 
கூட , அது ( ஷை பதிவு ) சரியல்லவென்று ருஜு செய்யப் 
படுகிறவரையிலே , அது சரியாயிருப்பதாகவே கொள்ளவும்: 
வேண்டும் . 

குறிப்புகள் . 
இப்பிரிவில் 3 - வது உட்பிரிவில் உள்ளபதங்களை கவனிக்குமிடத்தி , 
ரிகார்டு ஆப் ரைட்ஸ் என்னும் தஸ்தாலேஜுகளில் உள்ள பதிவானது 
முடிவானதாகிவிடுமா அதை ஸிவில் கோர்ட்டுகளில் தாக்கினா 
யொழிய மற்றபடி எதிர்ப்பதற்கில்லையா என்னும் கேள்வி செல்ல 
மய்யா VS. வெங்கடகுமார மஹிபதி 1930 A. 1. R. Mad . 1 என் 
னும் கேவில் கிளம்பின தில் ஜஸ்டிஸ் அனந்தகிருஷ்ணய்யர் அவர் 
கள் , அந்தப் பிரிவில் வெறும் அனுமானத்தைப்பற்றி சொல்லப்பட் 
டிருக்கிறதே யொழிய ஒரு பதிவில் உள்ளது சரியானதல்ல வென்று 
ஒரு கேவில் எதிர் ஆசேபனையாக ருசு செய்வதை அது தடை 
செய்யாது என்று தீர்மானித்திருக்கிறார் . 
பண்ணை நிலங்கள் என்பது நிலத்துக்குடையவருடைய 

சொந்த 
நிலமாகும் . யாதொரு நிலமானது பண்ணையா அல்லது ரயத்தி 
நிலமா என்பதைப்பற்றி கேள்வி கிளம்புமானால் அது பண்னை 
நிலம் என்று காட்டுவதற்காக தஸ்தாவேஜுகள் அல்லது பத்திரம் 
கள் ஏதாவது இருக்கும் . பக்ஷத்தில் அதை 55 - வது பிரிவின் கீழ் 
கோர்ட்டார் கட்டாயம் கவனிக்கவேண்டும் . இது மிகவும் முக்கிய 


168- வது பிரிவு 


297 


யாது . 


மானது . ரயத்துகள் ஒரு குத்தகை ஏற்பாட்டின் பேரில் நிலங்கள் 
ஜமீன் தாருடைய பண்ணை நிலங்களென்று தங்களுக்கு விடப்பட்டு 
தாங்கள் அனுகூலமான ஒரு விகிதமாக குத்தகை செலுத்திவருவ . 
தாகவும் அதற்கு தஸ்தாவேஜுகளும் உண்டு என்றும் கூறும் பசு 
த்தில் அது விஷயமாய் கலெக்டரும் ரெயின்யு போர்டும் கட்டாயம் 
கவனித்து தீரவேண்டும் . நிலங்கள் பண்ணை நிலங்களாயிருந்தால் 
அவைகளுக்கு ரிகார்ட் ஆப் ரைட்ஸ் என்னும் நடவடிக்கைகள் கிடை 

அவை 11 -வது அத்தியாயத்தின் கோட்பாடுகளிலிருந்து 
நிவர்த்திக்கப்பட்டதாகும் . ரெவின்யூ போர்டானது இவ்விஷயத்தை 
கவனியாமல் விட்டுவிட்டால் அது தனது அதிகாரத்தை செலுத்தத் 
தவறினதாகவே ஏற்படும் . ஆகையால் ஹைக்கோர்ட்டார் அதன் 
தீர்ப்பை ரத்து செய்வதற்கு அதிகாரம் பெற்றவர்களாயி ருப்பார்கள் . 
மந்தாஸா ஜமீன்தாரினி vs. மந்தாஸா ரயத்துகள் 65 M. L J. 
423 . 

குத்தசைத்தொகைகளைப் பைசல் செய்வது 
168. ( 1 ) யாதொரு கிராமத்தின் விஷயமாய் அல் 
து எந்த விஸ்தீர்ணத்திற்காக உரிமை தஸ்தாவேஜு பிர 
சித்தம் செய்யப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட யாதொரு 
விஸ்தீர்ணம் ஒரு கிராமத்துக்கு குறைவாயிருந்தால் அந்த 
விள்தீரனத்தின் விஷயமாய் 166 - வது பிரிவைச்சேர்ந்த 
( 2 A ) குறிப்பிட்ட உட்பிரிவின்படி நிஷ்கரிஷை செய்யப் 
பட்ட தேதியன்றைக்காவது அதற்கு முன்பாவது பிரதேச 
கவர்ன்மென்டார் தங்களுக்கு உசிதமாக தோற்றுகிற படித் 
திலே பின்னும் ஏதாவது கால அளவு கொடுப்பது தகுதியா 
யிருக்குமென்று அப்போதைக்கப்போது அபிப்பிராயப் 
பட்டு அந்தப்படியே கொடுத்திருந்தால் அப்படிப்பட்ட கால 
அளவுக்குள்ளாவது , நிலத்துக்குடையவராகிலும் பயத்துக் 
லாகிலும் குத்தகைத்தொகை பைசல் செய்யவேண்டுமெ 
ன்று விண்ணப்பஞ் செய்துகொண்டால் கலெக்டர் பிரதேச 

38 


298 சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 
கவர்ன்மென்டார் கட்டளையிடுகிற பட்சத்திலே அந்த கியா 
மத்தில 

லாவது விஸ்தீரணத்திலாவது உள்ள நியாயமானதும் 
தருமமானதுமான குத்தகைத்தொகையைப் பைசல் செய்ய 
வேண்டும் ; ஆனால் , சயத்துகள் விண்ணப்பஞ் செய்துகொள் 
ளுகிற விஷயத்திலே , அந்த கிராமத்திலாவது விஸ்தீரணத்தி 
லாவது உள்ள கைப்பற்று நிலங்களின் மொத்த விஸ்தீரணத் 
திலே அதமம் எட்டிலொரு பாகத்தைக் கைப்பற்றில் வைத் 
திருப்பவர்கள் விண்ணப்பஞ் செய்துகொள்ள வேண்டும் . 

( 1 - A ) ( 1 ) குறிப்பிட்ட உட்பிரிலில் என்ன சொல்லி 
யிருந்த போதிலும் பாதகமில்லாமலே , பிரதேச கவர்ன்மென் 
டார் - எந்த கியாமம் அல்லது விஸ்தீர்ணத்துக்காக 166 - வது 
பிரிவின்படி முடிவான உரிமை தஸ்தலேஜு பிரத்தியோ 
மாய்ப் பிரசித்தம் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த கிராமத்தி 
லாவது விஸ்தீர்ணத்திலாவது இருக்கும் நிலத்தின் விஷயமாய் 
நியாயமானதும் தருமமானதுமான குத்தகைத்தொகையைப் 
பைசல் செய்யும்படி எப்போதாகிலும் கலெக்டருக்குக் கட் 
டளையிடலாம் . 

விவரணம் .-- யாதொரு நிலத்துக்குடையவர் தம்மு 
டைய பூஸ்திதியோ அதன் பாகமோ அங்காமியாகக் குத்த 
கைக்கு விடப்பட்டிருந்தும் பாதகமில்லாமலே , குத்தகைத் 
தொகை பைசல் செய்ய வேண்டுமென்று விண்ணப்பஞ் 
செய்து கொள்ளலாம் . 

( 2 ) இந்தப் பிரிவின்படி குத்தகைத்தொகை பைசல் 
செய்யும் போது , கலெக்டரானவர் அப்போதிருக்கிற குத்த 
கைத்தொகை நியாயமானதாகவும் தருமமான தாகவுமிருக்க 
வில்லை என்று ருஜு செய்யப்படுகிறவரையிலே அது நியாய 
மானதாகவும் தருமமானதாகவும் இருப்பதாகவே கொள்ள 
வேண்டியதோடுகூட பயத்தால் செலுத்தப்படத்தக்க குத்த 


1 


| 


168 - வது பிரிவு . 

299 
கைத்தொகை விதங்களை திஷ்கரிஷை செய்வதன் விஷய 
மாக இந்த ஆக்டிற்கண்ட நிபந்தனைகளைக் கவனிக்கவும் 
வேண்டும் . 

( 3 ) இந்தப் பிரிவின்படி நேரிடுகிற யாதொரு விஷ 
யத்திலே கலெக்டர் தமக்கு நியாயமானதாகவும் கருமமான 
தாகவும் தோற்றுகிற குத்தகைத்தொகையையாவது குத்த 
கைத் தொகை வீசத்தையாவது உபயகட்சிக்காரர்களிடத் 
திலும் பிசேசேபிக்கலாம் ; அப்படி . பிரேசேபிக்கப்படும் 
குத்தகைத் தொகையை அவர்கள் வாய்மொழி மூலமாகவா 
வது எழுத்து மூலமாகவாவது ஒத்துக்கொள்ளுகிற பட்சத் 
திலே , அகை நியாயமானதாகவும் கருமமானதாகவுமிருக்கிற 
குத்தகைத்தொகையென்று எழுதிவைக்கலாம் ; மேலும் 
அது இந்த ஆக்டின்படி கிரமமாய்ப் பைசல் செய்யப்பட் 
டிருப்பதாகக் கொள்ளவும் வேண்டும் . 

( 4 ) ஷை கட்சிக்காரர்கள் தங்களுக்குள்ளே சாஜி 
செய்து கொண்டாவது வேறே விதமாகவாவது குத்தகைக் 
தொகையின் சம்பந்தமாக ஏகோபித்துப் போகிற பட்சத் 
திலே அவர்கள் ஏகோபித்து ஏற்படுத்திக்கொண்ட கொகை 
நியாயமானதாகவும் தருமமான தாகவும் இருக்கிறதா என்று 
கலெக்டர் பார்த்துத் திருப்தியடையவேண்டும் ; அவர் 
அப்படி திருபதியடைந்தால் , மேலே கண்டபடி ஏற்படுத்திக் 
கொள்ளப்பட்ட ெ தாகை நியாயமானதாகவும் தருமமான 
தாகவும் இருக்கிற குத்தசைத்தொகையென்று எழுதி 
வைக்க வேண்டும் ; மேலேகண்ட பிபகாரம் அவர் திருப்தி 
யடையாவிட்டால் அவ்வாறு எழுதிவைக்கக்கூடாது . அவர் 
அப்படி திருப்தியடையாத பட்சத்திலை , ( 2 ) (3) குறிப் 
பீட்ட உட்பிரிவுகளில் நிபந்தனை கண்டிருக்கிற பிரகாசம் 
நியாயமானதும் தருமமானதுமான ஒரு குத்தசைத்தொகை 
யைத்தாமே பைசல் செய்யவேண்டும் . 


300 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


பைசல் ரெகார்டைப் பிரதமத்தில் பிரசுரஞ் 

செய்வதும் திருத்துவதும் , 


169. ( 1 ) 168 - வது பிரிவின்படி பைசல் செய்து 
முடிவாயிருந்தால் கலெக்டர் நிலத்துக்குடையவர் பெயரை 
யும் ரயத்தின் பெயரையும் கைப்பற்று நிலத்தின் விஸ்தீர் 
ணத்தையும் பிரதேச கவர்ன்மென்டார் கட்டளையிடுகிற 
இதர விவரங்களையும் அந்தக் கைப்பற்று நிலத்துக்காகப் 
பைசல் செய்தேற்படுத்தப்பட்ட குத்தகைத்தொகையையும் 
கண்டு மேற்படி பைசலைப்பற்றி ஒரு ரெகார்ட் தயார் செய் 
வித்து அதற்கு ஒரு பிரதியை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற 
விதமாகவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற காலத்துக்கும் பிர 
சுரஞ் செய்விக்க வேண்டும் ; மேலும் , மேற்படி ரெவினியு 
ஆபிஸர் அப்படிப்பட்ட செகார்டிலுள்ள யாதொரு பதிவை 
ப்பற்றியாகிலும் அந்த ரெகார்டிலிருந்து யாதொரு விஷயம் 
விட்டு விடப்பட்டிருக்கிறதென்பதைப்பற்றியாகிலும் மேலே 
கண்டபடி பிரசுரஞ் செய்திருக்கிற காலத்தில் கொண்டுவரப் 
படும் எவையேனும் ஆட்சேபனைகளை வாப்பெற்றுக்கொண்டு 
அவைகளைக் குறித்து ஆலோசனை செய்வதோடுங்கூட அவை 
களைக்குறித்துப் பிரதேச கவர்ன்மென்டார் ஏற்படுத்துகிற 
விதிகளின்படி தீர்மானஞ்செய்யவும் வேண்டும் . 


( 2 ) மேற்படி கலெக்டரானவர் பைசல் செகார்டை 
170 - வது பிரிவின்படி ஊர்ஜ்ஜிதப்படுத்துவதற்கான அதி 
காரிக்கு அனுப்புவதற்கு முன் எப்போதாவது தாமாகவே 
யாகிலும் பிரதிகூலமாய்ப் பாதிக்கப்பட்டிருக்கிற யாதொரு 
நபர் விண்ணப்பஞ்செய்து கொள்ளுவதன் மேலாகிலும் கை 
ரெகார்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற யாதொரு குத்தி 
கைத் தொகையைத் திருத்தலாம் . 


170- வது பிரிவு . 


301 


ஆனால் , சம்பந்தப்பட்ட நபர்கள் ஹாஜராகி இந்த 
விஷயத்தில் அவர்கள் சொல்லிக்கொள்ளவேண்டியதைச் 
சொல்லிக்கொள்வதற்காக அவர்களுக்கு நியாயமான 
கோடிஸ் கொடுத்தாகிறவரையில் அப்படிப்பட்ட எந்தப்பதி 
வையும் திருத்தக் கூடாது , 
பைசல் ரெகாரடை முடிவாகக் திருத்துவதும் அதை உரிமை 

தஸ்தவேஜில் சேர்த்தெழு துவதும் . 
170. ( 1 ) 169 - வது பிரிவின்படி சகல ஆட்சே 
பனைகளைக்குறித்தும் தீர்மானஞ்செய்தாயிருந்தால் , கலெக்டர் 
தம்முடைய பிரேரேபணைகளுக்குண்டான ஹேதுக்கள் கண் 
டெழுதியுள்ள பூர்த்தியான ஒரு ஸ்டேட்மென் டெனும் தாம் 
(எவையேனும் ) ஆட்சேபனைகள் வரப்பெற்றுக்கொண்டிருக் 
கிற பட்சத்திலை அவைகளுக்கு ஒரு சங்கிரகத்துடனும் 
பைசல் செகார்டை , ஊர்ஜிதப்படுத்துவதற்காகப் பிரதேச 
கவர்ன்மென்டாரால் நியமிக்கப்படும் அதிகாரிக்கு அனுப்ப 
வேண்டும் . 

( 2 ) ஊர்ஜிதஞ்செய்யும் உத்தியோகஸ்தர் - பைசலைத் 
பாட்டைத் திருத்தியாலது திருத்தாமலாவதி அதற்கு அனு 
மதிகொடுக்கலாம் அல்லது புனராலோசனைக்காக அதைக் 
திரும்பவும் அனுப்பலாம் : 169 - வது பிரிவின்படி யாதொரு 
ஆகேயனை செய்யப்படுவதன் மேல் கலெக்டரால் பிறப்பிக் 
கப்பட்ட எந்த உத்திரலையாகிலும் திருத்த ஊர்ஜ்ஜிதம் செய் 
பும் உத்தியோகஸ்தருக்கு அதிகாரமுண்டு . 

ஆனால் , சம்பந்தப்பட்ட நபர்கள் ஹாஜசாகிஇந்த விஷ 
யத்தில் அவர்கள் சொல்லிக்கொள்ள வேண்டியதைக் சொல் 
விக்கொள்ளுவதற்காக அவர்களுக்கு நியாயமான கோடிஸ் 
கொடுத்தாகிற வகையில் யாதொரு பதவைத் திருத்தவும் 


302 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


கூடாது , பதிவு செய்ய விட்டுப்போனதைச் சேர்க்கவும் 


கூடாது . 


( 3 ) ஊர்ஜ்ஜி தஞ்செய்யும் உத்தியோசஸ்தர் வபசல் ரெகா 
ர்டுக்கு அனுமதி கொடுத்தபிறகு , அந்த ரெகார்டை 166 - வது 
பிரிவைச்சேர்ந்த ( 2 ) குறிப்பிட்ட உட்பிரிலின்படி பி.சுரிக் 
கப்பட்டிருக்கிற உரிமை தஸ்கவேஜில் சேர்த்தெழுதவேண் 
டும் ; மேலும் , இவ்விதம் திருத்தப்பட்டிருக்கிற உரிமை 
கஸ் தவேஜை நிர்ணயிக்கப்பட்ட மாதிரியாக முடிவாய் மீன் 
டும் பிரசுரஞ் செய்யவேண்டும் ; அப்படி பிரசுரிப்பதானது. 
அந்த தஸ்தவேஜு கிரமமாய்த் தயார் செய்யப்பட்டதென்ப 
தற்கு முடிவான சாட்சியமாகும் . 


மேலான ரெவினியு உத்தியோகஸ்தரிடத்தில் 

அப்பீல் செய்துகொள்வது . 


171. 170 - வது பிரிவைச் சேர்ந்த ( 3 ) குறிப்பிட்ட 
உட்பிரிவின்படி உரிமை தஸ்தவேஜு முடிவாய் மறுபடியும் 
பிரசுரிக்கப்பட்ட தேதியிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் 
ளாக அப்பீல் கொடுத்துக் கொள்ளுவதாயிருக்கிற பட்சத் 
திலே , 169 -வது பிரிவின்படி செய்யப்பட்ட யாதொரு ஆட் 
சேபனையின் மேல் ஒரு கலெக்டரால் பிறப்பிக்கப்பட்ட உத் 
தரவில் 170 - வது பிரிவைச் சேர்ந்த ( 2 ) குறிப்பிட்ட உட்பிரி 
வின்படி ஊர்ஜ்ஜிதம் செய்யும் உத்தியோகஸ்தரால் திருத்தம் 
ஏதாகிலும் செய்யப்பட்டால் அந்தத் திருத்தம் சகிதமாக 
அப்படிப்பட்ட ஒவ்வொரு உத்திரவின் மேலும் அப்பீல் 
செய்துகொள்ளலாகும் ; மேலும் , அப்படிப்பட்ட அப்பிலைப் 
பிரதேச சுவர்ன்மென்டார் விதி மூலமாய் நிர்னயிக்கக்கூடிய 
மேலான ரெவினியு உத்தியோகஸ் தரிடத்திலாவது இது விஷ 
யமாய்ப் பிரதேச கவர்ன்மென்டார் பிரத்தியேகமாக அதிகா 


172 - வது பிரிவு . 


303 
சம் கொடுக்கும் உத்தியோகஸ்தரிடத்திலாவது செய்துகொள் 
ளவேண்டும் . 
ரெவினியு போர்டார் புனராலோசனை செய்து திருத்துவதி . 

172. செலினியு போர்டார் - யாதொரு விஷயத் 
தில் விண்ணப்பம் செய்து கொள்ளப்படுவதன் மேலாவது 
தாங்களாகவேயாவது , 166 - வது பிரிவைச் சேர்ந்த ( 2 ) குறிப் 
பிட்ட உட்பிரிவின்படி யாதொரு உரிமை தஸ்தவேஜு முடி 
வாய்ப் பிரசுரிக்கப்பட்ட தேதி.பிலிருந்து இரண்டு வருஷத் 
துக்குள் எப்போதாகிலும் , 168 - வது பிரிவின்படி குத்தகைத் 
தொகை பைசல் செய்யப்பட்டிருந்தால் 170 - வது பிரிவைச் 
சேர்ந்த ( 3 ) குறிப்பிட்ட உட்பிரிவின்படி அந்த தஸ்தவேஜு 
மறுபடியும் பிரசுரிக்கப்பட்ட தேதியிலிருந்து இரண்டு வரு 
ஷத்துக்குள் எப்போதாகிலும் கூடி உரிமை தஸ்தவே 
ஜையோ அல்லது அந்த தஸ்தவேஜின் யாதொரு பாகத் 
தையோ புனராலோசனை செய்து திருத்தும்படி கட்டளை 
யிடலாம் ; ஆயிலும் , 173 - வது பிரிவின்படி யாதொரு ஸிவில் 
கோர்ட்டாசால் பிறப்பிக்கப்பட்டிருக்கும் எந்த உத்தரவுக் 
கும் மேலேகண்டபடி கட்டளையிடுவதனால் பாதகம் உண்டா 
கக்கூடாது : 

ஆனால் , சம்பந்தப்பட்ட கட்சிக்காரர்கள் ஹாஜால் இது 
விஷயத்தில் தாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டியதைச் 
சொல்லிக்கொள்வதற்காக அவர்களுக்கு நியாயமான அவகா 
சம் கொடுத்தாகிற வரையில் , மேலே கண்டபடி கட்டளையி 
டக்கூடாது , 

விவரணம்.- இந்தப் பிரிவில் செவினிபு போட்டார் 
என்பது - அந்த போர்டைச் சேர்ந்த ஒரு மெம்பர் 171 - வது 
பிரிவின்படி செய்து கொள்ளப்பட்ட அப்பிலை ஏற்கெனவே 


மென்பது . 


30+ 

சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 
விசாரித்திருக்கிற பட்சத்தில் மொத்த போர்டார் என்று 
அர்த்தமாகும் . 
இன்னபடிக்கானால் பைசல் ரெகார்டிலுள்ள பதிவுகள் வில் 

வியாஜ்ஜிய மூலமாய் ஆட்சேபிக்கப்படுவதற்குள்ளாகு 
173. ( 1 ) 168 முதல் 171 வரையிலுள்ள பிரிக! 

பிரிவ 
களின்படி தயார் செய்யப்பட்டதும் 170 - வது பிரிவைச் 
சேர்ந்த ( 3 ) குறிப்பிட்ட உட்பிரிவின்படி முடிவாய்ப் பிர 
சரிக்கப்பட்ட உரிமை தஸ்தவேஜில் சேர்த்தெழுதப்பட்ட 
துமான பைசல் ரெகார்டிலுள்ள யாதொரு பதிவினாலாவது 
குத்தகைத்தொகையைப் பைசல் செய்யத் தவறிப்போய் 
விட்டதனாலாவது பிரதிகூலமாய்ப் பாதிக்கப்பட்டிருக்கித 
யாதொரு நபர் தாம் கோரும் பரிஹாரத்திற்காக ஸிலில் 
கோர்ட்டாரிடத்தில் வியாஜ்ஜியங்கொண்டு வரலாம் . 

( 2 ) அப்படிப்பட்ட வியாஜ்ஜியத்தை 170 - வது 
பிரிவைச் சேர்ந்த ( 3 ) குறிப்பிட்ட உட்பிரிவின்படி உரிமை 
தஸ்தாவேஜு முடிவாய்ப் பிரசுரஞ் செய்யப்பட்ட தேதியி 
லிருந்து ஆறு மாதகாலத்துக்குள்ளாகவாவது கலெக்டரிடம் 
171 - வது பிரிவின்படி அப்பீல் செய்துக்கொள்ளப்பட் 
டிருந்தால் அந்த அப்பீல் பைசல் செய்யப்பட்ட தேதிய 
லிருந்து ஆறுமாத காலத்துக்குள்ளாகவாவது கொண்டு வர 
வேண்டும் . 

( 3 ) அடியிற்கண்ட ஹேதுக்களில் எதையேனும் 
தவிர வேறே ஹேதுவினாலல்லாமல் அப்படிப்பட்ட வியாற் 
ஜியத்தைக் கொண்டு வரலாம் . அந்த ஹேதுக்கள் எவை 
யென்றால் : 


t 


173 வது பிரிவு , 


305 


ta ) நிலத்துக்குடையவருக்கும் பயத்துக்கு முள்ள 

சம்பந்தம் இருந்துகொண்டிருக்கிறது அல்லது 

இல்லாமலிருக்கிறது என்பது ; 
(b ) நிலமானது குத்தகைத்தொகை செலுத்துவதற் 

குட்பட்டதல்லவென்பது ; 
Ke ) நிலமானது யாதொரு குத்தகைத் தொகையுமில் 

வாமலே வைத்துக்கொள்ளப்பட்டிருப்பதாக 
உர்மை தஸ்தவேஜில் பதிவு செய்யப்பட்டிரு 
ந்தபோதிலும் அது குத்தகைத்தொகை செலு 

த்துவதற்குட்பட்டதென்பது ; 
( d ) 165 - வது பிரிவைச் சேர்ந்த ( d ) , ( e ) , ( j ) குறிப் 

பிட்ட பகுதிகளின்படி செய்யப்பட்டிருக்கிற 

யாதொரு பதிவில் பிழையிருக்கிறதென்பது ; 
( e ) அனுகூலமான வீதப்படி கைப்பற்றில் வைத்துக் 

கொண்டிருப்பதைக்குறித்த விசேஷ திட்டக் 
கள் பிசகாய் எழுதிவைக்கப்பட்டிருக்கின்றன 
என்பது அல்லது எழுதாமல் விட்டு - விடப் 

பட்டிருக்கின்றனவென்பது ,. 
( f ) பைசலான குத்தகைத்தொகை 177 - வது பிரிவிற் 

கண்ட நிபந்தனைகளின் படி எந்தத் தேதியிலிரு 
த்து அமுலுக்கு வரவேண்டுமோ அந்தத் தேதி 
யை கலெக்டர் பிசகாய் நிஷ்கரிஷை செய்திரு 

க்கிறாரென்பது . 
அப்படிப்பட்ட யாதொரு வியாஜ்ஜியத்திலே ஆலோ 
சனை சபையிலுள்ள இந்தியா ஸ்டேட் ஸெகெர்டெரியவர் 
சனைப் பிரதிவாதியாக்கக்கூடாது . 


306 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


( 4 ) ஷை கோர்ட்டார் தாங்கள் பிறப்பித்த டிக்ரீ 
யைப்பற்றி டிஸ்டிரிக்ட் கலெக்டருக்கு தெரிவிக்க வேண் 
டும் . 
171 - வது 173 - வது பிரிவுகளின் படிக்கான தீர்மானங்களின் 

குறிப்பை உரிமை தஸதவேஜிலே பதிவு செய்வது . 
174. 171 -வது பிரிவின்படிக்கான அப்பீலின் மேல் 
செய்யப்படும் சகல தீர்மானங்களைப்பற்றியும், ஸிவில் கோர்ட் 
டாரால் பிறப்பிக்கப்பட்டு 173 - வது பிரிவைச் சேர்ந்த ( 4 ) 
குறிப்பிட்ட உட்பிரிவின்படி டிஸ்டிரிக்ட் கலெக்டருக்குத் 
தெரிவித்திருக்கிற சகல டிக்ரிகளைப்பற்றியும் ஒரு குறிப்பை 
170 -வது பிரிவின்படி எந்த உரிமை தஸ்தவேஜில் பைசல் 
செகார்ட் சேர்த்தெழுதப்பட்டிருக்கிறதோ அந்த உரிமை 
தஸ்தவேஜில் எழுதிவைக்கவேண்டும் ; அந்தக் குறிப்பை 
கை தஸ்தவேஜைச் சேர்ந்த பாகமாக எண்ணவே 

வேண்டும் . 
எழுத்துப் பிழைகளையும் தற்செயலாய் நேரிடும் பிழைகளையும் 

திருத்துவது . 
175 , பி , தேச கவர்ன்மென்டாரிடமிருந்து இது 
விஷயமாகப் பிரத்தியேகமாய் அதிகாரம் பெற்றிருக்கும் 
யாதொரு கலெக்டயானவர் - விண்ணப்பம் செய்துகொள் 
ளப்படுவதன் மேலாவது தாமாகவேயாவது , யாதொரு 
உரிமை தஸ்தவேஜில் இருக்கும் எழுத்துப்பிழையையா 
லும் கணக்கு சம்பந்தமான பிழையையாகிலும் தற்செயலாய் 
எவ்விதமாகவேனும் தவறிப் போன தனாலாவது விட்டுப் 
போயிருப்பதனாலாவது அந்த தஸ்தவே ஜில் ஏற்படும் 
யாதொரு தப்பிதத்தையாகிலும் திருத்தலாம் : 

ஆனால் , சம்பந்தப்பட்ட கட்சிக்காடர்கள் ஹாஜராகி 
இதுவிஷயத்தில் தாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டிய 


1 


177 - வது பிரிவு . 

307 
தைச் சொல்லிக்கொள்வதற்காக அவர்களுக்கு நியாயமான 
அவகாசம் கொடுத்தாகித வரையில் , மேலே கண்ட திருக் 
தம் எதுவும் செய்யக்கூடாது . 

குறிப்புகள் , 
கைப்பிசகுகளை அல்லது கணக்குப் பிழைகளை திருக்க வேண்டு 
மானால் பழைய பிரிவு பிரசாரம் 12 மாதங்களுக்குள் செய்யவேண்டு 
என்றிருந்தது . அதை புதிய திருக்கத்தினால் எத்ேது விட்டனர் . 
168 முதல் 170 வரையிலுள்ள பிரிவுகளின்படி பைசல் செய்யப் 
பட்ட குத்தகைத் தொகைள் சரியானவையென்று 

கொள்வது . 
176. 171 முதல் 175 வரையிலுள்ள பிரிவுகளில் , 
கண்ட நிபந்தனைகளுக்குட்பட்டு , 168 முதல் 170 வரையி 
லுள்ள பிரிவுகளின்படி பைசல் செய்து 170 - வது பிரிவைச் 
சேர்ந்த ( 3 ) குறிப்பிட்ட உட்பிரிவின்படி முடிவாய்ப் பிர 
சுரிக்கப்பட்ட உரிமை தஸ் தவேஜில் பதிவு செய்யப்பட் 
டிருக்கும் சகல குத்தகைத்தொகைகளும் - இந்த ஆக்டின் 
தாற்பரியப்படி சரியாய்ப் பைசல் செய்யப்பட்டிருக்கின்றன 
வென்றும் நியாயமானதும் தருமமானதுமாகவுள்ள குத்த 
சைத்தொகைகளென்றும் கருதப்படும் . 
குத்தகைத்தொதை பைசல் எந்தக்கால முகல் செலாவணியாக 
வேண்டுமோ அந்தக் காலமும் , ( குக்கசைக் தொகை ) 

அதிகப்படுத்துவதற்குக் காலவரையறையும். 
177. யாதொரு குத்தகைத்தொகை இந்த சித்தி 
யாயத்தின்படி பைசல் செய்யப்படுகிறபோது, அந்தப் பைச 
லேற்பாடானது - 170 -வது பிரிவைச் சேர்ந்த ( 2 ) குறிப் 
பீட்ட உட்பிரிவின்படி ஊர்ஜ்ஜிதம் செய்யும் உத்தியோகஸ் 
தர் அனுமதி கொடுக்கும் தேதிக்குப் பிறகு அடுத்து வருகி 
ரெவினியு வருஷ ஆரம்பமுதல் செலாவணியாகும் ; மேலும் , 


303 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


30 - வது பிரிவைச் சேர்ந்த (ii ) ( iii ) குறிப்பிட்ட பகுதிகளில் 
கண்ட காரணமாகவாவது கைப்பற்று நிலத்தின் விஸ்தீர் 
ணத்தில் பின்னால் உண்டான மாறுதல் காரணமாகவாவது 
அல்லாமல் மற்றப்படி பைசல் செய்த ஷை குத்தகைத் தொ 
னகயை மேலேகண்ட காலத்துக்குப்பிறகு இருபதுவருஷம் 
வரையில் அதிகப்படுத்தவும் கூடாது ; அந்தக் கைப்பற்று 
நிலத்தின் விஸ்தீர்ணத்தில் உண்டான மாறுதல் காரணமாக 
வாலது 38 - வது பிரிவைச் சேர்ந்த ( 1 ) குறிப்பிட்ட உட்பிரி 
விலுள்ள ( a ) ( b ) அடையாளமிட்ட பகுதிகளிற்கண்ட கார 
ணமாகவாவது அல்லாமல் மற்றப்படி அந்தக் குத்தகைத் 
தொகையை ஷை காலவரையறைக்குள்ளாகக் குறைக்கவும் 


ஆனால் , ஒரே ரெவினியு வருஷத்தில் ஒரே கிராமத்தி 
லுள்ள சகல கைப்பற்று நிலங்களின் விஷயமாகவும் , அல் 
லது எந்த விஸ்தீர்ணத்தின் விஷயமாய்ப் பைசலேற்பாடு 
செய்யப்படுகிறதோ அந்த விஸ்தீர்ணம் ஒரு கிராமத்தை 
விடக் குறைவாயிருந்தால் , அந்த விஸ்தீர்ணத்திலுள்ள - 
சகல கைப்பற்று நிலங்களின் விஷயமாகவும் ஷைபைசலேற் 
பாடு செலாணிபாகும் : 

மேலும் , 171 , 172 , 173 அல்லது 175 - வது பிரிவின் 
படி உத்தாவு செய்யப்படுகிற பிரகாரம் குத்தகைத்தொசை 
யை அதிகப்படுத்துவதற்கோ அல்லது குறைப்பதற்கோ இந் 
தப் பிரிவில் கண்டதெதுவும் பிரயோகப்படுவதாகக் கருதக் 
கூடாது . 
உரிமை கஸ்தவேஜு தயார் செய்யும் காலத்திலே 

நடவடிக்கைகளை நிறுத்தி வைப்பது . 
178. ( 1 ) 168 - வது பிரிவின் படி ஒரு விண்ணப் 
பம் செய்யப்பட்டிருக்கிற போது , 170 - வது பிரிவைச் சேர்ந்த 


179 - வது பிரிவு . 


309 


( 3 ) குறிப்பிட்ட உட்பிரிவின்படி உரிமை தஸ்தவேஜு முடி 
வாய் பிரசுரித்தாகிறவரையில் யாதொரு ஸிவில் அல்லது 
செவினியு கோர்ட்டாரிடத்தில் 30 , 38 , 40 - வது பிரிவுகளின் 
பிரகாரம் பாதொரு வியாஜ்ஜியம் கொண்டுவரவுங்கூடாது 
விண்ணப்பம் செய்து கொள்ளவும் கூடாது ; யாதொரு நடவ 
டிக்கை நடத்தவுங்கூடாது அல்லது ஏற்கெனவே ஏதாவது 
வியாஜ்ஜியம் விண்ணப்பம் அல்லது நடவடிக்கை கொண்டு 
வாப்பட்டாவது செய்து கொள்ளப்பட்டாவது நடத்தப் 
பட்டாவதிருந்தால் அதைப்பற்றி மேல்கடவடிக்கை நடத்த 
வுங்கூடாது , 

( 2 ) உரிமை தஸ்தவேஜைத் தயார் செய்ய கட்டளை 
பிட்டு 164.வது பிரிவின்படி ஒரு உத்தரவு செய்திருக்கிற 
போது , அந்த உரிமை தஸ்தவேஜு எந்த விஸ்தீர்ணத்துக் 
குச் சம்பந்தப்படுகிறதோ அந்த விஸ்தீர்ணத்தின் குத்தகைத் 
தொகையை மாற்றுவதற்கான யாதொரு வியாஜ்ஜியம் அல் 
லது விண்ணப்பத்தை எந்த லீவில் அல்லது செவினியு 
கோர்ட்டாரும் அப்படிப்பட்ட உரிமை தஸ்தவேஜு முடி 
வாய்ப் பிரசுரிக்கப்பட்டாகிற வரையில் வரப்பெற்றுக்கொள் 
ளவாவது அதைக் குறித்து கடவடிக்கை நடத்தவாவது 


கூடாது . 


உரிமை தஸ்கவேஜுக்குச் சம்பந்தப்பட்டவைகளாயுள்ள 
குத்தகைத் தொகையல்லாத வேறே விஷயங்களிலே 

விவில் கோர்ட்டாரின் அதிகார வரய்பு .. 
179. இந்த அத்தியாயத்தின்படி உரிமை தஸ்த 
வேஜைத் தயார் செய்யக் கட்டளையிடுகிற யாதொரு உத்த 
வைக்குறித்தாலது அப்படிப்பட்ட யாதொரு தஸ்தவேஜை 
யோ அதன் யாதொரு பாகத்தையோ உண்டாக்குவது , 
பிரசுரிப்பது , அதில் கையெழுத்து செய்வது அல்லது அத் 
தாட்சிக்கை யெழுத்து போடுவதைக்குறித்தாவது, 173 - வது 


310 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


பிரிவில் நிபந்தனை கண்டிருக்கிறபடிக்கன்றி - மற்றப்படி , 
168 முதல் 172 வரையிலுள்ள பிரிவுகளின் பிரகாரம் 
பைசல் செய்யப்பட்டிருக்கிற குத்ததைத் தொகையைப் 
பற்றிய அப்படிப்பட்ட ஒரு தஸ்தவேஜிலிருக்கும் யாதொரு 
பதிவை மாற்றுவதைக் குறித்தாவது எந்த ஸிவில் கோர்ட் 
டாரிடத்திலும் வியாஜ்ஜியம் கொண்டுவரக்கூடாது . 

ஆனால் , யாதொரு நபர் - 164 - வது பிரிவைச் சேர்ந்த 
( 1 ) குறிப்பிட்ட உட்பிரிவின்படி பிறந்த உத்தரவையனுசரி 
த்துத் தயார் செய்யப்பட்ட உரிமை தஸ்தவேஜிலுள்ளதும் 
பாத்தியதைக்குச் சம்பந்தப்பட்டதுமான யாதொரு பதி 
வைக்குறித்தாவது அந்த பாத்தியதைக்குச் சம்பந்தப்பட்ட 
விஷயம் ஷை தஸ்தவேஜில் எழுதாமல் விடப்பட்டிருப்பதை 
க்குறித்தாவது அதிருப்தியடைந்தால் , அவர் தம்முடைய 
பாத்தியதையை நிர்ணயிப்பதற்காக , 1877 - ம் வருஷத்து 
ஸ்பெஸிபிக் ரிலீப் ஆக்ட் என்னும் குறித்த பரிகார ஆக்ட் 
6 - ம் அத்தியாயத்தின்படி வியாஜ்ஜியம் கொண்டு வரலாம் . 

செலவுகளை பங்கீடு செய்வது 
180. ( 1 ) யாதொரு பூஸ்திதியிலாவது அதன் 
யாதொரு பாகத்திலாவது இந்த அத்தியாயத்திற்கண்ட 
நிபந்தனைகளில் எதையாவது அமுலுக்குக் கொண்டுவருள 
தற்காகப் பிடிக்கும் செலவையாகிலும் பிரதேச கவர்ன்மென் 
டார் கட்டளையிடுகிறபடி அந்தச் செலவின் ஒரு பாகத்தை 
யாகிலும் , அந்த பூஸ்திதி அல்லது அதன் பாகத்திலுள்ள 
ரயத்துகளும் நிலத்துக்குடையவரும் , அந்த பூஸ்திதிக்குள் 
ளாக யாதொரு நிலம் அனுகூலமான ஷரத்துகளின்படி 
வைத்துக்கொள்ளப்பட்டிருந்து உரிமை தஸ்தவேஜில் அடர் 
கியிருக்கிற பட்சத்திலே அந்த நிலத்தைக் கைப்பற்றில் 
வைத்துக்கொண்டிருக்கிறவர்களும் , பிரதேச கவர்ன்மென் 


181 - வது பிரிவு . 


311 


| 


டாரால் சந்தர்ப்பங்களை யெல்லாம் கவனித்து நிர்ணயிக்கப் 
படுகிற சங்கியா பரிமாணங்களின்படி கொடுக்க வேண்டும் ; 
அந்தச் செலவுத் தொகையில் அப்படி யாதொரு கபர் செலு 
த்தவேண்டிய பாகத்தை நிலத்தீர்வையாக எண்ண வேண்டி 
யதுமல்லாமல் , அது நிலத்தீர்வை பாக்கியாயிருந்தாலெப்படி 
போ அப்படியே சந்தர்ப்பத்துக்கேற்றபடி 1864 - ம் ஆத் 
திய சென்னப்பட்டணத்து ஸர்க்கார் தீர்வை வசூல் ஆக்டின் 
கிபந்தனைகளின்படிக்காவது 1867 - ம் மத்திய சென்னை 
இராஜகானிப்பட்டணத்து நிலவரி யைக்குறித்த ( திருத்த 
வதற்கான ) ஆக்டின்படிக்காவது வசூல் செய்யலாம் . 

( 2 ) நிலத்துக்குடையவர்களுக்கும் பத்துகளுக்கும் 
கொடுப்பதற்காக இந்த அத்தியாபத்தின் படி தயார் செய்யப் 
பட்ட உரிமை தஸ்தவேஜு ஸர்வே ( மாப்புகள் ) படங்கள் 
இவைகளின் பிரதிகளைத் தயார் செய்வதற்காகப் பிடிக்கும் 
செலவை , இந்த அத்தியாயத்திற்கண்ட நிபந்தனைகளை நிறை 
வேற்றுவதில் பிடிக்கும் செலவின் பாகமாகக் கொள்ள வேண் 
இம் . 

12 - ம் அத்தியாயம் . 
நிலத்துக்குடையவரின் சொந்த நிலம் . 
சொந்த நிலத்தை ரயத்தி நிலமாக மாற்றிக்கொள்வது . 

181. சொந்த நிலத்தை பத்தி சிலமாக மாற்றிக் 
கொள்ளவும் அந்தப்படி மாற்றிக்கொள்ளப்பட்ட நிலத்தில் 
அனுபோகபாத்தியதை ஏற்படுத்திக் கொடுக்கவும் நிலத் 
சிக்குடையவருக்குச் சுதந்தசம் உண்டு . 
182 முதல் 185 உரையிலுள்ள பிரிவுகள் இனாம்களல்லாத 
இகா பூஸ்திகிகளுக்கும் பிரயோகப்படவேண்டுமென்பதும் , 
185 - A , 185 - B . பிரிவுகள் இனமகளுக்கு பிரயோகப்பட 

வேண்டுமென்பதும், 
181 - A . 182 முதல் 185 வரையிலுள்ள பிரிவு 
களில் கண்ட நிபந்தனைகள் - 3 - வது பிரிவைச் சேர்ந்த ( 2 ) 


1 


312 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


குறிப்பிட்ட பகுதியில் கண்ட ( a ) ( b ) ( c ) அல்லது ( e ) 
அடையாளமிட்ட உட்பகுதிகளின் தாற்பரியப்படியுள்ள 
பூஸ் திதிகளின் விஷயத்தில் பிரயோகப்படும் ; மேலும் , 
185 - A , 185 - B பிரிவுகளில் கண்ட நிபந்தனைகள் 3 - வது பிரி 
வைச் சேர்ந்த ( 2 ) குறிப்பிட்ட பகுதியில் கண்ட ( b ) அடை 

மிட்ட உட்பகுதியின் தாற்பரியப்படியுள்ள பூஸ்திதி 
களின் விஷயத்தில் பிரயோகப்படும் . 
நீலத்துக்குடையவரின் சொந்த நிலத்தை ஸர்வே செய்யும் 
படிக்கும் அதற்குத் தஸ்தவேஜு ஏற்படுத்தும்படிக்கும் 

உத்தரவு செய்ய அதிகாரம் . 
182. பிரதேச கவர்ன்மென்டார் - குறித்த ஒரு 
பிரதேச விஸ்தீர்ணத்திலே நிலத்துக்குடையவரின் சொந்த 
நிலங்களாக இருக்கிற சகல நிலங்களையும் ஸர்வே செய்யும் 
படிக்கும் அவைகளுக்குத் தஸ்தவேஜு ஏற்படுத்தும்படிக் 
கும் கலெக்டருக்கு கட்டளையிட்டு உத்தரவு செய்யலாம் . 

இந்தப் பிரிவின்படி செய்யப்பட்ட உத்தரவை எந்த 
ஸிவில் கோர்ட்டிலாவது , ரெவினியு கோர்ட்டிலாவது ஆட் 
சேபிக்கக்கூடாது . 

நிலத்துக்குடையவர் அல்லது ( நிலத்தை ) அனுபவிப்பவர் 
விண்ணப்பஞ்செய்து கொள்வதன் மேல் சொந்த நிலத் 

திக்குத் தஸ்தவேஜு ஏற்படுத்த அதிகாரம் , 
183. ( 1 ) நிலத்துக்குடையவரின் சொந்த நில 
மென்று சொல்லப்படுகிற யாதொரு நிலத்தின் விஷயத்தி 
லே , அவராவது அதை அனுபவித்துவரும் யாதொரு நப 
மாவது விண்ணப்பஞ்செய்து கொள்வதன் மேலும் , செ 
வக்காக வேண்டியிருக்கும் தொகையை டிபாளிட்டாகக் 
கட்டுவதன் மேலும் , கலெக்டரானவர் இது விஷயமாய்ப் 
பிரதேச கவர்மென்டாரால் செய்யப்பட்ட விதிகளுக்குட் 


165 வது பிரிவு 


313 


பட்டு , பிரஸ்தாப நிலமானது நிலத்துக்குடையவரின் 
சொந்த நிலமா அல்லது அல்லவா என்பதைக் கண்டறிந்து 
கள் தவேஜு எற்படுத்தலாம் . 

( 2 ) யாதொரு உடன்படிக்கையிலாவது சாஜியிலாவது 
என்ன 

சொல்லியிருந்த போதிலும் பாதகமில்லாமலே , 
யாதொரு நிலமானது நிலத்துக்குடையவரின் சொந்த நில 
மென்று திருப்திகரமாயிருக்கிற சாட்சிய மூலமாக ருஜு 
செய்யப்பட்டாலன்றி மற்றப்படி , அந்த நிலத்தை நிலக் 
துக்குடையவரின் சொந்த நிலமென்று கலெக்டர் எழுதி 
வைக்கக் கூடாது . 
சொந்த நிலத்துக்கு இன்னவிதமாகத் தஸ் , வேஜு ஏற்படுத்த 

வேண்டுமென்பது . 


184 . கலெக்டர் 182-வது பிரிவின்படிக்காவது 
183 - வது பிரிவின் படிக்காவது செவர்த்திக்கும் போது 
166 , 167 , 179 , 180 - வது பிரிவுகளிற்கண்ட நிபந்தனைகள் 
கூடிய வரையில் பிரயோகப்படும் . 
நிலத்துக்குடையவரின் சொந்த நிலமென்று தீர்மானிப்பதற் 

சான விதிகள் , 
185. யாதொரு வியாஜ்ஜியம் அல்லது நடவடி 
கையிலே யாதொரு நிலம் நிலத்துக்குடையவரின் சொந்த 
நிலமா என்னும் விஷயத்தைத் தீர்மானிக்க அவசியம் கோடு 
கிறபோது , அவ்வவ்விடத்திய வழக்கத்தையும் , அந்த நிலம் 
1893 ம் - ஜுல t . உக்கு முன்னமே சொந்த தில 
மென்று குறிப்பிட்டுக் குத்தகைக்கு விடப்பட்டதா என் 
ஓம் விஷயத்தையும் , கொண்டுவப்படக்கடிய வேறே 
யாதொரு சாட்சியத்தையும் கவனிக்க வேண்டும் ; ஆனால் , 


40 


314 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆகட் . 


- 


அந்த நிலம் சொந்த நிலம் தானென்று ருஜு செய்யப்படுகி 
வரையிலே , அதைச் சொந்த நிலமாயிசாததாகவே பாவிக்க 
வேண்டும் . 
இனம் கிராமங்களில் நிலத்துக்குடையவர்களுக்குள் சொந்த 

நிலத்தைப்பற்றிய ரெகார்ட் , 
185 - A . { 1 ) 3 - வது பிரிவைச் சேர்ந்த ( 2 ) குறிப் 
பிட்ட பகுதியில் கண்ட ( b ) அடையாளமிட்ட உட்பகுதி 
யின் தாற்பரியப்படியுள்ள யர்தொரு பூஸ்திதியின் நிலத்துக் 
குடையவர் - பூஸ்திதிகளிலுள்ள நிலத்தைப்பற்றிய சென்ன 
பட்டணம் 1934 - ம் வருஷத்து ( இரண்டாவது திருத்த ) 
ஆக்ட் வழங்கத் தொடங்கும் தேதியிலிருந்து இரண்டு வரு 
ஷத்துக்குள், தம்முடைய பூஸ்திதியிலுள்ள குறிப்பிட்ட 
யாதொரு நிலம் 3 - வது பிரிவைச் சேர்ந்த ( 10 ) குறிப்பிட்ட 
பகுதியில் கண்ட ( b ) அடையாளமிட்ட உட்பகுதியின் ( i ) 
முதல் ( is ) வரையிலுள்ள பாபாக்களில் அர்த்தம் சொல்லப் 
பட்டபடி தம்முடைய சொந்த நிலமென்று கண்டு ஒரு 
உத்தரவு பிறப்பிக்கும்படி கலெக்டருக்கு விண்ணப்பம் 
செய்து கொள்ளலாம் . நிலத்துக்குடையலர் நிலத்தைச் சேர் 
ந்த பாயக்காரி அல்லது பாயக்காரிகள் ( எவர்களேனும் இருந் 
தால் ) அவர்களுடைய பெயர்களையும் மேல்விலாசங்களையும் , 
நிர்ணயிக்கப்படக்கூடிய இதர விவரங்களையும் தம்முடைய 
விண்ணப்பத்தில் கண்டெழுத வேண்டும் . 

( 2 ) அப்படிப்பட்ட விண்ணப்பம் வரப்பெற்றுக் 
கொள்ள தன் மேல் , கலெக்டரானவர் - அதற்கு ஒரு நகலையும் 
விசாரனை நடக்கும் தேதியைக் குறித்த கோடிலையும் 
பிரஸ்தாப தாலூகாவில் வழங்கும் சுதேச பாஷையில் அந்த 
தாவக்கா ஆபிஸில் ஒட்டும்படிக் கட்டமாயிடவேண்டியதி 
மல்லாமல் , அதில் கண்டிருக்கும் விஷயங்களைப் பிரஸ்தாப 


| 


185A- வது பிரிவு. 

315 
கிராமத்தில் தண்டோரா போட்டுப் பிரசித்தம் செய்விக்கவும் 
வேண்டும் . மேலும் , அவர் - ஷ விண்ணப்பத்துக்கும் 
கோடிக்கும் நகல் ஒன்றைக் கிராமச் சாவடியிலாவது 
கிசரமச்சாவடி எதுவும் இராவிட்டால் அந்த கிராமத்தில் 
எல்லார்க்கும் நன்றாய்த் தெரியும்படியான ஒரு இடத்திலா 
வது ஒட்டவேண்டியதுமல்லாமல் , க்ஷ விண்ணப்பத்துக் 
கும் கோடிஸுக்கும் நகல் மனதை சந்தர்ப்பத்துக்கேற்றபடி 
சம்பந்தப்பட்ட பாயக்காரிக்காகிலும் பாயக்காரிகள் துள் 
வொருவருக்குமாகிலும் தபால் மூலமாய் அனுப்பவும் வேண் 
டும்..ஷ விண்ணப்பத்துக்கும் நோடிஸுக்கும் நகல் 
ஒன்றைப் பிரஸ்தாப ஜில்லா கெஜட்டில் பி.சித்தம் செய்ய 
வும் வேண்டும் . 

( 3 ) அந்த கிராமத்திலுள்ள யாதொரு பாயக்காரி 
யானவர் கலெக்டருக்கு விண்ணப்பம் செய்துகொள்வதன் 
மேல் ( 1 ) குறிப்பிட்ட உட்பிரிவின்படி நிலத்துக்குடையவர் 
செய்து கொண்ட விண்ணப்பத்துக்கு ஒரு நகலைக் கட்டண 
மில்லாமல் பெற்றுக்கொள்ள அர்ஹகை யுள்ளவராவார் . 

( 4 ) கலெக்டரானவர் . விண்ணப்பத்தைக் குறித்து 
விசாரணை செய்யும் தேதியைப்பற்றி விண்ணப்பதாரருக்குக் 
கூட நோடிஸ் கொடுக்க வேண்டும் . 

( 5 ) ஷை தேதியிலாவது பிற்பட்டு எந்தத் தேதிக்கு 
விசாணை தள்ளிவைக்கப்படக்கூடுமோ அந்தத் தேதியிலா 
வது ஹாஜராகும் கட்சிக்காபர்களையும் இதர நபர்களையும் 
விசாரணை செய்த பிறகு , கலெக்டரானவர் -- 

( a ) விண்ணப்பத்தில் குறிப்பிட்டிருக்கும் நிலமாகி 
லும் அதன் யாதொரு பாகமாகிலும் 3 - வது பிரிவைச்சேர் 
ந்த ( 10 ) குறிப்பிட்ட பகுதியில்கண்ட ( b ) அடையாளமிட்ட 


316 சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 
உட்பகுதியின் ( i } முகல் ( iv ) வரையிலுள்ள பாசாக்களில் 
குறிப்பிட்டிருக்கும் வகைகளில் எதையாவது சேர்ந்திருக் 
கிறதென்று தாம் தெரிந்து திருப்தியடைந்தால் , ஷை நிலமா 
யிலும் பாகமாயினும் சொந்த நிலமென்று நிர்ணயித்தும் 
பிரஸ்தாப தாலூகாவிலுள்ள நிலத்துக்குடையவர்களின் 
சொந்த நிலத்தைப்பற்றிய செகார்டில் ஷை நிலத்தை அல் 
லது பாகத்தைச் சேர்க்கும்படி கட்டளையிட்டும் உத்தரவு 
பிறப்பிக்கவேண்டும் ; அல்லது , 

(b ) அந்தப்படி தாம் திருப்தியடையாவிட்டால் 
ஷை விண்ணப்பத்தைத் தள்ளிவிட்டு உத்தரவு பிறப்பிக்க 
வேண்டும் . 

விவானம் 1 .-- யாதொரு நிலம் சொந்த நிலமென்று 
ருஜு செய்யும் பொறுப்பு நிலத்துக்குடையவரைச் சேர்ந்த 
தாகும் . 

விவசணம் 11. - யாதொரு பாயக்காரிக்கு அனு 
போக பாத்தியதை இல்லையென்றாவது அவருடைய அனு 
போக பாத்தியதை எந்த விதமாகவோ வரையறுக்கப்பட் 
டிருக்கிறதென்றாவது அதன் விஷபமாய் நிர்ப்பந்தம் ஏற்படு 
த்தப்பட்டிருக்கிறதென்றாவது கண்டுள்ள அல்லது குறிப் 
பாய்ப் பொருள்படும் யாதொரு சொற்றொடர் 1918 - ம் u 
ஜூலை 1 - ம் தேதியிலாவது அதற்குப் பிறகாவது 
எழுதிக்கொடுக்கப்பட்ட அல்லது வெளியிடப்பட்ட ஒரு 
குத்தகைப் பத்திரத்திலாகிலும் பட்டாவிலாகிலும் இதைப் 
போன்ற வேறே எந்தப் பத்திரத்திலாகிலும் இருந்தால் , 
அது - பாயக்காரி பாத்தியதை ஆசப்பமான காலத்திலே சம் 
பந்தப்பட்ட நிலத்தில் நிலத்துக்குடையவருக்குக் குடிவார 
பாத்தியதை இருந்தது என்பதை எண்பிக்கும் காரியத்துக் 
காக சாட்சியமாய் ஏற்றுக்கொள்ளப்படமாட்டாது , 


1851 - வது பிரிவு . 


317 


மான 


. 


விவரணம் [ [ I.-- 1918- ம் வருஷம் ஜுலை மீ 1 - ம் 
தேதிக்கு முந்தி எழுதிக் கொடுக்கப்பட்ட அல்லது வெளி 
பிடப்பட்ட யாதொரு பட்டா அல்லது அதைப்போன்ற 
யாதொரு கஸ்தாவேஜில் உள்ள யாதொரு சொற்றொடார் 
னது ஒன்றே மாத்திரம் பாயக்காரி பாத்தியதை ஆசம்ப 

காலத்திலே சம்பந்தப்பட்ட நிலத்தில் நிலத்துக் 
குடைபலருக்கு குடிவார பாத்தியதை இருந்தது என்பதை 
எண்பிக்கும் காரியங்களுக்காக போதுமானதாகாது . 

( 6 ) ( 5 ) குறிப்பிட்ட உட்பிரிவின்படி கலெக்டர் 
பிறப்பிக்கும் உத்தரவின்மேல் டிஸ்டிரீக்ட் கலெக்டருக்கு 
அப்பீல் செய்து கொள்ளப்பட்டிசாவிட்டால் அந்த உத்தர 
அம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பிறப்பிக்கும் உத்தரவின்மேல் 
இனாம் கமிஷனருக்கு அப்பீல் செய்து கொள்ளப்பட்டிசா 
விட்டால் அந்த உத்தரவும் , இனாம் கமிஷனர் பிறப்பிக்கும் 
உத்தரவும் ( 8 ) குறிப்பிட்ட உட்பிரிவில் கண்ட நிபந்தனை 
களுக்குட்பட்டு முடிவானவைகளாகும் ; மேலும் , எந்த 
நியாயஸ்தலத்திலும் அவை ஆட்சேபிக்கப்படுவதற்கு உள் 
ளாகமாட்டா . 


( 7 ) ( a ) ( 5 ) குறிப்பிட்ட உட்பிரிவைச் சேர்ந்த ( a ) 
அடையாளமிட்ட பகுதியின்படி கலெக்டர் பிறப்பித்து , 
அப்பீல் செய்துகொள்ளப்படுவதன் மேல் டிஸ்டிரிக்ட் கலெக் 
டரும் இனாம் கமிஷனரும் எவைபேலும் உத்தரவுகள் பிறப் 
பித்திருந்தால் அவைகளால் திருத்தப்பட்டபடிக்குள்ள உத் 
தாவுகளை அனுசரித்து நிலத்துக்குடையவர்களின் சொந்த 
நிலத்தைப்பற்றிய செகார்டைத் தயார் செய்யவேண்டும் . 

( b ) அந்த செகார்டை தீர்ண பிச்சப்பட்ட லிதமாய்ப் 
பிரசித்தம் செய்யவேண்டும் . 


318 சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 

( 8 ) ( a ) ( 7 ) குறிப்பிட்ட உட்பிரிவின்படி தயாரித் 
துப் பிரசித்தம் செய்யப்பட்ட நிலத்துக்குடையவர்களின் 
சொந்த நிலத்தைப்பற்றிய செகார்டில் யாகொரு நிலத்தைச் 
சேர்த்திருப்பதைக்குறித்த எந்தப் பதிவினாலாகிலும் துன்ப 
படைத்திருக்கும் யாதொரு நபர் 

( i ) ( 1 ) குறிப்பிட்ட உட்பிரிவின்படி செய்துகொள் 
எப்பட்ட விண்ணப்பத்துக்காவது அதற்குச் 
சம்பந்தப்பட்ட யாதொரு அப்பீல் அல்அது 
இரண்டாவது அப்பீலுக்காவது தாம் அல்லது 
தமக்கு முன் அதே பாத்தியதையைப் பெற்றிரு 
ந்த நபர் சம்பந்தப்பட்டிருக்கவில்லையென் னும் 
ஹேதுவின் மேலும் , பிரமாதமான தியாய பங்கம் 
ஏற்படாதபடி தடுக்க வேண்டுமானால் , மேற்படி 
பதிவை விட்டுவிடுவது , திருத்துவது அல்லது 
மாற்றுவது அவசியமென்னும் ஹேது வி 
மேலும் , கலெக்டருக்கு , அல்லது 
( ii ) கலெக்டருக்குச் செய்து கொள்ளப்பட்ட விண் 
ணப்பத்தைக் குறித்த கோடிஸ் அல்லது டிஸ்ட் 
ரிக்ட் கலெக்டருக்குச் செய்துகொள்ளப்பட்ட 
அப்பீலைக்குறித்த நோடிஸ் அல்லது இனாம் சமி 
ஷனருக்குச் செய்துகொள்ளப்பட்ட இரண்டா 
வது அப்பிலைக்குறித்த நோடிஸ் விண்ணப்பதார 
ருக்குச் சேர்ப்பிக்கப்படவில்லை, அல்லது ஷை 
விண்ணப்பம் , அப்பீல் , அல்லது இரண்டாவது 
அப்பீல் விசாரணைக்கு வந்த போது விண்ணப்ப 
தாரர் போதுமான காரணத்தினால் ஹாஜராக முடி 
யாதபடி தடுக்கப்பட்டார் என்னும் ஹேதுவின் 
மேலும் பிரமாதமான, நியாயபங்கம் ஏற்படாத 


1 . 


185A- வது பிரிவு . 


319) 


படி தடுக்க வேண்டுமானால் மேலே கண்டபடி 
பதிவை விட்டுவிடுவது , திருத்துவது அல்லது 
மாற்றுவது அவசியமென்னும் ஹேதுவின் மே 
ஆம் , சந்தர்ப்பத்துக்கேற்றபடி கலெக்டருக்கு , 
அல்லது டிஸ்டிரிக்ட் கலெக்டருக்கு அல்லது 
இனாம் கமிஷனருக்கு , 
மேலே கண்டபடி பதிவை விட்டுவிடுவதற்காக , திரு 
த்துவதற்காக அல்லது மாற்றுவதற்காக விண்ணப் 

பம் செய்து கொள்ளலாம் . 
( b ) அப்படிப்பட்ட விண்ணப்பம் வாப்பெற்றுக்கொள் 
வதன் மேல் , , சந்தர்ப்பத்துக்கேற்றபடி கலெக் 

இனாம் சுமிஷனராவது - விண்ணப்ப 
தாரர் ஹாஜசாகி தாம் சொல்லிக்கொள்ள வேண்டி 
பதைச் சொல்லிக்கொள்ள அவருக்கு அவகாசம் 
ஏற்படுத்திக்கொடுத்த பிறகு 
(1 ) சம்பந்தப்பட்ட நிலத்துக்குடையவர் அல்லது - 
நிலத்துக்குடையவர்களுக்கு கோடிஸ் அலுப்பா , 
மலே விண்ணப்பத்தைத் தள்ளிவிடலாம் ; அல் 


டராவது 


லது , 


| 


( ii ) விண்ணப்பத்தைக்குறித்து விசாரணை செய்வ 
) 
தற்காக ஒரு தினத்தை கிஷ்கரிஷை செய்து , 
அதைப்பற்றி விண்ணப்பதாரருக்கு அல்லது சம் 
பந்தப்பட்ட நிலத்துக்குடைபவருக்கு அல்லது 
சிலத்துக்குடைபவர்கள் 

ஒவ்வொருவருக்கும் , 
கலெக்டர் , டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அல்லது இனாம் 
கம்மிஷனர் அவசியமென்று கருதக்கூடிய இதா 
சுபர்களுக்கும் சோடில் அப்பலாம் . 


320 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


{ c) ( b ) குறிப்பிட்ட பகுதியைச் சேர்ந்த ( ii } அடை 

யானமிட்ட உட்பகுதியில் குறிப்பிட்டிருக்கும் 
விசாணை நடக்கும் தேதியிலா வ.தி பிற்பட்டு எச் 
தத் தேதிக்கு விசாரணை தள்ளிவைக்கப்படக் 
கூடுமோ அந்தத் தேதியிலாவது ஹாஜராகும் கட் 
சிக்காரர்களையும் . இதா நபர்களையும் விசாரணை 
செய்த பிறகு , சந்தர்ப்பத்துக்கேற்றப்படி கலெக் 
டராவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராவது இனாம் 
கம்மிஷனராவது 
( i ) ஷ பதிவை முழுவதுமோ சிறிது மட்டிலோ 
விட்டுவிடவேண்டு மென்றாகிலும் , தமக்குத்தகுதி 
யாகத் தோற்றக்கூடிய எந்த விதமாகவேனும் 
அதைத் திருத்தவேண்டுமென்றாலும் கட்டளை 
யிட்டு உத்தரவு பிறப்பிக்கவேண்டும் ; அல்லது , 
( ii ) அந்த விண்ணப்பத்தைத் தள்ளிவிட்டு உத்த 

ரவு பிறப்பிக்கவேண்டும் . 
இந்தப்பகுதியின்படி யாதொரு பதிவு விட்டுவிடப்பட் 

டாலும் திருத்தப்பட்டாலும் மாற்றப்பட்டாலும் 
அந்தப்படி விட்டுவிடப்பட்டிருப்பது , திருத்தப் 
பட்டிருப்பது அல்லது மாற்றப்பட்டிருப்பதைக் 
குறித்து நிர்ணயிக்கப்பட்ட விதமாகப் பிரசித்தம் 
செய்யவேண்டும் . 
( 3 } ( 7 ) குறிப்பிட்ட உட்பிரிவின்படி தயாரித்துப்பி , 
சித்தம் செய்து ( 8 ) குறிப்பிட்ட உட்பிரிவின்படி 
உத்தரவுகள் எவையேனும் பிறப்பிக்கப்பட்டிருந் 
தால் அவைகளை அனுசரித்து மாற்றப்பட்டப் 
படிக்குள்ள நிலத்துக்குடையவர்களின் சொந்த 
நிலத்தைப் பற்றிய ரெகார்டானது 


1858 வது பிரிவு 


331 


| 


( a ) ச ரெகார்டில் சேர்க்கப்பட்டிருக்கும் நிலமானது 

பூஸ்திதிகளிலுள்ள நிலத்தைப்பற்றிய சென்னப் 
பட்டணம் 1934 - ம் ஹத்து ( இரண்டாவது திரு 
த்த ) ஆக்ட் வழங்கத் தொடங்கும் தேதியன்று 
நிலத்துக்குடையவர்களின் சொந்த நிலமாயிருந்த 

தென்பதற்கும் , 
( b ) ஷை செகார்டில் சேர்க்கப்பட்டிராதயாதொரு நிலம் 

இந்த ஆக்டின் தாற்பரியப்படி நிலத்துக்குடைய 
வர்களின் சொந்த நிலமல்லவென்பதற்கும் 
முடிவான ருஜுவாகும் . 

குறிப்புகள் . 
இந்தப் பிரிவானது 1934 ம் வருஷத்திய இரண்டாவது திரு 
த்த சட்டமாக் நடந்தேறப்பட்டு 1935 - ம் வருஷம் மார்ச்சுமாதம் கவர் 
னர் அவர்களால் சட்டமாக அங்கீகரிக்கப்பட்ட இனாம்தார் திருத்த 
சட்டத்தினால் புதியதாக எற்படுத்தப்பட்டது . இனாம் கிராமங்களி 
லுள்ள நிலங்கள் விஷயமாயும் சர்வே செய்வதற்கும் ரிகார்டு தஸ்த 
வேஜுகள் ஏற்படுத்துவதற்கும் நிபந்தனைகள் செய்யப்பட்டிருக்கின் 
ஜன . 
இனாம் கிராமங்களில் உள்ள நிலம் சொந்த நிலமல்ல 

வென்று நிச்சயமாய்க்கொள்வது . 
185 - B . யாதொரு வியாஜ்ஜியத்திலாவது நடவடி க் 
கையிலாவது எந்த நிலமாகிலும் நிலத்துக்குடையவரின் 
சொந்த நிலமாவென்று தீர்மானிப்பது அவசியமாய் வீட்டி 
ருக்கிற பட்சத்திலே , இதற்கு விசோதமாய் ருஜு செய்ப்பு 
படுகிறவரையில் அந்த நிலம் சொந்த நிலமல்லவென்று கிச் 
சயமாய்க்கொள்ள வேண்டும் . 

குறிப்புகள் . 
இந்தப் பிரிவானது 1934 - ம் வருஷத்திய இரண்டாவது திரு 
த்த சட்டமாக நடந்தேறப்பட்டு 1935 - ம் வருஷம் மார்ச்சுமாதம் கவர் 

41 


. 


322 


சென்னை எஸ்டேட்ஸ் காண்டு ஆகிட் . 


னர் அவர்களால் சட்டமா அங்கீகரிக்கப்பட்ட இனாம்தார் திருத்த 
சட்டத்தினால் புதியதாக ஏற்படுத்தப்பட்டது . இனம் கிராமங்களி 
லுள்ள நிலங்கள் விஷயமாயும் சர்வே செய்வதற்கும் ரிகார்டு தஸ்க 
வேஜுகள் ஏற்படுத்துவதற்கும் பெர்தனைகள் செய்யப்பட்டிருக்கின் 
நன் . 

13 - ம் அத்தியாயம் . 
கட்டிடங் கட்டுவதற்காகவும் வேறே காரியங்களுக் 
காகவும் நிலத்துக்குடையவர் நிலமெடுத்துக் 

கொள்வது . 
கட்டிடம் கட்டுவதற்காகவும் வேறே காரிபங்களுக்காகவும் 

நிலத்துக்குடையவர் சிலமெடுத்துக்கொள்வது . 
186. ( 1 ) { a ) நிலத்துக்குடையவர் விண்ணப்பம் 
செய்து கொள்வதன் மேல் , சந்தர்ப்பத்துக்கேற்றபடி பயத்து 
அல்லது இனம் தாபருக்கு கோடிஸ் கொடுத்த பிறகும் , தமக் 
குத் தகுதியாக தோற்றுகிறபடி விசாரனை செய்த பிறகும் , 
யாதொரு நிலத்தைக் கட்டிடம் கட்டுவதற்கான மனையாக 
உபயோகிப்பது உட்பட , அந்த நிலம் யாதொரு கைப்பற்று 
நிலத்தின் பாகமாயிருந்தால் அந்தக்கைப்பற்று நிலத்தின் 
நன்மைக்காவது பூஸ்திதியின் நன்மைக்காவது ரியாயமான 
தாகவும் போதுமானதாகவுமுள்ள ஏதோ ஒரு காரியத்துக் 
காகவாகிலும் , மத சம்பந்தமான - வித்தியா சம்பந்தமான . 
சமூக சம்பந்தமான - அல்லது தருமார்த்தமான யாதொரு 
காரியத்துக்காகவாகிலும் , சுசங்கங்கள் வெட்டி வேலை செய் 
வதற்காகவாகிலும் , யாதொரு ஏரியின் அல்லது வருவாய்ச் 
கால்கள் - கழிவுத்தண்ணீர்க்கால்கள் - மிகுதித் தண்ணீர் 
பாயும் கால்கள் அல்லது நீர்ப்பாய்ச்சல் கால்களின் காரிய 
த்துக்காகவாகிலும் நிலத்துக்குடைபவருடைய பூஸ்திதியின் 
எல்லைகளுக்குள் யாதொரு பயந்து அல்லது இனாம் தாசரின் 
அனுபோகத்திலிருக்கும் டிை நிலத்தை எடுத்துக்கொள்ள 


| 


1 


186 - வது பிரிவு . 

323 
நிலத்துக்குடையவர் விரும்புவதாக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் 
செரித்து திருப்தியடைந்தால் , அவர் -- அந்த நிலத்தைக் 
குறிப்பிட்டும் , எந்த காரியத்துக்காக அகை நிலத்துக்குடை 
பவர் எடுத்துக்கொள்ள விரும்புகிறாரோ அது நியாயமான 
தும் போது மானது மென்று கண்டும் நிலத்துக்குடையவரு 
க்கு ஒரு ஸெர்டிபிகேட் கொடுக்கலாம் . 

யாதொரு நிலமானது எந்தக்காரியத்துக்காக நிலத்துக் 
குடையவருக்கு வேண்டியிருக்கிறதோ அந்தக்காரியம் நியாய 
மானதும் போதுமானதும் என்பதைக் குறித்து டிஸ்ட்ரிக்ட் 
கலெக்டர் கொடுக்கும் ஸெர்டிபிகேட்டானது முடிவானதா 
யிருப்பது மல்லாமல் , அதை எந்த ஸிவில் கோர்ட்டிலும் 
ஆட்சேபிக்கவும் கூடாது ; 

( b ) பிரதேச கவர்ன்மென்டார் - நிலத்துக்குடையவர் 
விண்ணப்பம் செய்து கொள்வதன் மேலும் , எந்த நிலத்தின் 
விஷயமாகவாவது ( a ) குறிப்பிட்ட பகுதியின்படி , டிஸ்ட் 
ரிக்ட் கலெக்டரின் ஸெர்டிபிகேட்டை அவர் கொண்டுவந்து 
காட்டுவதன் மேலும் , மேலே கண்டபடி நிலமெடுத்துக்கொள் 
வதற்காக இவ்வளவு பிடிக்குமென்று டிஸ்ட்ரிக்ட் கலெக்ட 
பால் மதிப்பிடப்பட்ட உத்தேசமான செலவை அவர் டிபா 
லிட் செய்வதற்கும் இது விஷயமாய்ப் பிரகேச கவர்ன்மென் 
டார் பொதுவான அல்லது பிரத்தியேகமான உத்தரவு மூல 
மாய் நிர்ணயிக்கக்கூடிய இகா திட்டங்களை அவர் பூர்த்தி 
செய்வதற்கும் உட்பட்டு , 189 4 ம்ருத்து நிலமெடுத்துக் 
கொள்வதற்கான ஆக்டின்படி நிலத்தில் ரயத்து அல்லது 
இனாம்தாரருக்குள்ள பாத்தியதையை அடைவதற்குத் தக்க 
படி ஏற்பாடு செய்யவேண்டுமென்று டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரு 
க்குக் கட்டளையிடலாம் . அதன் மேல் , அந்த ஆக்டில்கண்ட 
பேந்தனைகள் - அந்த பாத்தியதையா னது ஷை ஆக்டின் தாற் 


324 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


பரியப்படி நிலமாயிருந்தால் எப்படியோ அப்படியும் , ஷை 
ஆக்ட் 7 - வது பிரிவின்படி அந்த நிலத்தை எடுத்துக்கொள்வ 
தற்காக தக்கபடி ஏற்பாடு செய்ய வேண்டுமென்று பிரதேச 
கவர்ன்மென்டார் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்குக் கட்டளையிட் 
டிருந்தால் எப்படியோ அப்படியும் , ( 2 ) அடையாளமிட்ட 
உட்பிரிவில் குறிப்பிட்டிருக்கும் திருத்தத்துக்குட்பட்டுப் 
பிரயோகப்படும் . 

மேலேகண்டபடி பாத்தியதை அடைந்ததற்குச் சம்பத் 
தப்பட்ட சகல பட்டுபடிகளும் உட்பட அதற்குப்பியத்த 
செலவானது டிபாஸ்ட் செய்யப்பட்ட தொகைக்கு அதிக 
மாயிருந்தால் , நிலத்துக்குடையவர் அந்த அதிகப்படியான 
தொதையைச் செலுத்தவேண்டும் ; மேலும் , மேற்படி சொ 2 
டிபாஸிட் செய்யப்பட்ட தொகைக்கு குறைவாயிருந்தால் , 
மிகுதியாயிருக்கும் தொகை நிலத்திக்குடையவருக்கு வாபஸ் 
செய்துவிடப்படும் . பாத்தியதையை அடைந்ததற்குப்பிடி 
த்த முழு செலவையும் நிலத்துக்குடையவர் செலுத்துவதன் 
மேல் , அடையப்பட்ட பாத்தியதையானது அவருக்கு ட்பா 
ன்ஸ்பர் செய்யப்படும் . 

( 2 ) சங்கங்கள் வெட்டி வேலை செய்வதற்காக நிலம் 
எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்து , ரயத்துக்காவது இனம் தாச 
ருக்காவது கனிஜ வஸ்துக்களில் யாதொரு பாத்தியதை இரு 
க்கிறபட்சத்தில் , அவருக்குக் கொடுக்கும்படி தீர்மானிக்கப் 
பட்ட பிரதிபலன் தொகையில் அந்த பாத்தியதையின் 
பொருட்டுக் கொடுக்கப்படும் பிரதிபலனும் அடங்கும் . 

குறிப்புகள் . 
இந்தப் பிரிவானது 1931- ம் வருஷத்திய திருத்த சட்டத்தி 
ஒல் முற்றிலும் மாற்றியமைக்கப்பட்டது . பழைய பிரிவின் பிர 
காரம் எந்த காரியங்களுக்கு யாதொரு சிலம் தேவையாயிருந்ததோ 


. 


187 - வது பிரிவு , 

325 
அந்த காரியம் மதசம்பந்தமான அல்லது தரும சம்பந்தமான அல் 
லது கல்வி சம்பந்தமான காரியம் தானா என்பதை நிர்ணயிப்பது 
ஸிவில் கோர்ட்டினுடைய அதிகார வரம்பின் கீழ் கிடந்தது . இப் 
பொழுது அது விஷயமாய் டீஸ்டிரிக்ட் கலெக்டர் விசாரணை செய்து 
சர்ட்டிபிகேட் தந்தால் போதுமானது . தொகை இவ்வளவு என்ப 
தை மாத்திரம் நிர்ணயிக்க வேண்டியது விவில் கோர்ட்டினுடைய 
கடமையாகும் . 

14 - வது அத்தியாயம் . 

ஒப்பந்தம் . 
ஒப்பந்தத்தைப்பற்றிய நிர்ப்பந்தங்கள் . 
187. ( 1 ) இந்த ஆக்ட் ஜாரியாவதற்கு முன்பாவது 
ஜாரியான தற்குப் பிறகாவது நிலத்துக்குடையவரும் ரயத்தும் 
செய்து கொண்- யாதொரு ஒப்பந்தத்திலுள்ளதெதனாலும் , 

( a ) இந்த ஆக்டிற்கண்ட நிபந்தனைகளின்படி சீர்திருத் 
தங்கள் செய்ய மேற்படி பயத்துக்குள்ள பாத்தியதையானது 
எடுபட்டு போகவுமாட்டாது , அதற்கு வரையறை ஏற்படவு 
மாட்டாது ; 

{ b } 11 - லது பிரிவில் நிபந்தனை ஏற்படுத்தியிருக்கிறபடி 
நிலத்தை உபயோகித்துக்கொள்ள யாதொரு பயத்துக்குள்ள 
பாத்தியதையானது எடுபட்டுப்போகவுமாட்டாது , அதற்கு 
வரையறை ஏற்படவுமாட்டாது ; 

( c ) 38 - வது பிரிவைச்சேர்ந்த ( 1 ) குறிப்பிட்ட உட்பிரி 
விலே ( a ) ( b ) அடையாளமிட்ட பகுதிகளாலும் , 32 -வது 
பிரிவைச் சேர்ந்த 

( 3 ) குறிப்பிட்ட உட்பிரிவிலாகிலும் 
கண்ட ஹேதுக்களின் மேலாவது , நிஷ்கரிஷையான ஒரு கால 
வரையறைக்காக 1908 - ம்ளு ஜனவரிமீ முதல் தேதிக்கு 
முன்னே ஏற்பட்டு இன்னும் செலாவணியாய்க்கொண்டிருக் 


1 


326 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


எவோ ஒரு 


கிற யாதொரு குத்தகை விஷயத்தவிர மற்ற விஷயங்களில் 
38 - வது பிரிவைச் சேர்ந்த ( 1 ) குறிப்பிட்ட உட்பிரிவிலே ( c ) 
அடையாளமிட்ட பகுதியிற்கண்ட ஹேதிவின் மேலாவது 
குத்தகைக்கொகையைக் குறைக்கும்படியாக வியாஜ்ஜியங் 
கொண்டுவரவோ விண்ணப்பம் செய்துகொள்ளவோ 
உயத்துக்குள்ள பாத்தியதையானது எடுபட்டுப்போகமாட் 
டாது ; 

{ d ) 42 - வது பிரிவிற்கண்ட நிபந்தனைகளின் பிரகாசம் 
குத்தகைத் தொகையை மாற்றும்படி விண்ணப்பஞ்செய்து 
கொள்வதற்கு ஒரு பயத்துக்குள்ள பாத்தியதை எடுபட்டுப் 
போகமாட்டாது ; 

( e ) 4 () - வது பிரிவின்படி குத்தகைத்தொகையை ( பண 
மாக)மாற்றிக்கொள்வதற்கு விண்ணப்பம் செய்துக்கொள்ள 
ஒரு நிலத்துக்குடையவர் அல்லது பயத்துக்குள்ள பாத்திய 
தையானது எடுபட்டுப்போகமாட்டாது ; 

( f ) 149 - வது பிரிவின்படி தம்முடைய கைப்பற்று 
நிலத்துக்கு ராஜிநாமா கொடுத்து விட ஒரு அனுபோக ரயக் 
துக்குள்ள பாத்தியதையானது எடுபட்டுப்போகமாட்டாது ; 
அல்லது , 

( g ) இந்த ஆக்டிற்கண்ட நிபந்தனை சுனின் படிக்கன்ற 
மற்றப்படி ஒரு பயத்தை (நிலத்தைவிட்டு ) அப்புறப்படுத்தி 
ஒரு நிலத்துக்குடையவருக்குப் பாத்தியதை உண்டாகமாட் 


( 2 ) இந்த ஆக்ட் ஜாரி செய்யப்பட்ட பிறகு நிலத்துக் 
குடையவரும் பயத்தும் செய்து கொள்ளும் யாதொரு ஒப்பக் 
தத்திலுள்ள கெதனாலும் , செலுத்தத்தக்க வட்டி சம்பந்தமாக 
வுள்ள 61 - வது பிரிவிற்கண்ட நிபந்தனைகளுக்குப் பாதகமுன் 
டாகமாட்டாது . 


189 - வது பிரிவு . 


327 


குறிப்புகள் , 
ஒரு பயத்து தன்னுடைய கைப்பற்று பாத்தியகையையே 
விட்டுவிடுவதாக 

தனது நிலத்துக்குடையவருடன் கான்ட்ராக்ட் 
செய்து கொண்டாலும் அது செலாவணியாகாது . முச்சலிக்காவில் 
அம்மாதிரி வரத்து இருந்தாலும் அதை செல்லுபடியாக்குவதற் 
கில்லை . ராமலிங்க முதலி YS . ராமசாமி அய்யர் 1929 AI . R. 
llad . 529 . 
188. விட்டு விடப்பட்டது . 

15 - ம் அத்தியாயம் . 

அதிகாரமும் நடவடிக்கையும் . 
இந்த அத்தியாயத்தில் அதிகார வரம்பைப்பற்றியும் கோர்ட்டி 
ஒளில் விஹாரம் நடக்கும் பக்ஷத்தில் அவைகளில் அனுசரிக்க 
வேண்டிய முறைமைபைப்பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது . இந்த 
அத்தியாயமும் முக்கியமானதோர் அத்தியாயமாகும் . 

வியாஜ்ஜியங்களும் விண்ணப்பங்களும் . 
189. ( 1 ) ஷெட்பூலைச் சேர்ந்த A. B பாகங்களில் 
குறிப்பிட்டிருக்கும் தன்மையுள்ள வியாஜ்ஜியங்கள் அல்லது 
விண்ணப்பங்களை விசாரணை செய்யும் யாதொரு டிஸ்ட்ரிக்ட் 
கலெக்டர் அல்லது கலெக்டரும் , அவைகள் விஷயமாய் அப் 
ரீல் அதிகாத்தையாவது புனர் விமரிசை அதிகாரத்தையா 
செலுத்தும் செலினியு போட்டார் இனாம் கமிஷனர் அல் 
வது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் - ஒரு ரெவின்யு கோர்ட்டாக 
இருந்து அப்படிப்பட்ட விபாஜ்ஜியங்களையாகிலும் விண்ணப் 
பங்களையாகிலும் விசாரித்துத் தீர்மானிக்கவாயினும் அப்படி 
ப்பட்ட அதிகாரத்தைச் செலுத்தவாயினும் வேண்டும் . 

எந்த லிவில் கோர்ட்டாரும் தங்களுடைய அசல் விசா 
பனை அதிகாரம் செலுத்துகையிலை, எந்த விவாதம் அல்லது 


323 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


விஷயத்தின் சம்பந்தமாய் மேலே கண்ட யாதொரு விபாஜ்ஜி 
யம் கொண்டு வரக்கூடுமோ அல்லது விண்ணப்பம் செய்துக் 
கொள்ளக்கூடுமோ அந்த விவாதம் அல்லது விஷயத்தை 
நீக்கக்கூடாதி . 

அப்பீல்கள் . 
( 2 ) ( 1 ) அடையாளமிட்ட உட்பிரிவில் குறிக்கப்பட் 
டிருக்கும் வியாஜ்ஜியங்களிலும் வின்னப்பங்களிலும் பிறப் 
பிக்கப்படும் டிக்ரிகளும் உத்தரவுகளும் ஷெட்யூலைச் சேர்க்க 
A , B பாகங்களிலே ஆறவதி கலத்தில் சொல்லியிருக்கிற 
படி அப்பீல் செய்து கொள்ளப்படுவதற்கு உட்பட்டவை 
களாகும் , 

( 3 ) செவினி.யு கோர்ட்டாருடைய அதிகார வரம் 
புக்குள்ளேயே பிரத்தியேகமாய் அடங்கியிருக்கிற யாதொரு 
விஷயத்தைக் குறித்து இந்த ஆக்டின்படி யாதொரு வியாழ் 
ஜியத்திலாவது நடவடிக்கையிலாவது ஒரு கெவினியு கோர் 
ட்டாராலாகிலும் அப்பீல் கோர்ட்டாமாலாகிலும் புனர் 
விசாரணை செய்யும் அதிகாரியாலாகிலும் செய்யப்பட்ட 
தீர்மானமானது - அந்த வியாஜ்ஜியம் அல்லது ஈடவடிக்கை 
பைச் சேர்ந்த கட்சிக்காரர்களக்கும் அவர்கள் மூ.மோகப் 
பாத்தியதை கொண்டாடுகிற நபர்களுக்கும் அதே விவாக 
விஷயத்தைக்குறித்து ஒரு ஸிவில் கோர்ட்டில் நடத்தப்படும் 
யாதொரு வியாஜ்ஜியம் அல்லது நடவடிக்கையிலே அவர் 
களைக் கட்டுப்படுத்தும் . 

( 4 ) யாதொரு ஸிவில் கோர்ட்டின் அதிகார வரம்புக் 
குட்பட்ட எந்த விஷயத்தைக்குறித்தாயினும் அந்தக் கோர் 
ட்டார் செய்யும் தீர்மானமானது அதற்குச் சம்பந்தப்பட்ட 
கட்சிக்காரர்களையும் , எந்த ரெவினியு கோர்ட்டில் அல்லது 
அப்பீல் விசாரணை அதிகாரியிடத்தில் அல்லது புனர்விம 


139 வது பிரிவு 


32 ? 
சிசை செய்யும் அதிகாரியிடத்தில் மேற்படி , கட்சிக்காரர்களு 
க்குள் அந்த விஷயம் விவாதத்தில் இருக்கக்கூடுமோ அந்த 
செனினி.பு கோர்ட்டாருக்கு முன்பாகவாகிலும் அப்பீல் 
விசாரனை அதிகாரிக்கு முன்பாகவாகிலும் புனர்விமரிசை 
செய்யும் அதிகாரிக்கு முன்பாகவாகிலும் நடக்கும் யாதொரு 
வியாஜ்ஜியத்தில் அல்லது நடவடிக்கையில் அந்தக் கட்சிக் 
காரர்களுக்கு உட்பட்டு தாவா செய்யும் நபர்களையும் கட்டுப் 
படுத்தும் , 

குறிப்புகள் . 
இவ்வாக்டின் பின்னால் காணப்பட்டுள்ள A. B. ஷெட்பூல் 
களில் தாவாக்களைப்பற்றியும் அவை யார் முன்பாக செய்யப்பட 
வேண்டும் என்றும் அவைகளுக்குள்ள கால தவணை யென்னவென் 
றும் சொல்லப்பட்டுள்ளது . அந்த ஷெட்பூல்களில் சொல்லப் 
பட்டிருக்கும் தாவாக்களை விவில் கோர்ட்டில் செய்யப்படுவதற் 
கில்லை . ஆனால் அவைகளில் சொல்லப்படாத இதர விஷயம் 
களைப்பற்றியும் சொத்து பாத்தியதைகள் மோசவிதமான நடவடிக் 
நககள் இவைகளைப்பற்றியும் விவில் கோர்ட்டுகளில் பரிஹாரம் 
தேவேரை இந்தப் பிரிவானது தடை செய்யாது . 
ஒரு ஏலமரனது சட்ட விரோதமாக நடந்திருப்பதால் அது செலா 

ணியற்றது என்று தீர்மானம் பெறவதற்கு தாலா , ஏலமானது 
மோசமாக நடந்ததென்றும் அதை ரத்து செய்ய வேண்டுமென்றும் 
தாவா , கலெக்டரானவர் எலத்தை சரியான காரணமின்றி ரத்து 
செய்தது செல்லாது என தீர்ப்பு பெற நாவா , தனக்கு மேல் வாரம் 
பெற பாத்தியதை யுண்டு என்று தீர்ப்பு பெறுவதற்கு தாவா , மரங் 
களை அக்கிரமாய் வெட்டிக்கொண்டு போன தற்காக டாமேஜ் பெற 
தாவா . ஆகிய இத்தகைய தாவாக்கள் 2 வில் கோர்ட்டில் செய்யப் 
படலாம் . 

ரெவின்யு கோர்ட்டுகள் முன்பாக தலா செய்யப்படுங்கால் , 
அவைகள் தங்கள் முன்பாக கிளம்பும் சகல பிரச்னைகளையும் தீர 
விசாரித்து தீரவேண்டும். 39 1 L. J. 309 . 

42 


உதாரணமாக 


330 

சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 
ஒரு சொத்து பாத்தியதை விவயாய் ரெவினியு கோர்ட்டானது 
சேன்ட் தாவாவில் தீர்மானிக்க போதிலும் அதுவே முடிவானதாக 
ஏற்பட்டு விடாது . ரென்ட் தாலாக்களில் ரெவினியு கோர்ட்டுகள் 
சொத்து எவருக்குச் சொந்தம் என்பதைப்பற்றி ஒருவாறு தீர்மா 
னிக்கவேண்டியிருப்பினும் அவை செய்யும் தீர்மானம் விவில் 
கோர்ட்டுகளைப் பத்தப்படுத்தும் என்ற சொல்லதற்கில்லை . சொத் 
திகளின் உரிமை அல்லது பாததியதைகளைப்பற்றி விவில் கோர்ட் 
கெள் தான் முடிவாக தீர்மானிக்க வேண்டும் . 

ரென்டைப்பற்ற 
மாத்திரம் ரெவின்யு கோர்ட்டினுடைய தீர்மானம் முடிவான கா 

தாகும் . 
ஆனால் சொதகைப்பற்றின வரையில் அதன் தீர்மானம் முடிவான 
தல்ல . அகில இந்தியா லா ஜர்னல் 6 -வது வால்யூம் 139 - வது பக்கம் 
67 ! 1.L . J. 268 . 

ஒரு பயத்தை அப்புறப்படுத்துவதற்கு நிலத்துக்குடையவர் செய் 
யும் தாவா ரெவின்யு கோர்ட்டில் தான் செய்யப்படவேண்டும். 
விவில் கோர்ட்டில் அல்ல 33 , M. L. J. 757 . 

சாதாரணமாக வியாஜ்ஜியம் தாக்கல் செய்யப்படுவதில் , லிவில் 
கோர்ட்டில் சகல வியாஜ்ஜியங்களும் தாக்கல் செய்யப்படலாம் என் 
பதே சட்டவகையான அனுமானமாகும் . யாதொரு குறிப்பிட்ட தாலா 
வானது 189 - வது பிரிவின் கீழ் ஸிவில் கோர்ட்டில் விசாரிக்கப்பட்டு 
வதந்கில்லை யென்று பிரதிவாதி கூறுவாராகில் அவரே அதை ருசு 
செய்யவேண்டும் 41. M.L. ) . 512 . 

யாதொரு ரென்ட் தாவாவில் ராஜி நடந்து பிரதிவாதிகள் ஒரு 
மொத்தமாக தொகையை செலுத்துவதாக ஒப்புக்கொண்டு அதன் 
பேரில் தாவா வாபீஸ் செய்யப்படுமானால் , பிறகு அப்படி ஒப்புக் 
கொண்ட தொகையை ரயத்துக்கள் செலுத்தாததின் பேரில் நிலத்து 
குடையவர் தாவா செய்வாராகில் அக்ககைய தாவா வில் கோர்ட் 
டில் செய்யப்படலாம் A. I. K. 1929 Mad . 504 . 

எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்டின் பிரகாரம் உள்ள ஒரு பூஸ்திதி 
யில் ரயத்தி லேத்தில் ஒரு நபர் சவுக்கு மரங்களை வைத்து பயிரிட்டு 
வந்தால் அவர் அந்த நிலத்தை விவசாய காரியங்களுக்காக வைத்துக் 
கொண்டிருப்பதாக கருதப்படமாட்டார் . ஆகையால் , அவரை அப் 


190 - வது பிரிவு . 


331 


VS 


புறப்படுத்துவதற்கும் டாமேஜ் தொகை பெறுவதற்கும் நிலத்துக் 
குடையவர் செய்யும் தாவா விவில் கோர்ட்டில் செய்யப்படலாம் . 
189 - வது பிரிவின்படி ரெலின்யு கோர்ட்டில் தாக்கல் செய்யப்படு 
வதற்கில்லை . சிருங்கேரி மடம் ஸ்வாமி துரைசாமி நாயுடு 
61. M.L. J. 648 . 

யாதொரு தாவா வில் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டு 
அதை அந்த கோர்ட்டானது ரிவின்யு கோர்ட்டில் தாக்கல் செய்யும் 
படி திருப்பிவிட்டால் ரிவின்யு கோர்ட்டானது அதைக் கட்டாயம் 
பிடித்து விசாரிக்க வேண்டும் அதை பறுபடியும் திருப்புவதற்கில்லை . 
42. I C. 483 , 

இங்கப் பிரிவின் 3 - வது உட்பிரிவானது ரீஸ்ஜுடிகேடா 
{ Res judicata ) அதாவது முன் தீர்மானிக்கப்பட்ட விஷயம் என் 
லும் நியாயககைப்பற்றி கூறுவதாகும் . இது விவில் புரொஸீஜர் 
கோட் என்னும் விவஹார முறைச் சட்டத்தின் 11 -வது பிரிவில் 
என்ன சொல்லப்பட்டுள்ளதோ அதை விட விரிவானதோர் தியா 
யக்கை எடுத்துக்கூறவில்லை யென்று தீர்மானங்கள் ஏற்பட்டிருக் 


இன்றன . 


இரண்டாவது அப்பீல்கள் . 
190.15 - வது அல்லது 25- வது பிரிவின்படிக் 
கான அல்லது 32 - வது பிரிவைச் சேர்ந்த ( 3 ) குறிப்பிட்ட 
உட்பிரிவின்படிக்கான அல்லது 40 - வது பிரிவின் படிக்கான 
அல்லது 42 - வது பிரிவைச சேர்ந்த ( 2 ) குறிப்பிட்ட உட் 
பிரிவின்படிக்கான விண்ணப்பத்தின் விஷயத்தில் டிஸ்ட் 
ரிக்ட் கலெக்டர் அப்பீலிலே ஜாரி செய்யும் உத்தமவின் மேல் 
ரெவின்பு போர்டாரிடத்தில் இரண்டாவது அப்பீல் செய்து 
கொள்ளலாம் . 

135 - A பிரிவைச் சேர்ந்த ( 1 ) குறிப்பிட்ட உட்பிரி 
வின்படியாவது ( 8 ) குறிப்பிட்ட உட்பிரிவின்படியாவது 
கெலெக்டருக்குச் செய்து கொள்ளப்படும் யாதொரு விண்ணப் 


இம் 


332 

சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆகீட் . 
பத்தின் விஷயத்திலே அப்பீலில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் 
பிறப்பிக்கும் உத்தரவின் பேரில் இனம் கமிஷனருக்கு இயன் 
டாவது அப்பீல் செய்து கொள்ளலாம் . 

குறிப்புகள் . 
இப்பிரிவில் 1934- ம் வருஷத்திய திருத்த சட்டத்தினால் 
25 , 32 , ( 3 ) 42 , ( 2 ) முதலிய பிரிவுகளின் கீழ் செய்யப்படும் உத்திர 
வுகளுக்கும் அப்பீல் உண்டு என்று எற்படுத்தப்பட்டது . 
189 , 190 - வது பிரிவின் படிக்கான அப்பீல்களுக்குக் 

கால நிர்ணயம் . 
191. 189 , 190 - வது பிரிவுகளின் படி செய்யப்படும் 
யாதொரு அப்பீலுக்காக நிர்ணயிக்கப்பட்ட காலவரையறை 
யானது எதன் மேல் அப்பீல் செய்யப்படுகிறதோ அந்த 
உத்தரவு அல்லது டிக்கிரியின் தேதி முதல் தொடங்கி , அடி 
பிற்கண்டபடி இருக்க வேண்டும் . அதாவது : -- 

( a ) டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டாரிடத்திலாவது டிஸ்ட்ரிக்ட் 
கலெக்டரிடத்திலாவது அப்பீல் செய்துக்கொள்ளவேண்டி 
யபோது -- முப்பது காள் ; 

( b ) ரெவின்யு போர்டாரிடத்திலாவது கமிஷனரிடத்தி 
லாவது அப்பீல் செய்து கொள்ள வேண்டிய போது- அறு 
பது நாள் . 
ஆக்டின் படிக்கான நடவடிக்கைகளுக்கு 1908 -ம்வித்து 

வவில் ப்ரோஸீஜர்கோட் பிரயோகப்படுவது . 
192. ( 1 ) பிரதேச கவர்ன்மென்டார் - 1908 - ம் 
ஹத்து ஸினில் ப்ரோக்ஷஜர் கோடில் கண்ட எந்த நிபந்தனை 
களாவது இந்த ஆக்டின்படி யாதொரு ஸிவில் அல்லது செவி 
ன்யு கோர்ட்டில் செய்து கொள்ளப்படும் வியாஜ்ஜியங்கள் , 
விண்ணப்பங்கள் , அப்பீல்கள் அல்லது இதர நடவடிக்கை 


192 - வது பிரிவு . 


333 


களுக்காகிலும் , எவையேனும் குறித்தவகைகளைச் சேர்ந்த 
அப்படிப்பட்ட வியாஜ்ஜியங்கள் , விண்ணப்பங்கள் , அப்பீல் 
கள் அல்லது நடவடிக்கைகளுக்காகிலும் பிரயோகப்படமாட் 
டாவென்றாயினும் , விதிகளில் குறிப்பிடப்பட்ட திருத்கள் 
களுக்கும் உடன் சேர்க்கையான நிபந்தனைகளுக்கும் உட்பட்டு 
அவைகளுக்குப் பிசபோகப்படுமென்றாயினும் நிர்ணயிப்பதற் 
காக இக்க ஆக்டுக்குப் பொருத்தமான விதிகளை அப்போ 
தைக்கப்போது செய்பலாம் . 

( 2 ) அந்தப்படி செய்யப்படும் எவையேனும் விதிகளுக் 
குட்பட்டும் இந்த ஆக்டின் இதர நிபக்கனைகளுக்கும் அடியிற் 
கண்ட திருத்தங்களுக்கும் உடன் சேர்க்கையான நிபந்தனை 
களுக்கும் உட்பட்டுக்கூட , 1908 - ம் வக்து ஸிவில் ப்ரோ 
ஸீஜர் கோடில் கண்ட நிபந்தனைகள் அப்படிப்பட்ட சகல 
வியாஜ்ஜியங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் அப்பீல்களுக் 
கும் நடவடிக்கைகளுக்கும் பொருத்தமற்றவைகளாயிராத 
வரையில் , டிை நிபந்தனைகள் அப்படிப்பட்ட வியாஜ்ஜியக் 
கள் முதலியவைகளுக்குப் பிரயோகப்படும் : 

( a ) (j ) எ கோடைச் சேர்ந்த 7 - வது அதிகாரத் 
தின் 1 - வது விதியில் கண்ட விவாங்களுடன் கூட, எந்த நிலத் 
துக்கு வியாஜ்ஜியம் சம்பந்தப்படுகிறதோ அந்த நிலம் இருக் 
கும் கிராமத்தின் பெயரையும் , அந்த நிலத்துக்குப் பெயர் 
ஏதாவதிருந்தால் அதையும் , அந்த நிலத்தை அடையாளம் 
கண்டுபிடிப்பதற்குப் போதுமானபடி அதன் விவரத்தையும் 
ப்ளெய்ண்டில் ( பிரியாதில் ) குறிப்பிடவேண்டும் ; 

( ii ) மேலும் , எந்த விஸ்தீர்ணத்தில் உரிமை தஸ்த 
வேஜு தயார் செய்து பிரசுரிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த 
விஸ்தீர்ணத்துக்குள் இருக்கும் நிலத்தின் விஷயமாய்ச் சேர 
வேண்டிய குத்தகைத் தொகையை வசூலிப்பதற்காக வியாஜ் 


33+ 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


ابا 


ஜியம் கொண்டுவரப்பட்டால் , ஷ உரிமை தஸ்கவேஜின் 
படி கைப்பற்று நிலத்தின் குத்தகைத்தொகையைக் குறித்த 
ஒரு ஸ்டேட்மென்டையும் ப்ளெய்ன்டில் கண்டெழுதவேன் 
டும் ; 

ஆனால் , கைப்பற்று நிலத்துக்குச் சம்பந்தப்பட்ட 
உரிமை தஸ்தவேழின் நகலையாவது அதிலிருந்து எடுக்கப் 

ஒரு எக்ஸ்ட்ராக்டையாவது கேட்பது கோர்ட்டா 
ருக்கு எப்போதாகிலும் யுக்தமாகத் தோற்றுகிற பட்சத் 
திலே , வாதியானவர் அதைக்கொண்டுவந்து காட்ட வேண்டும் ; 
அல்லது அவசியமானால் , கோர்ட்டார் கேட்டுக்கொள்வதன் 
மேல் கலெக்டரானவர் அந்த நகலையோ எக்ஸ்ட்ராக்டையோ 
சவதரிக்கவேண்டும் ; அப்படி சவதரிப்பதன் பொருட்டு , 
பிரதேச கவர்ன்மென்டார் இந்த ஆக்டின்படி செய்யப்படும் 
விதி மூலமாய் நிர்ணயிக்கும் கட்டணத்தைக் கோர்ட்டார் 
சட்டளையிடுகிறபடி வாதியாவது பிரதிவாதியாலது செலுத்த 
வேண்டும் ; 

(iii ) குத்தகைத்தொகை பாக்கிக்காக வியாஜ்ஜியம் 
கொண்டுவரப்பட்டால் , வியாஜ்ஜியம் சம்பந்தப்படுகிற காலத் 
துக்குச் செலுத்தத்தக்கதாயிருக்கும் தவணைத் தொகை 
களும் , தொகை ஏதாவது வாப்பெற்றுக்கொள்ளப்பட்டிருச் 
தால் அதுவும் , பாக்கியென்று தாவா செய்யப்படும் தொகை 
யும் கண்ட கணக்கு ஜாபிதா ஒன்று டை ப்ளெய்ன்டில் அட 
ங்கியிருக்கவேண்டும் . 

{ b ) இந்த ஆக்டின்படி கொண்டுவரப்பட்ட யாதொரு 
வியாஜ்ஜியத்தில் , சட்டப்படிக்கிருந்தாலுஞ்சரி எதிர்க்கடன் 
கொடுக்கவேண்டுமென்று எதிர்வழக்காடக்கூடாது , 

( c ) யாதொரு கோர்ட்டில் பைசலாகாமலிருக்கிற 
ஒரு வியாஜ்ஜியம் , விண்ணப்பம் அல்லது நடவடிக்கை விஷ 


192 - வது பிரிவு . 


335 
மாய் யாதொரு குத்தகைத்தொகை ஜாபிதா அல்லது வசூல் 
அல்லது அளவு சம்பந்தமான தஸ்தவேஜுகளை நிலத்து 
குடைபலர் அந்தக் கோர்ட்டில் கொண்டுவந்து காட்டியிருக் 
கால் , ஷை தஸ்தவேஜுகளின் பிரதிகளையோ அல்லது 
அவைகளிலிருந்து எடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ராக்டுகளையோ 
அவை சரியான பிரதிகள் அல்லது எக்ஸ்ட்ராக்டுகளென்று 
அந்தக் கோர்ட்டைச் சேர்ந்த கிரமமாய் அதிகாரம் கொடுக் 
கப்பெற்றிருக்கும் ஒரு உத்தியோகஸ்தர் ஸெர்டிபை செய்வ 
தன் மேல் , அந்தக் கோர்ட்டிலாவது வேறொரு கோர்ட்டிலா 
வது கொண்டுவரப்பட்ட வேறே யாதொரு வியாஜ்ஜியம் , 
விண்ணப்பம் அல்லது நடவடிக்கையில் , அசல் தஸ்தவேஜு 
களைக்கொண்டு வந்து காட்டும்படி உத்தரவு செய்வது யுகத 
மென்று மேற்படி பிரதிகள் அல்லது எக்ஸ்ட்ராக்டுகள் எத் 
தக்கோர்ட்டில் கொண்டுவந்து காட்டப்படுகின்றனவோ அந் 
கக் கோர்ட்டாருக்குத் தோற்றினாலன்றி மற்றப்படி , அசல் 
தஸ்தவேஜுகளுக்கு ருஜுவாக சாட்சியத்தில் ஏற்றுக்கொள் 
ளலாம் . 

(d ) ஷை கோட் 60 - வது பிரிவின்படி ஜப்திக்காவது 
விற்பனைக்காவது உள்ளாகாத அம்சங்களுடன் கூட , விவசா 
யியால் சேர்த்துவைக்கப்பட்ட ரு என்பதையும் சேர்த்துக் 
கொள்ள வேண்டும் , 

( e ) பாதொரு டிக்ரிபை நிறைவேற்றும் பொருட்டு 
(பூமியிலிருந்து ) வெட்டிப்பிரிக்கப்படாத மாம் - வினைத்து 
கொண்டிருக்கும் பயிர் - பூமியில் உண்டாகும் இதர விளை 
பொருள்களை அசையும்பொருள் விஷயத்தில் செய்கிற 
மாதிரியாகவே ஜப்தி செய்து விற்கலாம் ; மேலும் , ஜப்தி 
செய்யப்பட்ட சொத்தானது விகாத்துகொண்டிருக்கும் 
பயி.ாகவோ பூமியில் உண்டாகும் இதர விளை பொருள்களா 


| 


336 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆகீட் . 


t 


சுவோ இருக்கும் பட்சத்தில் , அப்படிப்பட்ட பயிராவது 
லின பொருள்களாவது குத்தகைத் தொகை பாக்கிக்காக 
ஜப்தி செய்யப்பட்டிருந்தால் , அவைகளைப் பாதுகாப்பது 
அறுவடை செய்வது சேர்த்து வைப்பது ஆகிய இவற்றின் 
விஷயமாய் முறையே பயிரிடுபவருக்கும் ஜப்தி செய்பவருக் 
கும் 83 - வது பிரிவின்படி என்ன பாத்தியதைகள் ஏற்பட் 
டிருக்குமோ அதே பாத்தியதைகள் தீர்ப்பான கடனாளிச் 
கும் டிக்ரி பெற்றவருக்கும் உண்டு , 

( 3 ) குத்தகைத் தொகையை வசூலிப்பதற்காவது 
ஜப்தியை அல்லது யாதொரு கைப்பற்று நிலத்தை விற் 
பனை செய்யும் பாத்தியதையை ஆட்சேபிப்பதற்காவது 
இந்த ஆக்டின்படி கொண்டுவாப்பட்ட ஒரு வியாஜ்ஜியம் , 
செய்யப்பட்ட விண்ணப்பம் அல்லது நடவடிக்கையில் 
யாதொரு கட்சிக்காரர் தாவா செய்யப்பட்ட குத்தகைத் 
தொகை அல்லது அதன் ஒரு பாகம் செலுத்தப்பட வேண் 
டியதென்று ஒப்புக்கொண்டபோதிலும் , அது சந்தர்ப்பத் 
துக்கேற்றபடி வாதி அல்லது விண்ணப்பதாரருக்காகிலும் 
பிரதிவாதி அல்லது அப்பீல் பிரதிவாதிக்காகிலும் சேர 
வேண்டியதாயிராமல் பாதொரு மூன்றாம் நபருக்குச் சோ 
வேண்டியதாயிருக்கிறதென்று வாதித்தாலும் , இந்த ஆக்டில் 
கண்ட நிபந்தனைகளின்படி நடவடிக்கை நடத்தப்படவில்லை 
யென்று வாதித்தாலும் , கோர்ட்டார் - விசேஷ காரணங்கள் 
இருந்தாலன்றி மற்றப்படி , பாக்கியாயிருப்பதாக ஒப்புக் 
கொள்ளப்பட்ட தொகையையாயினும் அந்தத் தொகையில் 
கோர்ட்டார் கட்டளையிடக்கூடிய நியாயமான ஒரு பாகத் 
தையாயினும் ஷை கட்சிக்காசர் கோர்ட்டில் செலுத்தினா 
லொழிய, அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு விசாரிக்க மறு 
த்துவிடவேவேண்டும் ; மேலும் , ஷை காரணங்களை எழுதி 
வைக்க வேண்டும் . 


192 - வது பிரிவு . 


337 


( 4 ) அந்தப்படி தொகை செலுத்தப்பட்டிருந்து , 
குத்தகைத்தொகையானது ஒப்புக்கொள்ளப்பட்ட அளவு 
க்கு சந்தர்ப்பத்துக்கேற்றபடி வாதி அல்லது விண்ணப்ப 
தாரருக்காவது பிரதிவாதி அல்லது அப்பீல் பிரதிவாதிக்கா 
வது சேரவேண்டியதாபிராமல் யாதொரு மூன்றாம் நபருக் 
குச் சேரவேண்டியதாயிருக்கிறதென்று வாதிக்கப்பட்டால் , 
கோர்ட்டார் தொகை செலுத்தப்பட்டகைக் குறித்த நோடி 
ளை அந்த மூன்றாம் நபருக்கு உடனே சேர்ப்பிக்கும்படிச் 
செய்யவேண்டும் . 


கோடிஸ் வரப்பெற்றுக்கொண்டதிலிருந்து மூன்று 
மாதங்களுக்குள் ஷை மூன்றாம் நபர் வாதி அல்லது விண் 
ணப்பதாரரின் மேலாவது பிரதிவாதி அல்லது அப்பீல் பிரதி 
வாதியின் மேலாவது ஸிவில் கோர்ட்டில் வியாஜ்ஜியம் கொண்டு 
வந்து அது மூலமாக தொகை செலுத்தப்படக்கூடா 
தென்று உத்தரவு பெற்றாலன்றி மற்றப்படி , டி.பாஸிட்டில் 
இருக்கும் தொகையை சந்தர்ப்பத்துக்கேற்றபடி வாதி அல் 
வது விண்ணப்பதாரராகிலும் பிரதிவாதி அல்லது அப்பீல் 
பிரதிவாதியாகிலும் விண்ணப்பம் செய்து கொள்வதன் மேல் 
அவருக்குக் கொடுத்து விடவேண்டும் . 

இந்த உட்பிரிவின்படி சந்தர்ப்பத்துக்கேற்றபடி 
வாதி அல்லது விண்ணப்பதாரருக்காவது பிரதிவாதி அல் 
வது அப்பீல் பிரதிவாதிக்காவது கொடுக்கப்பட்ட எந்தத் 
தொகையையாகிலும் ஸிவில் கோர்ட்டில் வியாஜ்ஜியம் தொ 
டர்ந்து அவரிடமிருந்து வசூலிக்க யாதொரு நபருக்குள்ள 
பாத்தியதைக்கு இந்த உட்பிரிவில் கண்டதெதனாலும் பாத 
கம் உண்டாகமாட்டாது . 

43 


338 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆகீட் . 


கவா 


( 5 ) குத்தசைத் தொகையை வசூலிப்பதற்காகவா 
வது ஜப்தியை அல்லது யாதொரு கைப்பற்று நிலத்தை 
விற்பனை செய்யும் பாத்தியதையை ஆட்சேபிப்பதற்காக 
வது இந்த ஆக்டின் படி கொண்டுவாப்பட்ட யாதொரு 
வியாஜ்ஜியம் , செய்யப்பட்ட பாதொரு விண்ணப்பம் அல்லது 
நடவடிக்கையில் யாதொரு கட்சிக்காரர் குத்தகைத்தொகை 
சந்தர்ப்பத்துக்கேற்றபடி வாதி அல்லது விண்ணப்பதாரருக் 
காகிலும் பிரதிவாதி அல்லது அப்பீல் பிரதிவாதிக்காகிலும் 
சேரவேண்டியதாயிருக்கிறதென்று ஒப்புக்கொண்டிருந்தும் 
தாவா செய்யப்படும் தொகையானது சேரவேண்டிய தொ 
கையைக்காட்டிலும் அதிகமாயிருப்பதாக வாதித்தால் கோர் 
ட்டார் விசேஷ காரணங்கள் இருந்தாலன்றி மற்றப்படி , 
பாக்கியாயிருப்பதாக அந்தப்படி ஒப்புக்கொள்ளப்பட்ட 
தாகையையாயினும் அந்தத் தொகையில் கோர்ட்டார் கட் 
டளையிடக்கூடிய நியாயமான ஒரு பாகத்தையாயினும் சை 
கட்சிக்காரர் கோர்ட்டில் செலுத்தினாலொழிய, அந்த வாத 
த்தை ஏற்றுக்கொண்டு விசாரிக்க மறுத்துவிடவேண்டும் ; 
மேலும் ஷை காரணங்களை எழுதி வைக்க வேண்டும் . 

( 6 ) நிலத்துக்குடையவருக்கும் ரயத்துக்கும் அந்த 
ஹோதாக்களில் ஏற்பட்ட யாதொரு வியாஜ்ஜியம் அல்லது 
விண்ணப்பம் முழுவதுமாவது சிறிது மட்டிலாவது சட்டப் 
படிக்கான யாதொரு உடன்படிக்கை அல்லது ராஜி ஏற்பாட் 
டினால் சரிப்படுத்தப்பட்டாலும் , பிரதிவாதி அல்லது அப் 
பீல் பிரதிவாதியானவர் வியாஜ்ஜியம் அல்லது விண்ணப்பத் 
தில்கண்ட விஷயம் முழுவதுக்குமாகிலும் அதன் யாதொரு 
பாகத்துக்காகிலும் வாதிக்கு அல்லது விண்ணப்பதாரருக் 
குத் திருப்திகரமாய் ஏற்பாடு செய்தாலும் , கோர்ட்டார் 
அப்படிப்பட்ட உடன்படிக்கை அல்லது பாஜி ஏற்பாடு 


. 


192- வது பிரிவு . 

339 
அல்ல து வேறே ஏற்பாடு ஷ வியாஜ்ஜியத்துக்காயினும் 
விண்ணப்பத்துக்காயினும் சம்பந்தப்படுகிறவரையில் , அந்த 
உடன்படிக்கை முதலியவைகளை அனுசரித்து டிக்ரி அல் 
வது உத்தரவு பிறப்பிக்கலாம் ; ஆனால் , கோர்ட்டார் எந்தக் 
காரணங்களைப்பற்றியாகிலும் மேற்படி உடன்படிக்கை ராராஜி 
ஏற்பாடு அல்லது வேறே ஏற்பாடு அதியாயமானதென்றும் 
அதருமமானதென்றும் கருதுகிற பட்சத்திலே, அவர்கள் 
அந்தப்படி செய்ய மறுத்து விடலாம் ; மேலும் , அந்தக்கார 
ணங்களை எழுதிவைக்க வேண்டும் , 

( 7 ) சட்டப்படிக்கான யாதொரு உடன்படிக்கை, 
ராஜி ஏற்பாடு அல்லது வேறே ஏற்பாட்டை அனுசரித்துப் 
பிறப்பிக்கப்பட்ட யாதொரு டிக்ரி அல்லது உத்தரவானது 
அந்த உடன்படிக்கை ராஜி ஏற்பாடு அல்லது வேறே ஏத் 
பாட்டில் மேற்படி வியாஜ்ஜியம் அல்லது விண்ணப்ப விஷ 
யத்தில் எவ்வளவைப்பற்றி சொல்லியிருக்கிறதோ அவ்வள 
வுக்கு அது சம்பந்தப்படுகிற ைைசயிலே முடிவான தாகும் . 

குறிப்புகள் . 
இந்தப் பிரிவானது 1934 - ம் வருஷத்திய திருக்க சட்டத்தி 
னால் முற்றிலும் மாற்றியமைக்கப்பட்டது . பழைய 192 , 194 , 195 , 
196 , பிரிவுகள் அனைத்தும் ஒருங்கு சேர்க்கப்பட்டு புதிய 192 பிரி 
வாக்கப்பட்டது . 

இப்போது புதிய பிரிவினால் பொதுவாக இந்த சட்டத்தின் 
கீழ் செய்யப்படும் தாவாக்களுக்கு ஸிவில் புரோஹிஜா கோட் என் 
னும் சட்டத்தில் கண்டுள்ள விவஹார நடவடிக்கை முறை பிரயோக 
மாகும் என்றும் சில தாவாக்கள் அல்லது விண்ணப்பங்களை நிவர்த் 
திப்பதற்கு லோகல் கவர்ன்மென்டுக்கு அதிகாரம் உண்டு என்றும் 
எற்படுத்தப்பட்டது . அதைத்தவிர இப்பிரிவில் பின்னால் காணப் 
பட்டுள்ள இதர நடவடிக்கை முறைகளும் அனுசரிக்கப்படவேண்டும் 
என்றும் ஏற்படுத்தப்பட்டது . 


340 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


தாவாக்களை கோர்ட்டில் தாக்கல் செய்வதில் டிபுடி கலெக்டர் 
ஆபீயில் உள்ள ஹெட்குமஸ்தாக்களுக்கு பிராதை வாங்கிக்கொள்ள 
சலெக்டர் அதிகாரம் கொடுத்திருக்கிறாராவென்பதை முன்னடியாக 
கவனித்து பிறகு தாக்கல் செய்யவேண்டும் . 38. Mad . 285 , 

205 - வது பிரிவின் கீழ் ரெவின்யு போர்டானது கலெக்டரு 
டைய தீர்ப்பு அல்லது உத்திரவை தருவித்து சரியான காரணம் 
இருக்குமாகில் அதை மாற்றலாம் ( அதாவது ரிவிஷன் செய்யலாம் ) 
என்றுள்ளது . அப்படி ரெவின்யு போர்டானது செய்த உத்திரவின் 
பேரில் ஹைக்கோர்ட்டுக்கு ரிவிஷன் மனு செய்யலாமா என்று 
ரகுநாதபத்ரோ VS. கோவிந்த பதரோ 55. M.L. J.795 , என்னும் 
பூரணபெஞ்சு கேளில் கிளம்பினது . பூரண பெஞ்சு கோர்ட்டார் 
அம்மாதிரி 205 - வது பிரிவின் கீழ் ரெவின்யு போர்டு செய்த 
உத்திரவை மாற்றுவதற்கு ஹைக்கோர்ட்டுக்கு அதிகாரம் கிடையா 
தென்று தீர்மானித்திருக்கின் றனர் . 

சிவில் புரோஜர் கோட் ஆர்டர் 21 - ரூல் 58 சென்னை எஸ் 
டேட்ஸ் லாண்டு ஆக்டின்கீழ் நடத்தப்படும் தீர்ப்பு நிறைவேற்று 
நடவடிக்கைகளுக்கும் பிரயோகப்படுத்தலாம் . ஷ ரூலின் கீழ் 
ஒரு ரிவினியு கோர்ட்டுக்கு ( அதாவது எஸ்டேஸ் லாண்டு ஆக்டின் 
கீழ் நடவடிக்கை நடத்துகிற கோர்ட்டு ) ஜப்தி மேல் ஆக்ஷேப மனு 
கொடுக்கலாம் . அகில இந்தியா லா ஜர்னல் பத்திரிகை வால்பூம் 1 
பக்கம் 100 
குத்தகைத் தொகையைப் பணமாக மாற்றிக்கொள்வதற்காவது 
அதிகப்படுத்துவதற்காவது குறைப்பதற்காவது செய்துக் 
கொள்ளப்படும் விண்ணப்பங்களில் ரயத்துகள் 

ஒன்று சேர்வது . 
193. ( 1 ) குத்தகைத் தொகையைப் பணமாக 
மாற்றிக்கொள்வதற்காகவோ அதிகப்படுத்துவதற்காகவோ 
குறைப்பதற்காகவோ தொகுப்பாய்ப் பல சயத்துகளுக்கு 
விரோதமாகவாவது அவர்களாலாவது விண்ணப்பம் செய்து 
கொள்ளப்படலாம் : 


193 - வது பிரிவு, 


341 


ஆனால் , அப்படிப்பட்ட சகல சயத்துகளும் ஒரே 
நிலத்துக்குடையவரைச் சேர்ந்த ரயத்துகளாயிருக்கவேண் 
டியதோடுங்கூட , எந்தக் கைப்பற்று நிலங்களின் விஷயமாய் 
விண்ணப்பம் செய்துகொள்ளப்படுகிறதோ அப்படிப்பட்ட 
சகல கைப்பற்று நிலங்களும் ஒரே கிராமத்தில் இருக்கவும் 
வேண்டும் ; மேலும் , சந்தர்ப்பத்துக்கேற்றபடி குத்தகைக் 
தொகையைப் பணமாக மாற்றுவதற்கான அல்லது அதிகப் 
படுத்துவதற்கான அல்லது குறைப்பதற்கான ஆதாரங் 
களும் ஒன்முகவே இருக்க வேண்டும் . 


மேலும் , மேற்படி விண்ணப்பத்தைக் கூட்டாய்ச்சௌ 
கரியமாக பைசல் செய்ய முடியாதென்று ரெவின்யு போர் 
டாருக்குத் தோற்றினால் அந்தக்கோர்ட்டார் முதல் விசா 
ரணைக்கு முன்பு எப்போதாகிலும் , தாங்களாகவேயாவது 
கட்சிக்காரர்களில் எவராகிலும் விண்ணப்பம் செய்து 
கொள்வதன் மேலாவது , கட்சிக்காரர்கள் ஒப்புக்கொள்ளும் 
பட்சத்தில் பின்னால் எந்த தசையிலாவது மேற்படி வின் 
ணப்பத்தைத் தனித்தனியாய் விசாரிக்கவேண்டுமென்று 
உத்தரவு பண்ணலாம் , அல்லது அவசியமாகவோ யுக்தமா 
கவோ இருக்கக்கூடிய வேறே யாதொரு உத்தரவு பிறப்பிக் 
கலாம் . 


( 2 } யாதொரு கடார் ஹாஜராகச் சொல்லவேண்டியதைச் 
சொல்லிக் கொள்வதற்காக அவருக்குச் சமயம் வாய்த்திருக் 
கிறதென்று கோர்ட்டார் தெரிந்து திருப்தியடைந்தாலன்றி 
மற்றப்படி , ( 1 ) குறிப்பிட்ட உட்பிரிவின்படி செய்துகொள் 
ளப்பட்ட யாதொரு விண்ணப்பத்திலே அந்த நபருடைய 
உரிமைக்கு பாதகம் உண்டாகும்படியாக உத்தாவு பிறப்பிக் 


கக்கூடாது . 


342 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


1 


( 3 ) ரயத்துகளில் ஒவ்வொருவரும் அந்த உத்தரவினால் 
இவ்வளவுமட்டில் பாதிக்கப்படுகிறாரென்பதை அந்த உத்தர 
லில் குறிப்பிடவேண்டும் . 

194. விட்டுவிடப்பட்டது . 
195. விட்டு விடப்பட்டது . 
196. விட்டுவிடப்பட்டது. 

கோர்ட்டார் ரசீது கொடுக்க வேண்டுமென்பது . 
197. யாதொரு கட்சிக்காரர் 192 - வது பிரிவைச் 
சேர்ந்த ( 3 ) குறிப்பிட்ட உட்பிரிவின்படியாவது ( 5 ) குறிப் 
பிட்ட உட்பிரிவின்படியாவது தொகை செலுத்தும் போதா 
கிலும் நிலத்துக்குடையவருக்காயினும் நிலத்துக்குடைய 
வருக்கு உட்பட்டு தாவா செய்யும் நபருக்காயினும் தம்மிட 
மிருந்து சேர வேண்டியதாயிருக்கிற எந்தத் தொகையையா 
வது இந்த ஆக்டின் படிக்கான யாதொரு வியாஜ்ஜியம் , விண் 
ணப்பம் அல்லது நடவடிக்கையிலே கோர்ட்டில் செலுத்தும் 
போதாகிலும் , கோர்ட்டார் மேற்படி கட்சிக்காரருக்கு சீ 
கொடுக்க வேண்டும் ; அப்படி கொடுக்கப்பட்ட ரசீதானது 
சந்தர்ப்பத்துக்கேற்றபடி , குத்தகைத்தொகையை பெற்றுக் 
கொள்ள சட்டப்படி பாத்தியதையுடைய நபராலாவது நிலத் 
அக்குடையவராலாவது நிலத்துக்குடையவருக்கு உட்பட்டு 
தாவா செய்யும் நபராலாவது கொடுக்கப்பட்டிருந்தால் எவ் 
விதமாகவும் எவ்வளவுக்கும் செலாவணியாகவேண்டுமோ 
அவ்விதமாகவும் அவ்வளவுக்கும் பூர்த்தியான சீதைப் 
போல் செலாவணியாகும் . 

198. விட்டுவிடப்பட்டது . 


1 


199. விட்டுவிடப்பட்டது . 


200 - வது பிரிவு . 


343 


கட்சிக்காரர்களாயிருக்கக்கூடிய நிலத்துக்குடையவர்கள். 


200. ( 1 ) குத்தகைத்தொகையைப் பணமாக மாற் 
விக்கொள்வதற்கான அல்லது அதிகப்படுத்துவதற்கான 
அல்லது குறைப்பதற்கான அல்லது விஸ்தீர்ணத்துக்குத் 
தக்கபடி குத்தகைத்தொகையை மாற்றுவதற்கான யாதொரு 
விண்ணப்பத்தை, சந்தர்ப்பத்துக்கேற்றபடி ஷ பூஸ் திதி 
யையாவது சம்பந்தப்பட்ட அதன் பாகத்தையாவது தம் 
சுவாதீனத்தில் வைத்துக்கொண்டிருக்கும் நிலத்துக்குடைய 
வரே அல்லது அவருக்கு விரோதமாகவே செய்துகொள்ள 
வேண்டும் ; 


ஆனால் , 

(i ) அப்படிப்பட்ட நிலத்துக்குடையவர் பூஸ்திதியின் 
அல்லது சம்பந்தப்பட்ட அதன் பாகத்தின் சொந்தக்கா ! 
எல்லவென்று தோற்றினால் , அந்த விண்ணப்பத்தைக்குறித் 
அச் சொந்தக்காரருக்கு விண்ணப்பதாரருடைப் செலவில் 
ரெவினியு கோர்ட்டார் தோடிஸ் கொடுக்கவேண்டும் ; அந்த 
சொந்தக்கார் க்ஷ விண்ணப்பத்தில் கட்சிக்காரராக்கப்பட 
வேண்டும் ; மேலும் , 

( ii ) அப்படிப்பட்ட நிலத்துக்குடையவர் பூஸ்திதிக்கு 
அல்லது சம்பந்தப்பட்ட அதன் பாகத்துக்குச் சொந்தக்கா 
பாயிராமலிருந்து , குத்தகைத் தொகையைப் பணமாக மாற் 
றக்கொடுக்கும்படி அல்லது அதிகப்படுத்தும்படி அல்லது 
மாற்றும்படி விண்ணப்பம் செய்துக்கொள்ள இஷ்டப்படா 
விட்டால் , சொந்தக்காசர் - சுவாதீனத்தில் வைத்துக்கொண்டி 
ருக்கும் நிலத்துக்குடைபவரைக் கட்சிக்காலமாக்கி அப்படிப் 
பட்ட விண்ணப்பம் செய்துகொள்ளலாம் ; ஆனால் , அந்த 
விண்ணப்பத்தில் ரெவினியு கோர்ட்டாரால் நிஷ்கரிஷை 


344 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


செய்யப்படக்கூடிய யாதொரு குத்தகைத் தொகையானது 
அந்த பூஸ்திதியை அல்லது சம்பந்தப்பட்ட அதன் பாகத் 
தைத் தம் சுவாதீனத்தில் வைத்துக்கொண்டிருக்கச் சுதந்தா 
முடையவராயிருக்கிற நிலத்துக்குடையவரிடத்தில் மாத்தி 
ரமே செலுத்தப்படத்தக்கதாகும் ; 

( 2 ) 7 - ம் அத்தியாயத்திற்கண்ட நடவடிக்கைகளை ஸ்வா 
தீனத்தில் வைத்துக்கொண்டிருக்கும் நிலத்துக்குடையவர் 
மேல் நடத்தவேண்டும் ; ஆனால் , அப்படிப்பட்ட நிலத்துக் 
குடையவர் சொந்தக்காரராயுமில்லாமலிருந்தால் , அந்த நட 
வடிக்கைகள் சொந்தக்காரரை ஒரு கட்சிக்காரராக்கவேன் 
டும் . 


( 3 ) பூஸ் திதியைத் தற்காலத்திலே ஸ்வாதீனத்தில் 
வைத்துக்கொண்டிருக்கச் சுதந்தரமுடையவாயிருக்கும் நில 
த்துக்குடையவர் அதன் சொந்தக்காரராயில்லாமலிருந்தால் , 
அந்த நிலத்துக்குடையவராவது சொந்தக்காரராவது 
164 - வது , 168 - வது அல்லது 186 - வது பிரிவின்படி நிலத் 
துக்குடையவராக விண்ணப்பம் செய்து கொள்ளலாம் ; 
ஆனால் , அந்த விண்ணப்பத்தைக் குறித்து மற்றவருக்கு 
நோடிஸ் கொடுக்கவேண்டும் . 
பணம் செலுத்துவதற்காக ரெவினியு கோர்ட்டாரால் 
பிறப்பக்கப்படும் டிக்ரி அல்லது உத்தரவை 

ட்ரான்ஸ்பர் பண்ணுவது . 
201. பணம் செலுத்துவது விஷயமாய் ரெவினியு 
கோர்ட்டார் பிறப்பித்திருக்கும் யாதொரு டிக்ரி அல்லது 
உத்தரவை ஸிவில் கோர்ட் அல்லாத வேறே எந்தக் கோர்ட் 
டுக்கும் நிறைவற்றுவதற்காக ட்ரான்ஸ்பர் பண்ணக்கூ 


டாது , 


203 வது பிரிவு : 


345 


202. விட்டுவிடப்பட்டது. 
உரிமை தஸ்தாவேஜிலுள்ள பதிவுகளைக் கோர்ட்டார் 

கவனிக்க வேண்டுமென்பது . 
203. ( 1 ) யாதொரு பிரதேச விள் தீர்ணத்துக்காக 
உரிமை தஸ்தாவேஜானது தயார் செய்யப்பட்டு 166 - வது 
பிரிவைச் சேர்ந்த ( 2 ) குறிப்பிட்ட உட்பிரிவின்படியாவது 
170 - வது பிரிவைச் சேர்ந்த ( 3 ) குறிப்பிட்ட உட்பிரிவின் 
படியாவது முடிவாகப் பிரசுரஞ் செய்யப்பட்டிருந்தால் , நில 
த்துக்குடையவராலும் ரயத்தாலும் அந்தந்த ஹோதாவிலே 
கொண்டுவரப்படும் சகல வியாஜ்ஜியங்களிலும் , வாதியானவர் 
எந்த நிலத்தைக் குறித்து வியாஜ்ஜியங் கொண்டுவரப்படுகிற 
தோ அந்த நிலத்துக்குச் சம்பந்தப்பட்டதாய் உரிமை தஸ்தா 
வேஜிலுள்ள யாதொரு பதிவுக்கு ஸெர்டிபை செய்யப்பட்ட 
ஒரு பிரதியை ப்ளெய்ன்டுடன் சேர்க்கவேண்டும் ; கோர்ட் 
டாருக்குப் போதுமானதாகத் தோற்று திற யாதொரு 
காரணத்தினால் அவர் அந்தப்படி செய்யத்தவறுகிற பட்சத் 
திலே , கோர்ட்டாரால் நிஷ்கரிஷை செய்யப்படும் ஒரு நியாய 
மான காலத்திற்குள் அப்படிப்பட்ட பிரதியை ஹாஜர்ப்படு 
த்த வேண்டும் . 

( 2 ) அப்படிப்பட்ட வியாஜ்ஜியங்களில் தீர்மானம் 
செய்கையிலே , கோர்ட்டார்- ( 1 ) குறிப்பிட்ட உட்பிரிவின்படி 
ஹாஜர்ப்படுத்தப்பட்ட பதிவுகள் தப்பானவைகளென்று 
ருஜு செய்யப்பட்டாலன்றி மற்றப்படி , அந்தப் பதிவுகலைக் 
கவனிக்கவேண்டும் ; கோர்ட்டார் அந்தப் பதிவுகளுக்கு 
விரோதமாக டிக்ரி பிறப்பிக்கும் போது , அவர்கள் - அப்படி 
செய்வதற்காகத் தங்களுக்குள்ள காமனங்களை எழுதிவைக்க 
வேண்டும் . 

4+ 


346 சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆகீட் . 

( 3 ) ( 1 ) குறிப்பிட்ட உட்பிரிவிற்கண்ட காரியத்துக் 
காக வேண்டியதாயிருக்கிற உரிமை தஸ்தாவேஜின் பதிவு 
களுக்கு ஸெர்டிபை செய்யப்பட்ட பிரதிகள் கொடுப்பதற் 
காக யாதொரு கட்டணமும் விதித்து வாங்கக்கூடாது .- 

( 4 ) அப்படிப்பட்ட வியாஜ்ஜியங்களின் விஷயத் 
திலே, பின்வரும் பகுகியை 1908 - ம் வருஷத்து ஸிவில் 
ப்ரோஸீஜர் கோடின் 7 - வது அதிகாரத்தில் கண்ட 11 - வது 
விதியோடு குறிப்பிட்ட பகுதியாகச் சேர்த்திருப்பதாய்த் 
கொள்ள வேண்டும் . அந்தப் பகுதியாவது : -- 

பூஸ்திதிகளிலுள்ள நிலத்தைப்பற்றிய சென்னக் 
பட்டணம் 1908-ம் ஹத்து ஆக்டின் 203 - வது பிரிவு சம் 
பத்தப்படுகிற யாதொரு வியாஜ்ஜியத்தில் , அந்தப் பிரிவிற் 
சொல்லியிருக்கிற ஸெர்டிபை செய்யப்பட்ட பிரதியானது 

ளய்ன்டுடன் சேர்க்கப்படாமலிருந்து , அதை ஹாஜர்ப் 
படுத்தும்படி வாதிக்குக் கோர்ட்டார் உத்தரவு செய்திருந் 
தும் அவர் கோர்ட்டாரால் ஏற்படுத்தப்பட்ட காலத்திற்குள் 
ஹாஜர் செய்யத் தவறிவிட்டாலும் , 
வேலையைப் பங்கிடவும் வியாஜ்ஜியங்களை விசாரணையினின்றும் 
எடுத்துவிடவும் ட்ரான்ஸ்பர் செய்யவும் டிஸ்டிரிக்ட் கலெக் 
டருக்கும் ரெவினியு போர்டாருக்குமுள்ள அதிகாரம் . 

204. ( 1 ) டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் - அந்த டிஸ்ட்ரிக்டி 
லுள்ள யாதொரு கலெக்டரால் இந்த ஆக்டின்படி விசாரிக் 
கப்படத்தக்க யாதொரு வேலையை எழுத்து மூலமான உத்த 
ரவைக்கொண்டு தகுதியாகத் தோற்றுகிற விதமாய்ப் பங்கீடு 
செய்யலாம் ; மேலும் , அதேமாதிரியான உத்தரவைக் 
கொண்டு அவர் - அந்தக் கலெக்டரிடத்திலே பைசலாகாம 
லிருக்கிற எந்த வியாஜ்ஜியத்தையாவது ( அவருடைய விசா 
பனையினின்றும் ) எடுத்துவிட்டு , அதைத் தாமே , பைசல் 


t 


205 - வது பிரிவு . 


317 


செய்யலாம் , அல்லது டிஸ்ட்ரிக்டி 5 ருக்கிற வேறே யாதொரு 
கலெக்டர் பைசல் செய்யும்படி , அந்த வியாஜ்ஜியத்தை எழு 
த்து மூலமான உத்தாவைக்கொண்டு அவருக்கு அனுப்ப 
லாம் . 

( 2 ) ரெவினியு போர்டா ரிடத்திலாவது இனாம் கமி 
ஷனரிடத்திலாவது சகல டிஸ்டிரிக்ட் கலெக்டர்கள் விஷயத் 
திலும் , ( 1 ) குறிப்பிட்ட உட்பிரிவின்படி டிஸ்ட்ரிக்ட் கலெக் 
டர் யாதொரு உத்தரவு பிறப்பித்திருந்தும் பாதகமில்லா 
மலே , டிஸ்டிரிக்ட் கலெக்டருக்குக் கீழ்பட்டுள்ள கலெக்டர் 
கள் விஷயத்திலும் , மேலே கண்ட மாதிரியாகவே பங்கீடு 
செய்வதற்கான அதிகாரங்களையும் எடுத்து விடுவதற்கான 
அதிகாரங்களையும் அனுப்புவதற்கான அதிகாரங்களையும் 
உடையவர்களாலார்கள் . 
• கலெக்டரின் நடவடிக்கைச் குறிப்புகளை வரவழைத்துப் 

புனராலோசனை செய்ய அதிகாரம் . 
205. ரெவினியு போர்டார் அல்லது டிஸ்ட்ரிக்ட் 
கலெக்டர் - யாருடைய தீர்மானத்தின் மேல் அப்பீல் கிடை 
யாதோ அந்த கலெக்டர் நடத்தும் நடவடிக்கையிலே , ஷை 
ஆபிஸர் தமக்குச் சட்டப்படி சங்கிமித்திராத அதிகாரத் 
தைச் செலுத்தியிருப்பதாகத் தோற்றினாலும் , சட்டப்படி 
சங்கிரமித்திருக்கிற அதிகாரத்தைச் செலுத்தத்தவறியிருக் 
கிறதாகத்தோற்றினாலும் , தம்முடைய அதிகாரத்தைச் 
செலுத்திப் பிரவர்த்திக்கையில் தீர்மானத்தின் குணதோஷ 
களைப் பாதிக்கும்படி சட்டத்தின் குறித்த யாதொரு திபர் 
தனயை மீறி நடந்ததாகத்தோற்றி அதனால் பிரமாதமான 
பொயபங்கம் நேரிட்டிருந்தாலும், அந்த நடவடிக்கைக்குச் 
சம்பந்தமான தஸ்தாவேஜை வரவழைக்கலாம் ; மேலும் , 
சந்தர்ப்பத்திற்கேற்றபடி செவினியு போர்டாசோ அல்லது 


348 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோ கட்சிக்காரர்கள் ஹாஜாானால் அவர் 
களை விசாரணை பண்ணின பிறகு, யுக்தமாகத் தோற்றுகிற 
உத்தரவைப் பிறப்பிக்கலாம் . 

குறிப்புகள் , 
இந்தப் பிரிவின் கீழ் உள்ள அதிகாரமானது மிகவும் குறுகிய 
தோர் அதிகாரமாகும் . கீழ் உத்தியோகஸ்தரானவர் தன்னுடைய கட 
மையைச் செலுத்தாமலிருந்தால் அல்லது அதிகார வரம்பு மீறினால் 
தான் இந்தப் பிரிவில் கொடுக்கப்பட்டிருக்கும் அதிகாரத்தைச் 
செலுத்தலாம் . இந்தப் பிரிவின் கீழ் நடத்துவதில் அப்பீல்களைப் 
போல் கவனிப்பதற்கில்லை . 

இந்தப் பிரிவானது எந்த சந்தர்ப்பங்களில் அப்பீல் என்பது 
கிடையாதோ அவைகளுக்குத்தான் பிரயோகமாகும் . ஒரு கோயில் 
முடிவான டிக்கிரி செய்யப்பட்டால் அதன் பேரில் அப்பீல் செய்யக் 
கூடுமாதலால் அதில் இடையில் செய்யும் உத்திரவுகளின் பேரில் 
இந்தப் பிரிவை யனுசரித்து ரிவிஷன் மனு கொடுத்துக்கொள்வதற் 
கில்லை . 35 M. L. J. 632 . 

3 ( 5 ) பிரிவின் கீழ் ஒரு பேரை நிலத்துக்குடையவர் என்று 
யாதொரு கலெக்டர் அங்கீகரிக்க மறுத்துவிட்டால் அதன் பேரில் 
ரெவின்யு போர்ட்டுக்கு இப்பிரிவின் கீழ் ஒரு ரிவிஷன் மனு 

செய் 
வதற்கில்லை . 40 1. C. 1007 . 

தீர்வையை உயர்த்துவதற்கு செய்யப்பட்ட மனுவை கலெக்டர் 
தள்ளுகடை செய்து அதன் பேரில் டிஸ்டிரிக்ட் கலெக்டருக்கு அப் 
பீல் செய்ததில் டிஸ்டிரிக்ட் கலெக்டர் அந்த அப்பீலை தள்ளுகடை 
செய்யும் பகத்தில் அதன் பேரில் ஹைக்கோர்ட்டுக்காவது அல்லது 
ரெவின்யு போர்டுக்காவது ரிவிஷன் மனு கொடுத்துக் கொள்ள 
லாம் . 1925 M. W. N. 489 . 

ரெவின்யு போர்ட்டானது யாதொரு கேல் ரிவிஷன் செய்த 
தை ஹைக்கோர்ட்டார் எடுத்து விசாரிக்க அதிகாரமில்லை 55 
M. L. J. 798 . 


203- வது பிரிவு . 


349 
கெவினியு அல்லது ஜுடிஷியல் ஆபீஸருக்குக் கலெக்ட . 

ருடைய அதிகாரங்களைக் கொடுக்க அதிகாரம் 
206. பிரதேச கவர்ன்மென்டார் , இந்த ஆக்டின் 
படி கொண்டுவரப்பட்ட சகல வகுப்பு அசல் வியாஜ்ஜியங் 
கள் அல்லது நடவடிக்கைகள் விஷயமாகவாவது அவைகளில் 
பாதொரு வகுப்பின் விஷபமாகவாவது கலெக்டருக்குண் 
டான சகல அதிகாரங்களையுமாகிலும் அவைகளிலெதையா 
கிலும் பாதொரு பிரதேச விஸ்தீர்ண சம்பந்தமாய் எந்த 
கபருக்காயினும் கொடுக்கலாம் ; மேலும் , அந்த அதிகாரங் 
களை மறுபடியும் வாங்கிக்கொள்ளலாம் ; அல்லாமலும் அந்த 
நபர் அப்படி . அதிகாரம் கொடுக்கப்பெற்றிராவிட்டால் , 
அந்த வியாஜ்ஜியங்கள் அல்லது நடவடிக்கைகளை எந்த கலெக் 
டர் விசாரித்திருப்பாரோ அந்தக் கலெக்டர் செய்த தீர்மா 
னங்களைப்போலவே , மேல்படி நபர் செய்யும் தீர்மானங்கள் 
அப்பீல் செய்யப்படுவதற்குள்ளாகும் . 
உடன் சேர்க்கையாக டிஸ்டிரிக்ட் கலெக்டரை இயமிப்பது . 

207. பிரதேச கலர்ன்மென்டார் இந்த ஆக்டின்படி 
டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்குண்டான அதிகாரங்கள் பாவத் 
றையுமாவது 

அவைகளிலெதையாவது செலுத்தும்படி 
டிஸ்டிரிக்ட் கலெக்டபோடுகூட ஒரு உத்தியோகஸ்தரை 
நியமிக்கலாம் , 
ஷெட்யூலிற்கண்ட டிஸ்டிரிக்டுகளுக்கு டிஸ்ட்ரிக்ட் 

கலெக்டர்களும் , கலெக்டர்களும் , 
208. கஞ்சம் விசாகப்பட்டணத்தைச் சேர்ந்த 
ஷெட்யூலிற்கண்ட டிஸ்ட்ரிக்டுகனில் கவர்னரவர்களுடைய 
வ ஜென்டும் , கோதாவரியைச் சேர்ந்த ஷெட்யூலிற்கண்ட டிஸ் 
ட்ரிக்டுகளில் கவர்ன்மென்ட் ஏஜென்டும் இந்த ஆக்டின் கார் 
பங்களுக்காக , டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராலார் ; அல்லாமலும் , 


350 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


இந்த டிஸ்ட்ரிக்டுகளிலுள்ள அஸிஸ்டன்ட் ஏஜென்டுகள் 
அதே காரியங்களுக்காகக் கலெக்டராவார்கள் . 
வியாஜ்ஜியங்கள் அல்லது நடவடிக்கைகளைக் கொண்டுவர 

வேண்டிய அல்லது நடத்த வேண்டிய இடம் . 
209. ( 1 ) இந்த ஆக்டின்படி யாதொரு கலெக்ட 
ரால் பிடித்து விசாரிக்கப்படத்தக்க சகல வியாஜ்ஜியங்களை 
யும் விண்ணப்பங்களையும் அல்லது . நடவடிக்கைகளையும் , 
எதன் சம்பந்தமாய் வியாஜ்ஜியம் கொண்டுவரப்படுகிறதோ 
அல்லது விண்ணப்பம் . செய்துகொள்ளப்படுகிறதோ அல் 
நடவடிக்கை நடத்தப்படுகிறதோ அந்தக் கைப்பற்று நிலயா 
கிலும் அதன் யாதொரு பாகமாகிலும் இருக்கிற ரெவினிய 
டி.விஷனில் கொண்டுவரவேண்டும் அல்லது செய்துகொள்ள 
வேண்டும் அல்லது கடத்தவேண்டும் ; மேலும் , 

( 2 ) டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய உத்தரவுக்குட்பட்டு , 
கலெக்டர் இந்த ஆக்டின்படி கொண்டுவாப்பட்ட வியாஜ்ஜி 
யங்களையும் செய்து கொள்ளப்பட்ட விண்ணப்பங்களையும் 
நடத்தப்பட்ட நடவடிக்கைகளையும் பைசல் செய்வதற்காக 
அந்த டிஸ்ட்ரிக்டிலுள்ள எந்த இடத்திலாவது இருந்து விசா 
ரணை செய்யலாம் . 

16 - வது அத்தியாயம் , 

கால நிர்ணயம் . 
வியாஜ்ஜியங்கள் முதலியவற்றிற்குக்கால நிர்ணயம் . 
210. அடுத்து வருகிற பிரிவிற்கண்ட நிபந்தனைக 
எருக்குட்பட்டு, இதனுடன் சேர்க்கப்பட்டிருக்கும் ஷெட்யூ 
விலோ 191 - வது பிரிவிலோ நிர்ணயிக்கப்பட்ட காலவரை 
யறை கழிந்த பிறகு கொண்டுவரப்பட்டாவது கொடுத்துக் 
கொள்ளப்பட்டாவது செய்து கொள்ளப்பட்டாவதுள்ள 


212 - வது பிரிவு . 


351 


பிரதி வியாஜ்ஜியத்தையும் அப்பீலையும் விண்ணப்பத்தையும் 
கால நிர்ணய தோஷம் உண்டாய்விட்டதென்று எ திர்வாதம் 
செய்யப்படா திருந்தபோதிலும் தள்ளிவிடவேண்டும் . 
1903 - ம் வருத்திய இந்து தேசத்துக்கால நிர்ணயச் 

சட்டம் பிரயோகப்படுவது .. 
211. 1908 -ம்ருத்திய இந்து தேசத்துக் கால 
நிர்ணயச்சட்டத்தை சேர்ந்த 6 - வது , 7 - வது , 8 - வது , 9 - வது , 
19.வது , 20 - வது , பிரிவுகள் தவிர அதன் மற்ற நிபந்தனை 
கள் - இந்த அத்தியாயத்தில் கண்ட நிபந்தனைகளுக்குட் 
பட்டு , 210- வது பிரிவில் சொல்லியிருக்கும் சகல வியாஜ்ஜி 
பங்களுக்கும் அப்பீல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் பிர 
யோகப்படும் . 

17 - வது அத்தியாயம் . 
உடன் சேர்க்கையானது . 


தண்டனை , 
மாசூலின் விஷயத்தில் சட்டத்துக்கு விரோதமாய்ப் பிரவர்த் 

திப்பது முதலியவைகளுக்குத் தண்டனை . 
212. { 1 ) யாதொரு கபர் 

( a ) இந்த ஆக்டைச் சாக்கிட்டு பாகொரு சொத்தை 
மோசமாய் ஜப்தி செய்தாலும் விற்றாலும் அல்லது விற்கச் 
செய்தாலும் , 

( b ) இந்த ஆக்டின்படி கிசமமாய் ஜப்தி செய்வதைத் 
தடுத்தாலும் , இந்த ஆக்டின்படி கிரமமாய் ஜப்தி செய்யப் 
பட்ட யாதொரு மாசூலைப் பலவந்தமாகவோ அல்லது திரு 
ட்டுத்தனமாகவோ அப்புறப்படுத்தினாலும், பாக்கிக்காக 
ஜப்தி செய்வதைத் தடுக்கும் பொருட்டு சொத்தை மோசடி 
பாய்ப் பாதீனஞ் செய்தாலும் , 


352 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


( c ) ஒரு கைப்பற்று நிலத்தின் யாதொரு மாசூலை 
அறுக்கவொட்டாமலோ, சேர்க்கவொட்டாமலோ, சேமித்து 
வைக்கவொட்டாமலோ , அப்புறப்படுத்தவொட்டாமலோ, 
அல்லது வேறே விதமாய் அதன் விஷயத்தில் பிரவர்த்திக்க 
வொட்டாமலோ பயத்தினுடைய அனுமதி அல்லது சம்ம 
தத்தைப்பெறாமல் மற்றப்படி சட்ட விரோதமாய் தடைப் 
படுத்தினாலும் தடைப்படுத்த எத்தனித்தாலும் , 

( d ) யாதொரு பூஸ்திதியிலுள்ள ரயத்தி நிலத்திலிரு 
ந்து 163 - A . பிரிவின் படி அப்புறப்படுத்தப்பட்டிருந்தி 
அந்த நிலத்தையோ அதன் யாதொரு பாகத்தையோ நிலக் 
துக்குடையவரின் சம்மதத்தைப் பெறாமல் அனுபவித்தா 
லும் , 

( e ) 17 - A . பிரிவின்படி (நிலத்தில் ) எவ்விதமாக 
வாகிலும் பிரவேசிப்பதை அல்லது அளப்பதை வேண்டு 
மென்றும் சட்ட சம்மதமான காரணம் இல்லாமலும் தடுக் 
தாலும் , 

அவர் இரண்டாவது க்ளாஸ் ( வகுப்பு ) மாஜிஸ்ட் 
சேட்டின் அந்தஸ்துக்கு கீழ்ப்படாத அந்தஸ்திலுள்ள ஒரு 
மாஜிஸ்ட்ரேட்டினால் குற்றவாளியென்று தீர்மானிக்கப்படுவ 
தன்மேல் , ஐர் நூறு ரூபாய்க்சதிகப்படாமல் அபராதம் விதி 
க்கப்படுவதற்கு உள்ளாவார் . 

( 2 ) யாதொரு நபர் ( 1 ) குறிப்பிட்ட உட்பிரிவிற் 
கண்ட யாதொரு செய்கையைச் செய்வதற்கு உடந்தையா 
யிருந்தால் , அவர் இந்தியன் பினல் கோடின் தாற்பரியப்படி 
ஒரு குற்றத்துக்கு உடைக்க தயாயிருந்ததாக எண்ணப்படு 
வார் . 

( 3 ) யாதொரு நபர் இந்த ஆக்டின் நிபந்தனைகளுக்கு 
விரோதமாய் ஸ்திரீகளிருக்கும் அறைகளில் பிரவேசித்தா 


212 - வது பிரிவு . 


353 


லும் , குடியிருப்பு வீடுகளின் வெளிக்கதவுகளைப் பலவந்த 
மாய்த்திறந்தாலும் , அவர் இந்தியன் பினல் கோடின் தாற் 
பரியப்படி துாகிருகமாய் வீட்டில் நுழைவதென்லும் 
குற்றத்தைச் செய்தவராக எண்ணப்படுவார் . 

குறிப்புகள் . 
இந்த சட்டத்தில் குற்றங்களைப்பற்றின பிரிவு இது ஒன்றதா 
னாகும் . இதில் ( 1 ) -வது உட்பிரிவில் ( e ) என்னும் வகுப்பு 1934 - ம் 
வருஷத்திய திருத்தத்தினால் புதியதாக சேர்க்கப்பட்டது . 

இந்தப் பிரிவில் சொல்லப்பட்ட குற்றமானது இந்தியன் பினல் 
கோட் என்னும் கிரிமினல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கும் குற் 
ரங்களை தவிர்க்கவில்லை , அதில் இல்லாத குற்றகெளைப்பற்றி 
தான் இப்பிரிவில் கூறப்பட்டுள்ளது . 38 Mlad . 793 

ஜப்தி என்றால் என்ன ? யாதொரு சொத்து ஜப்திக்கு உட்பட் 
டது என்று சொன்னாலே போதுமா அல்லது அதின் சொந்தக்கார 
ருடைய சவாதீனத்திலிருந்து ஆது ஜப்தி செய்பவருடைய சுவாதீ 
னத்திற்கு வந்துவிட வேண்டுமா ? சத்யநாராயண மூர்த்தி I S . 
பிள்ளா ராமய்யா 51 M.L J. 401 என்னும் கேஸில் ஜப்தி செய் 
யப்பட்ட சொத்தானது சொந்தக்காரருடைய சுவாதீன ததைவீட்டு 
அகன்ற பிறகு தான் ஜப்தி பூர்த்தியானதாகும் என்றம் அதற் 
சிலைடையில் எவ்விதமான தடை நடந்தாலும் குற்றமாகாது என்றும் 
தீர்மானிக்கப்பட்டது . நாராயண ரெட்டி YS . த்வயதீனாச்சார் 
43 M.L. J. 215 என்னும் கேஸில் இந்தப் பிரிவில் உள்ள 
மாசூல் என்பதற்கு நிலத்தினுடைய அல்லது அதிலுள்ள மரங் 
சளினுடைய மாருல் என் , அர்த்தமாகுமேயொழிய ஆமோடுகள் 
இந்தப் பிரிவின் கீழ் வராது என்றும் அவைகளை ஜப்தியினின்றும் 
சாற்றிக்சொண்டபோது ஒரு குற்றமாகாது என்றும் தீர்மானிக்கப் 

ஜப்தி செய்யப்பட்ட ஆமாடுகளை பயத்து அகற்றிக் 
கொண்டு போனால் சிலத்துக்குடையார் 90 - லது பிரிவின் கீழ் பரி 
ஹாரம் தேடவேண்டுமே பொழிய 212 - வது பிரிவின் கீழ் பிரா 
உத்பூஷன் செய்வதற்கில்லை. 

45 


பட்டது . 


35+ 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


இந்தப் பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும் ஜப்தியானது நிலத் 
துக்குடையவர் யாதொரு தாவா செய்யாமலே எஸ்டேட்ஸ் லாண்டு 
ஆக்டின் கீழ் ஜங்கம சொத்துக்களை ஜப்தி செய்வதற்குள்ள உரிமை 
யைக் குறிக்கும் . ஆகையால் அப்படி ஜப்தி செய்கையில் நபர் 
நிலத்துக்குடையவர் ஹோதாவில் பயத்துக்குச் சொந்தமான சொத் 
தை ஜப்தி செய்த சந்தர்ப்பங்களில் தான் பிரயோகமாகும் . எஸ் 
டேட்ஸ்லாண்ட் ஆக்டின் 52 - வது பிரிவானது ஜமீனிலுள்ள ரயத் 
திகளுக்குத்தான் பிரயோகமாகுமே யொழிய இதர நபர்களுக்கல்ல . 
ஆகையால் கைப்பற்று பாத்தியதை இராத ( அதாவது ரயத்துக்களல் 
லாத ) சில நபர்கள் ஒரு இனாம்தாரருக்கு ஒரு ரிஜிஸ்தராகாத முச்ச 
லிக்கா எழுதிக் கொடுத்திருந்து அந்த முச்சலிக்கா பாக்கிக்காக 
இனாம்தார் தமக்கு இந்த ஆக்டின் கீழ் உள்ள அதிகாரத்தைக் 
கொண்டு ஜப்தி செய்து அதை அந்த குடிகள் ஆக்ஷேபனை செய்தால் 
அது 212 - வது பிரிவின் கீழ் ஒரு குற்றமாகாது . ஏனென்றால் அவர் 
கள் ரயத்துகளுமல்ல : குத்தகை முச்சிலிக்கையும் ரிஜிஸ்டராகாத 
னால் 134 -வது பிரிவின் கீழும் ஒரு . ஒப்பந்தம் ஏற்பட்டதாகவும் 
கருதப்படாது . 35 L. V. 849 . 

சென்னை எஸ்டேட்ஸ் வாண்டு ஆக்டின் 78 - வது பிரிவின் கீழ் 
ரென்ட் பாக்கிக்காக ஒரு ரயத்தினுடைய நிலங்களை நில சுவான் 
தாரரே நேராக ஜப்தி செய்திருந்தார் . ஜப்தி செய்யப்பட்ட பிறகு 
ஜப்தி சொத்துக்கள் அந்த கிராமத்தின் கிராம முனிசீப்பினுடைய 
ஸ்வாதீனத்தில் வைக்கப்பட்டிருந்தன . ரயத்தானவர் , அந்த சொத் 
துக்களை கிராம முனிசீப்பினுடைய 

முனிசீப்பினுடைய ஸ்வாதீனத்திலிருந்து அவர் 
ஆக்ஷேபனை செய்தும் கேளாமல் அகற்றிக் கொண்டுபோய் விட்டார் : 
ஆனால் , அப்படி செய்யும்போது யாதொரு பலாத்காரமும் பிரயோ 
கிக்கவில்லை . இந்தசந்தர்ப்பங்களில் நிலஸ்வான் தாரரானவர் ரயத்து 
மீது அந்த ரயத்து 212 -வது பிரிவின் கீழ் ஒரு குற்றம் செய்ததாக 
மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தாவா செய்ததில் கோர்ட்டு முன்பாக 
அடியில் கண்டவாறு ஒரு பிரச்னை கிளப்பியது : அதாவது அந்த 
மாஜிஸ்ட்ரேட் முன்பாக எதிரியானவர் திருட்டுத்தனமாகவாவது 
அல்லது பலாத்காரமாகவாவது ஜப்தி செய்யப்பட்ட சொத்துக்களை 
எடுத்துக் கொண்டு போனதாக ரூசு ஏற்படாமலிருக்தையில் , அவர் 


213 - வது பிரிவு . 


1 


355 
குற்றவாளி என்று தீர்மானிக்கப் படலாமா வென்பது . இந்த கேஸ் 
விஷயமாக ஹைக்கோர்ட்டு முன்பாக செய்யப்பட்ட ஒரு ரிவீவன் 
மனுவில் இதே பிரச்னையானது கிளம்பியதில் ஹைகோர்ட்டா 
ரவர்கள் பின்வருமாறு தீர்மானித்திருக்கின்றனர் . 

சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்டின் 212 - வது பிரிவின் 
கீழ் ஏற்படும் ஒரு குற்றச் செய்கையின் முக்கிய அம்சமென்ன 
வென்றால் , அந்த சட்டத்தின் கீழ் ஜப்தி செய்யப்பட்டிருக்கும் 
சொத்தானது ( 1 ) திருட்டுத்தனமாகவாவது அல்லது ( 2 ) பலாத்கார 
மாகவாவது அகற்றப்பட்டதாக ருசு ஏற்படவேண்டும் . அப்படி 
யாதொரு அம்சமாவது ருசப்படுத்தப்படாமலிருக்கும் பகூத்தில் 
எதிரி குற்றவாளி யென கவனிக்கப்படமாட்டார் . அகில இந்தியா 
லா ஜர்னல் 2 -ம் வால்யம் குறிப்புகள் 133 -வது பக்கம் . 
வியாஜ்ஜியங் கொண்டுவருவதற்கான பொதுவான 

பாத்தியதை . 
நஷ்ட ஈட்டுக்காக வியாஜ்ஜியம் கொண்டுவருவதைப்பற்றிய 

பொதுவான பாத்தியதை . 
213. ( 1 ) . ( a ) இந்த ஆக்டைச்சாக்கிட்டு நடத்தப் 
பட்ட யாதொரு நடவடிக்கையினாலோ அல்லது ( b ) இந்த 
ஆக்டின் நிபந்தனைகளிலெதையாவது அசட்டை பண்ணின 
தனாலோ , மீறி நடந்ததனாலோ , யாதொரு நபர் தமக்கு துன் 
பம் நேரிட்டதென்று எண்ணினால் , அவர் தமக்கு இஷ்டமி 
ரூந்தால் கலெக்டரிடத்தில் நஷ்ட ஈட்டுக்காக வியாஜ்ஜியங் 
கொண்டுவந்து பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் . 

( 2 ) ஸிவில் கோர்ட்டாருடைய அதிகார வரம்பிலிருந்து 
இந்த ஆக்டினால் எடுக்கப்பட்டிராத யாதொரு வியாஜ்ஜியத் 
திலே ஸிவில் கோர்ட்டில் நடவடிக்கை நடத்துவதற்கான 
எவ்வித பாத்தியதைக்கும் இந்தப் பிரிவினால் தடையுண்டா 
லதாக எண்ணக்கூடாது . 

( 3 ) ஆனால் , எப்போதும் ( 1 ) குறிப்பிட்ட உட்பிரிசின்படி 
ஈஷ்ட சட்டுக்காக வியாஜ்ஜியம் கொண்டுவருகிற யாதொரு 


356 சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் 
நபர் அதே வியாஜ்ஜிய மூலத்தின் விஷயமாக ஸிவில் கோர்ட் 
டில் வியாஜ்ஜியம் தொடர் சுதந்தரமுடையவராகமாட்டார். 

குறிப்புகள் . 
இப்பிரிவின் நோக்கம் என்னவென்றால் , இந்த சட்டத்தின் கீழ் 
உள்ள உரிமைகளையும் சௌகரியங்களையும் கைக்கொள்வதில் 
யாதொரு சபர் அக்கிரமமாய் பிரயோகம் செய்யும் பக்ஷத்தில் அதற் 
காக எஷ்ட ஈடு பெறுவதற்கு கலெக்டரிடம் சுருக்கு வகையாக பரி 
ஹாரம் பெறுவதற்கு வசதி இருக்க வேண்டுமென்பது . ஆகையால் 
இந்தப் பிரிவின் கீழ் யாதொரு நபர் பரிஹாரம் அடையக்கூடுமானால் 
அவர் சிவில் கோர்ட்டில் அதே பரிஹாரத்தைத் தேடுவதற்கில்வை . 
அதற்கு 189 - வது பிரிவானது ஒரு தடையாகும். 

A. I. R. 1931 
Mlad . 609. உதாரணமாக யாதொரு தொகை வாஸ்கவத்தில் நிலத் 
துக்குடையவருக்கு ரென்ட் என்று சேரவேண்டியிராமலிருக்க 
அதைப் பெறுவதற்கு நிலத்துக்குடையவர் இந்த சட்டத்தில் சொல் 
லப்பட்டிருக்கும் சுருக்கு வசையான வழிகளை கைக்கொண்டிருந் 
தால் அத்தகைய சந்தர்ப்பங்களுக்கு இந்தப் பிரிவானது பிரயோக 
மாகும் . 

இந்தப்பிரிவானது நிலத்துக்குடையவர் அந்த ஹோகாவில் எஸ் 
டேட்ஸ்லாண்டு ஆக்டின் கீழ் தமக்குள்ள பரிஹாரங்களில் எதை 
யேனும் கைக்கொண்ட சந்தர்ப்பங்களில் தவிர மற்ற சந்தர்ப்பம் 
களில் பிரயோகமாகாது . உதாரணமாக 89 அல்லது 90 - வது பிரிவின் 
கீழ் கலெக்டர் உத்திரவினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் விவில் கோர்ட் 
கேளில் பரிஹாரம் தேடவேண்டுமேயொழிய கலெக்டர் முன்பாக 
டாமேஜ் பெறுவதற்கு தாவா செய்வதற்கில்லை . 29 A. L. - 
607 ( பூரண பெஞ்சு கேஸ் . ) 

ரென்ட் பாக்கி யென்று தவறாக வசூலிக்கப்பட்ட தொகையை 
பெறுவதற்காக செய்யப்படும் தாவா இந்தப் பிரிவின் கீழ் டாமேஜ் 
பெறுவதற்காக தாவாவாகும் . அதைப்பெற வில் கோர்ட்டில் 
தாவா செய்வதற்கில்லை . 

சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்டில் எம்மாதிரியாக ரென் 
ட்டு பாக்கிகள் வசூலிக்கப்படவேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ள 


357 


அகில 


213- வது பிரிவு . 
தோ அதை லக்ஷியம் செய்யாமல் அந்த நிபந்தனைகளை மீறி அக்கி 
மமாய் வசூலிக்கப்பட்ட தொகையை வரப்படுத்துவதற்காக செய்யும் 
தாலாவானது , அதை எம்மாதிரியாக ஒருவர் பெயரிட்ட போதிலும் 
சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்டின் கீழ் நஷ்டமாக தொகை 
வரப்படுத்த ஒரு தாவா வென்று கவனிக்கப்படுமா தலால் அந்த சட் 
டத்தின் 213 - வது பிரிவின் பிரகாரம் அதை சிவில் கோர்ட்டில் தாக் 
கல் செய்வதற்கில்லை . ரெவின்யூகோர்ட்டாகிய கலெக்டரிடமே 
தாக்கல் செய்யவேண்டும் . 

ஒரு ரயத்தினுடைய நிலங்கள் ரென்ட் எலத்தில் விக்கிரயம் 
செய்யப்பட்ட பிறகு அந்த ஏல கை ரத்து செய்வதற்காக நிலஸ் 
வான்தாரருக்கு நியாயமாக எவ்எளவு தொகை சேரவேண்டுமோ 
அதைவிட அதிகமான ஒரு தொகையை கோர்ட்டில் செலுத்தி 
யிருக்கும் பக்ஷத்தில் , அந்த அதிக தொகைபை வரப்பெறுவதற்கான 
தாவா ரெவினிபூ கோர்ட்டில் தான் தாக்கல் செய்யப்படவேண 
இம் , சிவில் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்படுவதற்கில்லை . 
இந்தியா லா ஜர்னல் பத்திரிகை 3 - வது வால்யூம் கேஸுகளின் 
குறிப்புகள் பக்கம் 2+ . ராம்ஜிதாஸ் VS. சைனா ராவுத்தன் 61 
M.L. ) . 395 . 

டாமேஜ் பெறுவதற்கல்லாமல் வேறே விதமான பரிஹாரத்துக் 
காக தாவா செய்வதாயிருந்தால் அத்தகைய தாவா ஸிவில் கோர்ட் 
டீல் செய்யப்படலாம் . உதாரணமாக ஒரு ரென்ட் விக்கிரயமானது 
மோசமாக நடந்ததென்று அதை ரத்து செய்வதற்கான தாவா 
வில் கோர்ட்டில் செய்யப்படலாம் . 26 A. L. J. 36 . 

இந்தப் பிரிவின் கீழ் செய்யப்பட்ட தாவாவின் பேரில் டிக்கிரி 
நடந்து அதன் பேரில் அப்பீல் நடந்தால் அந்த அப்பீலின் பேரில் 
சென்னை ஹைகோர்ட்டுக்கு இரண்டாவது அப்பீல் உண்டா ? 
உண்டு என்று 33 Mad . 655 என்னும் கே உயில் நீர்மானமா யுள்ளது . 

மரங்களை வெட்டியெடுத்து போனதற்காக டாமேஜ் பெறுவ 
தற்கு செய்யப்படும் தாவா இப்பிரிவின் கீழ் வராது . ஆகையால் 

. 
அதை ரெவின்யு கோர்ட்டில் தாக்கல் செய்யப்படுவதற்கில்லை . 
4 Law Veekly 245 . 


358 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


நிலத்துக்குடையவர்களின் ஏஜெண்டுகள் , 
ஏஜெண்ட் மூவமாகப் பிரார்த்திக்க நிலத்துக்குடைய 

வருக்குள்ள அதிகாரம் , 
214. ( 1 ) யாதொரு நிலத்துக்குடையவர் செவி 
னியு போர்டார் , டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் , கலெக்டர் அல் 
லது உத்தியோகஸ்தர் முன்பாக யாதொரு காரியம் நடக்க 
வோ ஹாஜராகவோ விண்ணப்பம் செய்து செய்து கொள்ள 
வோ இந்த ஆக்டின்படி வேண்டியிருந்தாலும் அதிகாரம் 
பெற்றிருந்தாலும் ஷ நிலத்துக்குடையவருடைய கை 
யெழுத்து சகிதமாய் எழுத்து மூலமாக இது விஷயத்தில் 
அதிகாரம் கொடுக்கப்பெற்றுள்ள ஒரு ஏஜெண்டும் அல் 
விதம் காரியம் நடத்தலாம் , ஹாஜபாகலாம் , அல்லது 
விண்ணப்பம் செய்து கொள்ளலாம் . 


( 2 ) ஒரு நிலத்துக்குடையவருக்கு இந்த ஆக்டின்படி 
சேர்ப்பிக்க வேண்டியதாகவாகிலும் கொடுக்கவேண்டியதாக 
வாகிலுமுள்ள பிரதி கோடிஸும், அந்த நிலத்துக்குடைய 
வருக்காக அந்த தோடிஸ் சேர்ப்பிக்கப்படுவதை அங்கீகரிக் 
கவோ அல்லது அதை வரப்பற்றிக்கொள்ள வோ மேலே கண் 
டபடி அதிகாரம்பெற்ற ஒரு ஏஜெண்டினிடத்தில் சேர்ப்பிக் 
கப்பட்டாலும் கொடுக்கப்பட்டாலும் , அது அந்த நிலத்துக் 
குடையவரிடத்திலே நேராகச் சேர்ப்பிக்கப்பட்டாகிலும் 
கொடுக்கப் பட்டாகிலுமிருந்தாற்போலவே இந்த ஆக்டின் 
காரியங்களுக்காகச் செலாவணியாக வேண்டும் . 

( 3 ) ஒரு ஏஜெண்டை நியமிக்கிற அல்லது அவருக்கு 
அதிகாரம் கொடுக்கிற சாஸனம் நீங்கலாக , இந்த ஆக்டின் 
படி நிலத்துக்குடையவர் கையெழுத்துச் செய்யவேண்டியா 
வது ஸெர்டி பை பண்ணவேண்டியாவதிருக்கிற பிரதி தஸ்த 


S 


ஹித்து ஆக்டின்படி யாதொரு உத்தியோகஸ்தர் செலுத் 
215 - வது பிரிவு . 

359 
வேஜிலும் , அவருடைய ஏஜெண்ட் இது விஷயத்தில் எழு 
த்து மூலமாய் அதிகாரம் பெற்றிருந்தால் , அந்த ஏஜெண்ட் 
கையெழுத்து செய்யலாம் அல்லது லெர்டிடை பண்ணலாம் , 

ஆக்டின்படிக்கான விதிகள் . 
விதிகள் செய்ய பிரதேச கவர்ன்மென்டாருக்குள்ள அதிகாரம். 

215. பிரதேச கவர்ன்மென்டார் - இந்த ஆக்டில் 
கண்ட நிபந்தனைகளை நிறைவேற்றும் காரியத்துக்காக விதி 
களை முன்ன தாய்ப் பிரசுரஞ்செய்து ஏற்படுத்தலாம் . 

முக்கியமாகவும் முந்திய நிபந்தனையின் பொதுத்தன் 
மைக்குப் பாதகமில்லாமலும் , பிரதேச கவர்ன்மென்டார் 

( 1 ) டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்களும் கலெக்டர்களும் இந்த 
ஆக்டினாலோ ஆக்டின்படியோ அவர்களுக்கு ஏற்பட்டிருக் 
கும் யாதொரு கடமையைக் செலுத்துகையில் இன்ன மாதிரி 
கடவடிக்கையை அனுசரிக்கவேண்டிய தென்று ஒழுங்கேற் 
படுத்துவதற்காக விதிகள் செய்யலாம் ; மேலும் அப்படிப் 
பட்ட விதிகளைக்கொண்டு அப்படிப்பட்ட யாதொரு ஆபீ 
ஸருக்கு 

( a ) வியாஜ்ஜியங்களை விசாமனை செய்யும் போது ஒரு 
லிவில் கோர்ட்டார் செலுத்தும் யாதொரு அதிகாரத்தை 
யும் , 

{ b ) யாதொரு நிலத்தில் பிரவேசிப்பதற்கும் அதை 
ஸர்வே செய்து அதற்கு எல்லைகட்டி அதன் மாப் ( படம் ) 
ஒன்று தயார் செய்வதற்குமுள்ள அதிகாரத்தையும் , லர்வே 
யையும் எல்லைகளையும் குறித்த சென்னப்பட்டணம் 1923 - ம் 


தத்தக்க யாதொரு அதிகாரத்தையும் , 


360 சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 

( c ) யாதொரு நிலத்திலுள்ள மண்ணின் வளப்பத்தை 
மதிப்பிடும் நோக்கத்துடன் அந்த நிலத்திலிருக்கும் பயிர்களை 
அறுத்துப்போரடிப்பதற்கும் மாசூலை எடைபோடுவதற்கும் 
அல்லது அளப்பதற்கும் அதிகாரத்தையும் , 
கொடுக்கலாம் ; மேலும் , பிரதேச கவர்ன்மென்டார் - 

( 2 ) இந்த ஆக்டின்படி பிறப்பிக்கவேண்டிய நோடிஸு 
கள் இன்ன நமூனப்படி இருக்கவேண்டுமென்றாவது அவை 
களை இன்ன விதமாகச் சேர்ப்பிக்க வேண்டு மென்றாவது இங்க 
ஆக்டிலாகிலும் வேறே யாதொரு ஆக்டிலாகிலும் நிர்ணயிக் 
கப்படாமலிருந்தால் , அப்படிப்பட்ட நமூனாக்களையும் விதத் 
தையும் நிர்ணயித்தும் , 


( 3 ) இந்த ஆக்டின்படி செய்துகொள்ளப்படும் விண்ணப் 
பங்களில அனுசரிக்கவேண்டிய நடவடிக்கையைக் குறித் 
தும் , 


( 4 ) இந்த ஆக்டின் காரியங்களுக்காகச் செலுத்தவேண் 
டிய கட்டணங்கள் , செலவுகள் , (சார்ஜுகள் ) பட்டுபடிகளைக் 
குறித்தும் , 

( 5 ) சமுதாய காரியங்களுக்காகப் பிரத்தியேகமாய் விட 
ப்பட்டிருக்கும் களத்துமேடு - கால்நடைக் கொட்டில் ரோம 
நத்தம் முதலிய நிலங்களையும் ஏரிகள் வருவாய்க்கால்கள் , கழி 
வுத்தண்ணீர் கால்கள் , மிகுதி தண்ணீர் பாயும் கால்கள் , அல் 
லது நீர்ப்பாய்ச்சல் கால்கள் , ஆகிய இவைகளின் அடித்திரை 
நிலத்தையும் கசைகளையும் , உபயோகிப்பதற்காகவும் , 

( 6 ) யாதொரு பிரதேச சிஸ்தீர்ணத்தில் எவற்றைப் 
பிரதான உணவுத்தானியங்களாக எண்ணவேண்டுமென்று 


215 வது பிரிவு . 


361 


நிர்ணயிப்பதற்காகவும் , விலைஜாபிதாக்களைத் தயார் செய்யும் 
உத்தியோகஸ்தர்களுக்கு உதவியாயிருப்பதற்காகவும் , 

( 7 ) ஜப்தி செய்யப்பட்ட பயிர்கள் அல்லது விளை 
பொருள்கள் சீக்கிரம் . அழியுந்தன்மையுள்ளவைகளாயி 

யிருந் 
தால் அவைகளை விற்பனை செய்வதற்காகவும் , 

( 8 ) நிலங்களை ஸர்வே செய்து உரிமை தஸ்தவேஜை 
பும் குத்தகைத்தொகை பைசல் ரெக்கார்டையும் தயார் செய் 
வதற்காகவும் , 

( 9 ) குக் தகைத்தொகை பைசலுக்குச் சம்பந்தமான 
பிரதம தஸ்தவேஜைப்பற்றிய ஆட்சேபனைகளைக்குறித்து 
ஒரு செவினியு ஆபிஸர் செய்த உத்தரவுகளின் மேல் எந்த 
மேலான ரெவினியு அதிகாரியிடம் அப்பீல் செய்துகொள்ள 
வாமென்பதை நிர்ணயித்தும் , 

( 10 } இந்த ஆக்டின்படி பைசல் செய்யப்பட்ட வியா 
ஜ்ஜியங்களையும் விண்ணப்பங்களையும் குறித்து எந்த நமூனாப் 
படி ரெஜிஸ்டர் வைத்திருக்கவேண்டுமென்பதை நிர்ணயித் 
தும் , 

விதிகள் செய்யலாம் 


46 


ஷெட்யூல் 
. 


362 


(189-வது,210-வதுபிரிவுகளைப்பார்க்கவும்.) 


A 
பாகம் 
- 
கலெக்டர் 
விசாரணை 
செய்யத்தக்க 
வியாஜ்ஜியங்கள் 


வியாஜ்ஜியங்களின் 


வரிசைக்கிரமயான நெம்பர். 


அப்பீல் 
செய்து 
கொள்வதானால் 

எந்தஅதிகாரி அளவுஎப்போதுமுதல்அல்லதுஅதி 
செல்லத் 
தொடங்கு 
மென்பது 
. 
கார 
சபைக்கு 

செய்து 
கொள்ள வேண்டுமென 


விவரம் 


பட்ட 
கால 
அளவு. 


*அடின்பிரிவு. 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் 


பது 
. 


(2) 


(3) 


(4) 


(3) 


1 55 


பட்டா 
பெற்றுக் 


மூன்றுமாதம்.கொடுக்கும்படிகேட்டபிறகு டிஸ்ட்ரிக்ட் 

மூன்றுமாதகாலம் 
கோர்ட் 
, வாகும்தேதி. 


2 


56 


டிஸ்ட்ரிக்ட் 


பட்டாவைஅங்கீகரிக்மூன்றுமாதம்..அங்கீகரிக்கத்தவறினதிலிரு கும்படிகட்டாயப்படு 

ந்துஒருமாதகாலம்கழிவ 
த்த 
, 

கும்தேதி. 


கோர்ட் 


3 


77குத்தகைக்தொலைமூன்றுவருஷம்எந்தத்தேதியில்பாக்கிக்கொடிஸ்ட்ரிக்ப் பாக்கியை-சூல்செய் 

கை 
செலுத்தவேண்டியதாகிற 
கோர்ட் வதற்காகநிலத்துக்கு 

தோ 
அந்தத் 
தேதி 
அல்லது டையவரால், 

குத்தகைத்தொகையைநிச்ச 

யிக்கும்காரியத்துக்காகவியா ஜ்ஜியம்அல்லதுவேறேநடவடிக்கைநடத்தப்பட்டிருந்தால்,எந்த 
டிக்ரி 
அல்லது 
உத்தரவினால் 
குத்தகைத் 
தொகை 
முடிவாக 
நிச்சயிக் 
கப்படுகிறதோ 
அந்த 
டிக்ரி 
அல்லது 
உத்தரவின் 
தேதி 
- 
இந்த 
இரண்டு 

தேதிகளில் 
எது 
பிந்தினதோ 
அது 
. 
88 ஜப்தி 
செய்யப்பட்ட 

ஆறுமாதம். 
சொத்தானது 
திருட்டுப்போன 
, 
டிஸ்ட்ரிக்ட் 
சொத்தானது 
திரு 

காணாமற்போன 
சேதப்பட்ட 
கோர்ட் 
. 
லப்போனாலும் 
காணா 

அல்லதுஅழிந்துபோனதேதி, மற்போலும்சேதப் 
பட்டாலும் 
அழிந்து 
போனாலும் 

நஷ்ட 
ஈட்டுக்காக. 


4 


ஷேட்யூம். 


5 
115 
{ 
T 
) 
, 
ஜப்தி 
செய்வகைக்குறி 
பதினைந்து 
( 
2 
)ஆட்சேபிக்க. 

காள். 


النظر 
في 


கேட்கப்பட்ட 

தொகையைச்டிஸ்ட்ரிக்ட் 
செலுத்த 
வேன்டுமென்றாகோர்ட். 
வது 
ஜப்தி 
செய்ததை 
குறி 

ஆட்சேபிக்க 
வியாஜ்ஜியம் 
தொடரவேண்டு 
மென்றாவது கண்டுசோடிஸ்சேர்ப்பிக்கப் 
பட்ட 
தேதி 
. 


33 


364 


வியாஜ்ஜியங்களின் 


வரிசைக்கிரமமான நெம்பர். 


ஆக்டின்பிரிவு. 


அப்பீல் 
செய்து 

கொள்வதானால் நிர்ணயிக்கப் 

எந்தஅதிகாரி 
பட்ட 
கால 

காலஅளவுஎப்பொழுதுமுதல்அல்லதுஅதி அளவு.செல்லத்தொடங்குமென்பது.காரசபைக்கு 

செய்துகொள்ள வேண்டுமென் 


விவரம் 
. 


F 


| 


(1)(3) 

( 
5 
) 8112கைப்பற்றுநிலத்தைமுப்பதுநாள்.பாக்கித்தொகையைச்செலுத்தடிஸ்ட்ரிக்ட் விற்பதற்குள்ள பாத் 

வேண்டுமென்றாவது 

விற்பகோர்ட். தியதையைக்குறித்து 

தற்குள்ளபாத்தியதையைக் ஆட்சேபிக்க. 

குறித்துஓட்சேபித்துவியாஜ் 

ஜியம்தொடரவேண்டுபென் சாவதுகண்டுஎந்தத்தேதியில்பாக்கிதாரருக்குநோடிஸ் 

சேர்ப்பிக்கப்படுகிறதோஅந்தத்தேதி, 7127 

பிந்தியகுத்தகைத்தொமுப்பதுநாள்.கைப்பற்றுநிலம்விற்கப்பட்டடிஸ்ட்ரிக்ட் 
( 
2 
) 
( 
c 
) செலுத்து 
தேதி 
. 

கோர்ட் தற்காக, 
135சட்டவிரோதமாய்ச்செஆறுமாதம்.தொகைசெலுத்தினதேதி. டிஸ்ட்ரிக்ட் லுத்தப்பட்டதொகை 

கோர்ட் 
களையும்பலாத்கார 

மாய்வாங்கப்பட்டிரு க்கும்தொகைகள்விஷயமாய்விதிக்கப் படும்அபராதங்களையும்சூல்செய்ய 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் 


தையைச் 


வரும். 


தேதி 
. 


-- 


போது 


9 
1-10 
தீர்ப்பாய்ச்சல் 
சம்பந்த 
மூன்று 

வேலைகள்செய்துமுடிந்த 

டிஸ்ட்ரிக்ட் மானயாதொருகட்டு 

கோர்ட் 
. 
வேலைக்கு 
பரமத்து 

செய் முடிப்பதற்குப்பிடித்த செலவை 
யாதொரு 
தசபந்தம் 
இனாம்தார் 
ரிடமி 
ருந்து 

செய்ய. 10119 
கைப்பற்று 
பிலத்துக்கு 
ஆறு 
மாதம் 
.எந்தரெவினியுவருவத்தில்டிஸ்ட்ரிக்ட் மாமாகொடுக்கிற 

ராஜிராமா 
கொடுக்கப்படுகிறகோர்ட். குத்தகைக் 

கோஅதற்குஅடுத்தரெவி தொகையில்உண்டா 

னியுவருகஆரம்பம். கும்நஷ்டத்துக்குஈடு 

செய்யப்படுவதற்காக 
. 11151(1)ரயத்தைமிலத்தைவிட்இரண்டு அப்புறப்படுத்தும்பாத்தியதைடிஸ்ட்ரிக்ட் அப்புறப்படுத்த. வருஷம்.தைஎற்பட்ட்தேதி. 

கோர்ட், 12151(2)பிரதிபலனுக்காக அல்இரண்டு 

சேதப்படுத்தப்பட்டஅல்லதுடிஸ்ட்ரிக்ட் இன்ஜங்கூன்வீணய்ப் 
போக 
ஆரம்பித்த 

கோர்ட் 
. என்னும்தடைஉத்த 

காலம். அல்வது சேதப்பட்டனதயாவது 
வீண்போனதையாவது சரிப்படுத்திக்கொடுப் பதற்காக. 


ஷேட்யூல் . 


வரும். 


ரவுக்காக 


. 


366 


வரிசைக்கிரமமான கெம்பர். 


ஆக்டின்பிரிவு. 


வியாஜ்ஜியங்களின் 

விவரம். 


அப்பீல் 
செய்து 

கொள்வதானால், fர்யன் 

எந்தஅதிகாரி பட்டகாலகாலஅளவுஎப்பொழுதுமுதல்அல்லதுஅதி 
அளவுசெல்லத்தொடங்குமென்பது.காரசபைக்குச் 

செய்துகொள்ள வேண்டுமென் 


(9) 


நஷ் 


மாதம். 


(2)(3) 

( 
5 
) 13213(1)வேறேவிதமாய்நிபர்மூன்றுவியாஜ்ஜியமூலம்உண்டானடிஸ்ட்ரிக்ட் 
தனை 
கண்டிராத 

தேதி. 

கோர்ட், டஈடுகளுக்காக. Bபாகம்.--டிஸ்ட்ரிக்ட்கலெக்டர்அல்லதுகலெக்டர்பைசல்செய்யவேண்டிய 

விண்ணப்பங்கள். 112(2)நிலத்துக்குடையவரு ஒன்றுமில்லை.ஒன்றுமில்லை. 

டிஸ்ட்ரிக்ட் குச்சொந்தமானஎந்க மரங்களை அனடந்திருக்கிறாரோ அந்தமரங்கள்வின 

செலுத்தப் படத்தக்கபிரதிபலனை 
நிஷ்கரிகை வதற்காக. 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


யமாய்ச் 


சீர்திருத்த 


செய்ய 


நிரா 


2 
15சீர்திருத்தம்செய்வதற்ஒன்றுமில்லைஒன்றுமில்லை. 

டிஸ்ட்ரிக்ட் கனபாத்தியதை 

---கலெக்டர். மயக் குறிப்பிட்ட வேலை 

அல்லதுசீர்தி ருத்தமாகுமா 

என் பகைக 

குறி 
கதாவது 
. 316சீர்திருத்தங்களைரெஜிஒன்றுமில்லைஒன்றுமில்லை 
( 
16 
- 
வது 
பிரி 
ரெஜிஸ்டர் ஸ்டர்செய்ய. 

[16-வதுபிரிவைச்சேர்ந்த(3)குறிப்பிட்ட வைச்சேர்ந்த 
உட்பிரிவுக்குட்பட்டு 
) 
. 

கரித்ததன் (3)குறிப்பிட்ட 

டேல் 

டிஸ்ட் 
உட்பிரிவுக்குட் பட்டு 
) 
. 

டர். 417 சீர்திருத்தத்துக்குச்சம்ஒன்றுமில்லை.ஒன்றுமில்லை. 

சாட்சியம் 
எழு பந்தப்பட்டசாட்சியம் 

திவைக்கநிரா எழுதிவைப்பதற்காக. 

கரித்ததன்மேல் 

டிஸட் 

ரிக்கலெக்டர். 
5 
20 
Aயாதொரு#முதாயஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை. 

பிரஸ்தாபநிலம் (1) 
நிலம் 
ஆதியில் 
எந்தக் 

ஆதியில்எம் காரியதிக்காக 

தக்காரியக் தேசிக்கப்பட்டதோ 

துக்காகஉத்தேசிக் க்கப்பட்டதோ அந்தக்காரியத்துக்கு அந்தக்காரியத்திக்குவேண்டிருக்கவில்லையென்றுநிர்ணயித்திருப்பதன்மேலா வேண்டியிருக்கவில்லையென்றுநிர்ணவது,அந்தநிலத்தைவேறேஎந்தசமுதாயகாரியத்துக் யிப்பதற்காகவும்,அதைவேறேஎவைகாகவாகிலும்உபயோகிக்கவேண்டுமென்று கட்டளை 


ஷெட்யூல் . 


367 


383 


வரிசைக்கிரமான நெம்பர். 


ஆக்டின்பிரிவு. 


வியாஜ்ஜியங்களின் 

விவரம், 


அப்பில் 
செய்து 

கொள்வதானால் BiamHக்கப் 

எங்க 
அதிகாரி 
பட்டகாலகாலஅளீதுஎப்பொமுதுமுதல்அல்லதுஅதி 
அளவு 
.செல்லத்தொடங்குமென்பது.நாரசபைக்குச் 

செய்து 
கொள்ள வேண்டுமென் 


( 
1 
)(2) 

(4) 

(3) யேலும்சமுதாயகாரியங்களுக்காகயிட்டுப்பிறப்பிக்கப்பட்டஉத்தரவின்மேலாவது உபயோகிக்கவேண்டுமென்றாவதுகவரெவினியுபோர்டார் என்மென்ட்ரயத்துவாரிநிலமாகவாகிபிரஸ்தாபநிலத்தைகவர்ன்மென்ட்ரயத்துவாரிநிலமாக லும்நிலத்துக்குடையவரின்ரயத்திவாவதுநிலத்துக்குடைவரின்ரயத்திநிலமாகவாவது நிலமாகலாகிலும்மாற்றவேண்மென்மாற்றும்படிகட்டளையிட்டுப்பிறப்பிக்கப்பட்டஉத்தர முவதுகட்டளையிடுவதற்காகவும். 

வின்மேல்-டிஸ்ட்ரிக்ட்கோர்ட். 25 
நியாயு 
மானதும் 
தரும்தரும்ஒன்றுமில்லை,ஒன்றுமில்லை 

டிஸ்ட்ரிக்ட் 
மானதுமானகுக்க 

கலெக்டர். கைத்தொகையைப்பைசல் 

செய்வதற்காக 
. 
7 
30 

செலுத்தத்ஒன்றுமில்லை 
று 
மில்லை 
( 
37 
- 
வது 
,டிஸ்ட்ரிக்ட் 
தக்க 
குத்தகைத் 
தொ 
( 
37 
- 
வது 
,41-வது,177-வதுபிரிவுகோர்ட் 

அதிகப்புடு 
41 
- 
வது 
,களுக்குட்பட்டு). 
த்துவதற்காக 
, 

177 
- 
வது 
பிரிவுகளுக்குட் பட்டு 
) 
. 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


சி 


47 


கொள்வது. 


8 
32 
( 
2 
) சாரிருக்தத்தைரெஜிஒருவருஷம்.சீர்திருத்தம்செய்துமுடிந்தரெஜிஸ்டர்செ ஸ்டர்செய்வதற்காக 

ய்திருப்பதன் லத்துக்குடையவர் 

மேலாவது விண்ணப்பம்செய்து. 

ரெஜிஸ்டர்செய்யநிராகரித்த தன்மேலாவதுடிஸ்ட்ரிக்ட் 

கலெக்டர். 932(2)32-வதுபிரிவைச்சேர்ஒருவருஷம்,ரெஜிஸ்டர்செய்ததேதி. டிஸ்ட்ரிக்ட் ந்த(2)குறிப்பிட்ட 

கலெக்டர். 
உட்பிரிவின்படி 
ரெஜி ஸ்டர் 

செய்யப்பட்ட சீர்திருத்தம்காரணமாகஅதிகப்படி பாய்குத்தகைத்தொகைசெலுத்துவ தற்கானஒப்பந்தத்தைஅமுலுக்குச் கொண்டுவருவதற்காகநிலத்துக்குடை யலர்விண்ணப்பம்செய்துகொள்வது. 1032(3)குத்தகைத்தொகையைஒன்றுமில்லைச.ஏன்றுமில்லை. 

டிஸ்ட்ரிக்ட் அதிகப்படுத்தியிருப்ப தைப்புனராலோசனை 
செய்து 
திருத்துவதற் 


ஷேட்யூல் . 


. 


டிஸ்ட்ரிக்ட் 


1138 


குத்தகைத்தொகையைக்ஒன்றுமில்லைஎன்றுமில்லை(39-வது குறைப்பதற்காக, 

( 
39-1.541-வது,177-வதுபிரிவு 44-வது,177-வ களுக்குட்பட்டு) பிரிவுகளுக்குப் பட்டு). 


வமென்று 


370 


பரரா 


வியாஜ்ஜியங்களின் 

விவரம் 
, 


வரிசைக்கிர நெம்பர். 


கருஆக்டின்பிரிவு. 


அப்பீல்செ 

கொள்வதானால் நிர்ணயிக்கப் பட்டகாலகாலஅளவுஎப்பொழுதுமுதல்அல்லதுஅ அவுசெல்லத்தொடங்குமென்பது.காரசபைக்குச் 

செய்துகொள்ள வேண்டுமென் 


8 


(1) 


கையைப்பண 


(2) 

(3) 12குத்தகைத்தொகையைப்ஒன்றுமில்லை.ஒன்றுமில்லை. 

குத்தகைத்தொ பணமாகமாற்றிக்கொ ல்வதற்காக. 

மாற்றிக் கொள்ளும்காலத்தில்மதிப்புநிஷ்கரிஷைசெய்யப்படுவதனால்ரொக்க கொகையாகஇன்ன 

நிர்ணயிக்கப் படுகிறமட்டில்அந்தப்படிமதிப்புநிஷ்கரிஷைசெய்யப்படுவதன்மேல் 

டிஸ்ட்ரிக்ட்கோர்ட் 1842(2)விஸ்தீர்ணத்துக்குத்தகுஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை. 

டிஸ்ட்ரிக்ட் 
க்தபடிகுத்தகைத் 

கலெக்டர் தொகையை 
மாற்று வதற்காக. கலெக்டர்அல்லதுவேஒருவருஷம்.எந்தரெவினியுவருஷத்துக்குப்டிஸ்ட்ரிக்ட் றேஉத்தியோகஸ்த 

சம்பந்தப்படுகிறதோ 
கலெக்டர் 
, 
ரின் 
ஆபீஸில் 

, 
பட்டா 

அந்தரெவினியுவருஷத்தின் வைதாக்கல்செய்ய அனுமதிபெறுவதற்காக, 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் 


ஆரம்பம். 


15 


65 


டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் 


16(5S 


காடாதிருப்பதமூன்றுமாதம்.தொகைசெலுத்தினதேதி. 

பிரதிபலன் 
பெறுவதற்காக 
. 
கலெக்டருடையஆபீஒன்றுமில்லை.ஒன்ஜமில்ல. 
ஷில் 
குத்தகைத் 
தொ கையைடிபாரிட்செ 
ய்ய 
அனுமதி 
பெறு வத்தசாசு 


ஒன்றுமில்லை. 


அன்றுமில்லை . 


17 
71 
( 
3 
) 
டிபாபைட் 
செய்யப்பட்டி 
ஒன்றுமில்லை 
. 
ஒன்றுமில்லை 

. 

ருக்கும் குத்தகைத் 
தாகையைத் 
திரும்ப 

செலுத்து 
வதந் 


வும் 


ஷெட்டில். 


சா 


18 


ஒன்றுமில்லை. 


மதிப்பேற்படுத்தவாவதுஒன்றுமில்லை.ஒன்றுகல்லை : 
பங்கிடவாவது 
உத்தி யோகஸ்தரைநியமித் துஅனுப்புவதற்காக 


19 


8 


ஒன்றுமில்லை: 


ஜப்திசெய்யப்பட்ட 
விற்பனைத் 

ஒனறுமிலல சொத்தில்உரிமை 

தேதிக்கு அல்லதுபாத்தியதை முன்எந்த உள்ளவராயிருக்கும்காலத்திலாகி மூன்றாம்நபரால். 


371 


372 


உரிசைக்கிரமான நெம்பர். 


வியாஜ்ஜியங்களின் 

விவாம், 


30ஆக்டின்பிரிவு. 


அப்பீல் 
செய்து 

கொள்வசாதல் நிர்ணயிக்கப் 
பட்டகாலகாலஅளவுஎப்பொழுதுமுதல்அல்லதுஅ ஆவிசெல்லத்தொடங்குமென்பது,காரசபைக்குச் 

செய்து 
கொள்பா வேண்டுமென் 


- 


1 


2) 

(5) 2090,ஜப்திசெய்வதை 

ஆடைமாதம். 

பாக்கித்தொகைஎந்தத்தேதிஒன்றழில்லை, தடைப்படுத்தும்பொ 

யில்செலுத்தவேண்டியதாய். ருட்டுமோசடியாய்ட் 

ஈற்பட்டதோஅந்தத்தேதி பராதீனம்பண்ணின் சொத்தைஒப்புவித்து 
விடுவதற்காக 
, 

அல் லதுஅந்தசொத்தின் மதிப்புத்தொகையைக் 

செலுத்துவதற்காக.. 
2130பலவந்தமாகவோதிருமுப்பதுநாள்,ஜப்திசெய்யப்பட்டசொத்துஒன்றுமில்லை. ட்டுத்தனமாகவோ 

எந்தத் 
தேதியில் 

தேதியில்பலவந்த எடுத்துக்கொண்டு 

மாகலாகிலும்திருட்டுத்தன போகப்பட்டஜப்திசொத்தைத் 

மாகவாஇலும்எடுத்துக்கொண திருப்பிக்கொடுப்பதற்காகஅல்லது 

போகப்பட்டதோஅந்தத் அந்தசொத்தின்மதிப்புக்தொ கையைச்செலுத்துவதற்காக, 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆகீட் 


L 


தேதி 
. 


22102இரண்டாவதுவிற்பனைமூன்றுமாதம்.விற்பனைநடத்தும்உத்தியோகடிஸ்ட்ரிக்ட் யினால்ஏற்படும்விலை 

ஸ்தருடையஸெர்டிபிகேட்டின் க்குறைவையும்செல 

தேதி 
. வுகளையும்விலைசெ லுத்தத்தவறிப்போன கிரயதாபரிடமிருந்து வசூலிப்பதற்குகலெ க்டரிடமிருந்துஸெர் 

டிபிகேட் 
பெற 
. 
23 
106 
( 
5 
) 
செலவைத் 
தீர்மானிப்ப 
மூன்று 
மாதம் 
. 
விற்பனை 
நடத்தும் 
உத்தியோ 
ஒன்றுமில்லை 
. தற்காக, 

கஸ்தருடைய 
தீர்மானத்தின் 
24 
114 
விற்பனை 
செய்யும் 
பாத் 
நாற்பத்தைந்து 
113 
- 
வது 
பிரிவின்படி 
ரோடிஸ் 
ஒன்றுமில்லை 
. தியதையைஆட்சேபிநாள். 

சேர்ப்பித்ததைக் 
குறித்த 
சம் த்துவியாஜ்ஜியம்எது 

கதியைக் 
கலெக்டர் 
தபாலில் வும்தொடரப்பட்டிரா 

அனுப்பின 
தேதி விட்டால்,கைப்பற்று 
நிலத்தை 
விற்பனை 

செய்வற்காக 
. 25114 

விற்பனை 
செய்யும் 
பாத் 
முப்பது 
நாள் 
. 
வியாஜ்ஜியத்தை 
பைசல் 
செய்த 
ஒன்றுமில்லை 
. தியதையைஆட்சேபி 

அல்லது 
வாபஸ் 
வாங்கிக்கொ த்துவியாஜ்ஜியம்தொ 

ண்ட 
தேதி 
. டாப்பட்டிருந்தால்கை ப்பற்றுநிலத்தைவிற் பயன்செய்வதற்காக. 


ஷெட்யூல். 


373 


18 


அரிசைக்கிரமமான தெம்பர். 


ஆக்டின்பிரிவு. 


வியாஜ்ஜியங்களின் 

விவாம். 


அப்பில் 
sெ 
s 

கொள்வதானால் 
, இர்பாக பட்டகால 
கால 
அளவு 
எப்பொழுது 
முதல் 
அல்லது 
அதி 

செல்லத் 
தொடங்கு 
மென்பது 
, 
கார 
சபைக்குச் 
அவு 

செய்து 
கொள்ள 
வேண்டுமென் 


. 


. 


(1) 


(2) 


26123 


(3) 

(5) இரண்டாவதுவிற்பனைமூன்றுமாதம்.விற்பனைநடத்தும்உத்தியோகடிஸ்ட்ரிக்ட் யினால்ஏற்படும்விலை 

ஸ்தருடையஸெர்டிபிகேட்டிகோர்ட். க்குறைவையும்செலவு 

ன் 
தேதி 
. 
சளையும் 
விலை 
செலுத் தத்தவறிப்போனகிர 
யதாரிடமிருந்து 
வசூ லிப்பதற்காகக்கவெம் 
டரிடமிருந்து 
ஸெர்டி 
பிகேட் 
பெற 
கைப்பத்து 
நிலத்தின் 
நாற்பத்தைந்து 
விற்பனை 
நடந்த 
தேதி 
. ஒன்றுமில்லை. 
விற்பனையை செய்யும் 
பொருட்டு தாகைபைடிபாயை 
செய்வதற்காக 
, 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் 


27131 


ரத்து 


ஒன்றமில். 


ஒன்றுமில்ல 
, 


28 
131 
கைப்பற்று 
நீலத்தின் 
விக்கிரய 
ஸெர் 
ஒன்றுமில்லை 
. 
விற்பனையை 

பத்துடிபிகேட்கொ 
செய்ய 
. 

டுக்கப்படுவது 

ற்குமுன், 
20 133 
செலுத்தவேண்டிய 
பா 
116 
- 
வது 
பிரி 
ஒன்றுமில்லை 
. 

க்கியைச் 
செலுத்துவ 
வின்படி 
விற் தற்குக்காலம்எற்படுபனை 

நடத்த த்திக் 
கொடுப்பதற் 
உத்தரவு 
பிறப் 

பிப்பதற்கு 
முன் 80137தீர்ப்பாய்ச்சல் 
சம்பந்த 
ஒன்றுமில்லை 
. 
ஒன்றுமில்லை 
. 

மானயாதொருகட்டு 
வேலையின் 
கீழிருக்கும் ஆயக்கட்டை 

சீர்ண 
யிப்பதற்காக 
. 31137Aநீர்ப்பாய்ச்சல் 
சம்பந்த 
ஒன்றுமில்லை 
. 
ஒன்றுமில்லை 
. 


காக, 


ஷெட்யூல் . 


மானயா 


: 


வேலையின் 
ஆயக்கட் டைவிரிவாக்கஅனு 

மதிகொடுப்பதற்காக. 32137நீர்ப்பாய்ச்சப்பெறம்நிலத்ஒன்றுமில்லை. 
ஒன்றுமில்லை 
. 

தையாவதுதோட்டக் காலையாவதுநீர்பாய்ச் சப்படாதநிலமென் மீணடும்தரம்பிரிப்ப தற்காக, 


975 


376 


வரிசைக்கிரமமான தெம்பர். 


ஆக்டின்பிரிவு. 


வியாஜ்ஜியங்களின் 

விவரம் 
. 


அப்பீல் 
செய்க 
கொள்வதானால் 
, 

எந்தஅதிகாரி 
நிர்ணயிக்கப் 
கால 
அளவு 
எப்போது 
முதல் 
அல்லது 
அதி 
பட்ட 
கால 

செல்லத் 
தொடங்கு 
மென்பது 
. 
கார 
சபைக்குச் 
இனவு 
. 

செய்து 
கொள்ள 
வேண்டுமென் 


(3) 


( 
6 
) 


33 


*10 


(2) 

(3) 
138 
மீப்பாய்ச்சல் 
சம்பச்சு 
ஒன்றுமில்லை 
. 
ஒன் 
றமில்லை 
, 

மானயாதொருகட்டு 
வேலையை 
மரமத்து 
செய்வதற்கு 
உத்தரவு 

பெறுவதற்காக 
. 
111 
ரூக்ககைத் 
தொகை 
ஒன்றுமில்லை 
. 
ஒன் 
றமில்லை 
, 

யைச் 
சிறிது 
காலத் 
துக்குக் 
குறைப்பதற் 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


31 


காக 


35 
1 
+ 
3 
( 
1 
) 
30 
முதல் 
41 
வரையி 
இதற்குப் 
பொ 
இதற்குப் 
பொருக்தமான 
பிரி 
இதற்குப் 
பொ 

ஓதுள்ள 
பாபத்துக்களில் 
ருக்தமான 
வின் 
விஷயத்தில் 
எப்படியோ 
ருத்தமான 
குறிப்பிட்டிருக்கும் 
பிரிவின் 
விஷ 
அப்படியே 
. 

பிரிவின் 
விஷ 
முந்திய 
பிரிவுகளில் 
யத்தில் 
எப் 

யத்தில் 
எகதேடாகிலும் 
இர் 
படியோ 
அப் 

படியோஅப் 
" 
த 
உட்பிரிவை 
சேர்க்க 
படியோ 
. 

படியே, 


4S 


++ 


வாசித்து 

அகன்படி 
பாதொரு 

பரிகாரம் எற்படுத்திக்கொடுப் 

பதற்காக. 
36 

வேறேவிதமாய்நிபர்ஆறுமாதம்.கோரும்பரிகாரத்துக்குரியபாத் தனைகண்டிராததாய் 

தியதைஏற்பட்டதேதி. 
8 
- 
ம் 
அத்தியாயத்தின் படிசெய்துகொள்ள 
படும் 
யாதொரு 
விண் 

ணப்பம். 37145(9)குக்தகைத்தொகையைமூன்றுமாதம்.பங்செய்துகொடுத்திரு. டிஸ்ட்ரிக்ட் இலத்துக்குடளயவர் 

கும்விஷயம்ரயத்துக்குத் 
கலெக்டர். 
பங்கீடு 
செய்திருப்ப 

தெரிவிக்கப்பட்டதேதி. தையாதொருரயத்து ஒப்புக்கொள்ளாவிட் டால்,அந்தகுத்தசை த்தொகையைப்பிரி த்துக்கொடுக்கும்படி 


ஷெட்யூல். 


டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் 


381-45(9)நிலத்துக்குடையவர்குஒன்றுமில்லை.ஒன்றுமில்லை. 

த்ததைத்தொகையைப் 

பங்கீடுசெய்துகொடு ச்*ஆறுமாதத்துக்குமேல்ஆலசியம் செய்திருந்தால்,குத்தகைத்தொகை யைப்பிரித்துக்கொடுக்கும்படியாக. 


37 


373 


வியாஜ்ஜியங்களின் 


10771 Pieejure 


அப்பீல் 
செய்து 

கொள்வதானால், நிர்ணயிக்கப் 

எந்தஅதிகாரி 
பட்டகாலகாலஅளவுஎப்பொழுதுமுதல்அல்லதுஅதி 
அரவு 
.செல்லத்தொடங்குமென்பது.காரசபைக்குச் 

செய்துகொள்ள வேண்டுமென் 


ஆக்டின்பிரிவு: 


விவரம் 
, 


கெம்பர். 


(1) 


செய்து 


கைப் 


(2)(3)(4)(5) 

(6) 30149(1)நிலத்துக்குடையவரால்ஆறுமாதம்.நிலத்துக்குடையவரின்தீர்யாடிஸ்ட்ரிக்ட் கொடுக்கப் 

னம்ரயத்துக்குத்தெரிவிக்கப்கலெக்டர் பட்டகுத்தகைத்தொ 

பட்ட 
தேதி 
. பிரிவினையைப் புனராலோசனைசெய் 

துதிருத்துவதற்காக 40158வளவில்பிரவேசித்துமூன்றுமாதம்.எந்தசெவினியுவருஷத்துக்குடிஸ்ட்ரிக்ட் அதைச்சுவாதீனப்படு 

பாக்கிசெலுத்தவேண்டிய 

கோர்ட், ததிக்கொள்ளவாரன் 

தாயிருந்ததோஅர்த ரெவி 
ட் 
பிறப்பிக்கும்படியா 

னியுவருஷம்முடிவாகும் 

தேதி 
* 
41160நீக்கிவிடுவதற்குப்பிறப்பதினைந்துநாள்வாரன்ட்சேர்ப்பிக்கப்பட்ட 
பிக்கப்பட்ட வாரன்நாள்அல்லதுதேதி, 

கலெக்டர், ட்ரத்துசெய்ய, 

பிரிலின்படி 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் 


து 


டிஸ்ட்ரிக்ட் 


159 
- 
வது 


அதிசப்பதே 
திச்சொடுத்த 

கால அளவு , 
42 163-1- பேயானதும் தரும் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை 

வது மானதமான குதித் 


டிஸ்ட்ரிக்ட் 
கலெக்டர், 


பரா, சைத் தொகையை 


தீர்பிைப்பதற்காக 


43 162-2 அனுமதியில்லாமல் சில.ஒருவருவர், எந்த ரெவீனிபு வருவத்தில் டிஸ்ட்ரீக்ட் 
வது பத்தை அனுபோகத் 

அனுபோசத்தில் வைத்துச் சலெக்டர் 
UJI, தில் வைத்துக்கொண் 

டிருக்கும் பேர் கஷ்ட 
ஈடாகச் செலுத்தத் சாட்சி, 
தக்க தொகையை நீர் 
ாே பிப்பதற்காக 


சொல்லப்பட்டதோ அந்த 
ரெவினிய எருவத்தின் 


ஷெட்யூல் 
. 


நிலத்துக்குடைய 


44 185-4 யாதொரு இலும் இரா இரண்டு பூல்திதிகளிலுள்ள லேத்தைப் டிஸ்ட்ரீக்ட் 
( 1 ) மத்திலுள்ள நிலமான வருஷம் பற்றிய சென்னப்பட்டணம் கலெக்டர், 
ஓ 

1934 - ம் ஹத்தி (இரண்டா 
வரின் சொந்த நில வது திருத்த) ஆக்ட் வழங்கத் 
மென்று நிர்ணயித்து தொடங்கும் தேதி 
உத்தரவு பிறப்பிக்கும் 


و 
الفعالية 


43 186-3, 185-3 பிரிவைச் சேர் இரண்டு 1835-4 பிரிலைச் சேர்ந்த (1) சலேட்டருக்கு 

(A) is (2) குறிப்பிட்ட வரவும். குறிப்பிட்ட உட்பிரிவின் பி, வின்னப்பும் 


330 


வரிசைக்கிரமமான நெம்பர். 


வியாஜ்ஜியங்களின் 

விவரம். 


-ஆக்டின்பிரிவு. 


அப்பீல் 
செய்து 
கொள்வதானால் 
, 

எந்த 
அதிகாரி நிர்ணயிக்கப்காலஅளவுஎப்போதுமுதல்அல்லதுஅதி 
பட்ட 
காலசெல்லத்தொடங்குமென்பது.காரசபைக்குச் 
அளவு 
. 

செய்துகொள்ள வேண்டுமென் 


(1)(2) 


(3) உட்பிரிவின்படிபிர சித்தம்செய்யப்பட்ட நிலத்துக்குடையவர் களின்சொந்தநில த்தைப்பற்றியரெகார் 
டில் 
கண்ட 
யாதொரு பதிவை 

விட்டுவிட 
வேண்டுமென்று 
, 
திரு த்தவேண்டுமென்று அல்லதுமாற்றவே 
ண்டுமென்று 
உத்தரவு பிறப்பிக்கும்படியாக. 


(5) 

(6) காரம்ஷைரெகார்டைப்பிரசெய்துகொள் 
சித்தம் 
செய்யும் 
தேதி 
, 

ளப்படும் 
விஷய 
- த்தில்-டிஸ்ட்ரி31 

க்ட்கலெக்டர்.2 டிஸ்ட்ரிக்ட்கலெக்டருக்கு 
விண்ணப்பம் 

செய்து கொள்ளப்பமியவிஷய தில்இனாம்கம்மிஷனர். இனம்கழ்மிகைனருக்கு விண்ணப்பம்செய்து கொள்ளப்படும்விஷயத் தில்ஒன்றுமில்லை. 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


அகராதிக் குறிப்புகள் . 


. 

பக்கம் , 
பத்தங்கள் 

..... 50 to 70 
அபாக பாத்தியதை 

73 . 
வம்ச பரம்பரையாய் வரவேண்டுமென்பது 

82 
பாங்கள் விஷயமாய் அனுபோக பாத்தியதை 

83 
-மை பொருள் ஜப்தி 

173 
அசையும் பொருள் டிக்கிரிக்காக ஜப்தி செய்யக்கூடா 
மென்பது 

180 
-சையும் பொருள் அப்பு றப்படுத்தப்பட்டதை திரும்ப 

191 
அசையும் பொருள் 
இப்தி செய்யவேண்டிய காலம் 

186 
ஜப்தி செய்வதில் போலீஸார் உதவி 

185 
ஜப்தி செய்யவேண்டிய விதம் 

182 
ஜப்ரி எப்பொழுது பூர்த்தியானதாகும் 

352 
து போரித்தக்க சொத்துக்களை உடனே விற்பனை 

197 


பெறுவது 


18 !) 


. 


செய்வதி 


* 


ஆ.சேபனை செய்து கொண்டே தொகை கட்டுவது 
ஆட்சேபனை பேரில் தாவா 
ஆயக்கட்டு 

அதை நிர்ணயிப்பது 
விரிவாக்குவது 

இ . 
இரும் கிராமங்கள் பூஸ்தி கேளென்று நிச்சயமாய்க்கொள் 


204 
203 
242 
245 
216 


99 
59 


31+ 


இனம் கிராமங்களில் சொந்த நிலம் 
னாம் இராமங்களில் 

நிலத்துக்குடையவருக்குள்ள 
சொந்த நிலத்தைப்பற்றிய ரிகார்டு 
இஞம் கிராமங்களில் உள்ள நிலம் சொந்த சிலமல்ல 
வென்று நிச்சயமாய்க் கொள்வது 

19 


3:21 


332 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் 


ஈட்டு தொகையைப் பெற தாவா 


355 


2 . 


உரிமை தஸ்தாவேஜு எற்படுத்துவது 

287 
கவர் மென்டார் உத்திரவிடுவது 

... 288 28 ) 
உரிமை தஸ்தவேஜில் இன்ன விவரங்கள் காண வேண்டு 
மென்பது 

* 291 
உரிமை தஸ்தா வேஜு பிரசுரிக்கப்படுவது 

295 
உடன் சேர்க்கையாக டிஸ்டிரிக்ட் கலெக்டரை கியமிப் 

350 


| S 


. 


எழுத்துப் பிழைகளைத் திருத்துவது 


306 


355 


ஏஜெண்ட் மூலமாக பிரவர்த்திக்க நிலத்துக்குடையவரு 

டைய அதிகாரம் 
ஏலம் 

ஜங்கம சொத்து எலம் 
ஸ்தாவர சொத்து 


| 


198 
214 


ஒப்பந்தத்தைப்பற்றிய பிர்பந்தங்கள் 


825 


1 


f 


கலெக்டர் 
அர்த்தம் 

50 
முன்பாக விண்ணப்பங்கள் 

ஃ .366 to380 
கட்டிடம் கட்டுவதற்காக நிலமெடுத்துக் கொள்வது 322 

சயத்தி லத்தில் கட்டிடம் கட்டினால் அது சாகு 
படிக்கு லாயக்கற்றதாகு மென்பது 

... 275 , 276 
கரம்பு நிலத்தை சகாய எற்பாட்டின் பேரில் விடுவது 107 
கவர்ன்மென்டாரி செய்யும் சீர்திருத்தினால் குத்தகைத் 
தொகை அதிகரிப்பு , 

116 
கானம் பட்டாவிலும் முச்சலிக்காவிலும் கையெழுத்து 

செய்து அவைகளை , ரெஜிஸ்தர் செய்ய வேண்டு 
மென்பது 

149 
கானம் ப்ளான் முதலியவைகளை வைத்து யாவருக்கும் 
காட்ட வேண்டு மென்பது 

290 
கிணறு . சொந்த கிணற்றினால் ஜலம் பாய்த்துக் கொண் 

டால் நஞ்சை நீர்வை கிடையாதென்பது 


அகராதி குறிப்புகள் . 


333 


| 


5 


குத்தகை தொகை (சென்ட் ) 
இன்ன தென்பது 

61 
எவை குத்தகைத் தொகைளாக கருதப்படும் 

63 
செஸ்ஸுகள் குத்தகை தொகையுடன் சேர்க்கப் 
படுவது 

6+ 
உரிமை தஸ்தவேஜு ஏற்படுத்தப்பட்ட இடங் 
களில் குத்தகைத் தொகை பைசல் செய்வது ... 297to 30 
பைசல் செய்யப்பட்ட குத்தகைத் தொகை சரியான 
தென்று அனுமானம் 

307 
அதன் செலாவணியின் காலம் 

307 
குத்தகையை அதிகப்படுத்துவது நியாயமானதாக இருக்க 
வேண்டுமென்பது 

101 
அதிகப்படுத்துவதற்கான விண்ணப்பங்கள் 

120 
- குறைப்பதற்கான விணணப்பங்கள் 

12 ) 
தானிய கு.கதகையை பணமாக்குவது 

124 
குத்தகைத் தொகை ன்னவிதமாக ஆக்க வேண்டுமென் 
பதைப்பற்றிய விதிகள் 

133 
குத்தகை வீதத்தைப்பற்றிய அனுமானம் 

110 
நதி ஓட்டத்தின் காரணமாக குத்தகைத் தொகையை 

அதிகப்படுத்துவது 
குத்தகைத் தொகை வசூல் செய்வதற்கான விதிகள் 

150 
குத்தகைத் தொகை பாக்கியை வசூல் செய்யும் வகைகள் 173 
குத்தகைத தொகையை பணமாக மாற்றுவதற்கு அல்லது 
* குறைப்பதற்கு ரயத்துக்காவது அவர்கள் பேரிலா 
வது ஒன்று சேர்த்து மனு செய்வது 

310 
கைப்பற்று நிலம் , 

53 
கைப்பற்று நிலத்தை ஏலத்திற்குக் கொண்டுவ 

205 
அதன் விற்பனைக்கான நிபந்தனைகள் 

... 215to 222 
கைப்பற்று நிலங்களை உட்பிரிவினை செய்வது ட்ரான்ஸ் 

பர் செய்வது 
கைப்பற்று நிலத்திற்கு ராஜிநாமா 

273 
கைப்பற்று நிலத்தை கட்டிட , காரியங்களுக்காக பெறு 

323 
கைப்பற்று நிலத்தின் பேரில் குத்தகைத் தொகை முதற் 
சிலவாகுமென்பது 

73 


119 


ப 


261 : 


384 , 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் . 


... 


சமுதாய நிலங்கள் 
இவைகளை நிர்ணயிப்பது 

il 
கலெக்டர் உபயோகப்படா திருக்கும் சமுதாய நிலங் 
களை மாற்றுவது 

92 
சமுதாய நிலங்களுக்காக நிலமெடுத்துக்கொள்ள அகாவது 

கட்டாயமாய் நிலமொக்க டிஸ்டிரிக்ட் கலெக்டரின் 
அதிகாரம் 

95 
சமுதாய 

நில 

லங்களை அனுபோகித்து வருபவர்களை அப்பு 
றப்படுத்துவது 

98 
சமுதாய நிலங்களுக்கு நில ஆக்கிரமிப்பு சட்டம் பிரயோக 
மாகும் என்பது 

9 !) 
சிக்குச் சிலுகுகள் 

226 
சீர்திருத்தம். 
அர்த்தம் 

: 53 to 55 
சீர்திருத்தம் செய்வதற்கு ரயத்துக்குள்ள உரிமை 

85 
நிலத்துக்குடையவருக்குள்ள உரிமை 

85 
நயத்து செய்த சீர்திருத்தத்திற்காக அதிக சென்ட் 
கேட்கக்கூடாதென்பது 

8 
சீர்திருத்தங்களை ரெஜிஸ்டர் செய்வது 

88 
சுரங்கமறுப்பதற்கான பாத்தியதை 

7 ! ) 
செஸ்ஸுகள் என்பது என்ன 

64 
வசூலிக்கப்படக்கூடியசெஸ்ஸ்கள் 

t + 
அங்கீகரிக்கப்படாத செஸ்ஸுகள் 

65 


157 


டிபாவிட் 

செய்வதற்கான விண்ணப்பம் 

அதற்காக ரெவினியு ஆபிலே ரசிதுகொடுப்பது ... 
டிபாவிட்டைக்குறித்து பிரசித்தம் செய்வது 
டிபாஸிட் தொகையை வாபிஸ் பெறுதல் 


159 
130 
161 


251 
121 


தசபந்தம் இனாம்தான்பொறுப்பு 
தானிய குத்தகையை மாற்றிக்கொள்வது 
தானிய குத்தகையை ஜமீன்தாரிடத்தில் (களஞ்சியத்தில் 

சேர்க்கவேண்டுமென்பது 


150 


அகராதி குறிப்புகள் , 


385 


355 
55 
83 


நீஷ்ட ஈடுக்காக வியாஜ்ஜியம் கொண்டுவருவதைப்ப 

தைப்பற்றிய 
பொதுவான பாத்தியதை 
நிலத்துக்குடையவர் 
நிலத்துக்குடையவர் சீர்திருத்தம் செய்வது 
தில விஸ்தீரணத்துக்குத் தக்கபடி தொகையை மாற்ற 

வேண்டுமென்று நிஷ்கரிக்ஷை செய்வதற்கான 

கள் 
நீர்ப்பாய்ச்சல் சம்பந்தமான கட்டுவேலைகள் 


133 
242 


51 
137 
144 


344 


282 


அர்த்தம் 
பட்டா 
பட்டாபெற வியாஜ்ஜியம் 

பட்டாநிலம் ( பயத்தி நிலம் என்பதை பார்க்க ) 
பணம் செலுத்துவதற்காக பிறப்பிக்கப்படும் டிக்கிரியை 

ட்ரான்ஸ்பர் செய்வது 
பாயக்காரி பாத்தியதை முடிவாவது 
பிரைவேட் நிலம் ( சொந்த நிலம் ) 

என்பது என்ன 
பிரைவேட் நிலத்தை ரயத்தி நிலமாக்குவது 
பிரைவேட் நிலங்களை ஸர்வே செய்யும்படி உத்திரவிடு 

வதற்கு கவர்ன்மென்டாருக்குள்ள அதிகாரம் 
பிரைவேட் பிலங்களுக்கு ஸர்வே செய்யும்படி கட்டாய்ப் 

படுத்த ரயத்துக்கு அதிகாரமில்லையென்பத் 
பிரதம தஸ்தவேஜை பிரசரம் செய்வது 
பைசல் ரெகார்ட் பிரசுரம் 


58 
311 


312 


297 
293 


:: 


83 
84 


136 


மரங்களில் பாத்தியதை 

மாப்பட்டா 
மரசூல் 
மாசூலை மதிப்பேற்படுத்தும்படி விண்ணப்பக் 

அதன் பேரில் கலெக்டரின் நடவடிக்கை 
மாசூல் குத்தகையை பணமாக்குவது 
மாசூல் குத்தகைபை ஜமீன்தார்கள். களஞ்சியத்தில் 


124 


338 


சென்னை எஸ்டேட்ஸ் லாண்டு ஆக்ட் 


156 


155 
351 


க்க வேண்டுமென்பதி 
அதன் சிலவை ஜமீன்தார் பரித்துக் கொள்ள 

வேண்டு மென்பது 
மாசுவை அகற்றிக் கொண்டு போவதற்கான தண்டனை 
மாசூல் ஜப்தி குத்தகைத் தொகைக்கு டிக்கிரி பெற்றிருக் 

இற விடியத்தில் கூடாதென்பது 
மாகலை அறவடைய செய்து காப்பாற்றி வருவதற்கான 

சுதந்தரம் . 
முச்சிலிக்கை 
பெறுவதற்கு நிலத்துக்குடையவருக்குள்ள சுதந்திரம் ... 


180 


18 


137 : 


| 


பயத்து . அர்த்தம் 
ரயத்தை அப்புறப்படுத்துவதற்குள்ள பாத்தியதை 
ரயத்து நிலத்தை உபயோகிப்பது 
சயத்து கைப்பற்று நிலத்தைதுக்கு ராஜிதாமா கொடுப் 


66 
81 
82 


273 


பயத்தி நிலம் 

சொந்த நிலத்தை ரயத்தி நிலமாக்குவது 
ரயத்தி நிலத்தை விட்டு அபல் நபரை அப்புறப்படுத்து 


311 


* 233 
- 287 


i 


ஏயத்தி நிலம் சர்வே செய்யப்படுவது 
ரெவின்யு போர்டு புனராலோசனை செய்து திருத்துவது 
ரெவின்யு போர்டாருக்குள்ள அதிகாரம் 
ரெவின்பு போர்ட்டாருக்கு இரண்டாவது அப்பீல்கள் 

உண்டு என்பது 


317 


331 


( 16 


உருவம் 

ரெவின்யு வரும் 
விவசாயம் 
விதிகள் செய்ய வர்ன்மென்டாருக்குள் சதிசாரம் ... 
வியாஜ்ஜியங்கள் 


50 


32 


அகராதி குறிப்புகள் . 


:: 


மையம் ( லிகிடேவன் ) 

350 
மண்டு வரவேண்டிய இடம் 

350 
டாஜ்ஜியங்களும் விண்ணப்பங்களும் 

327 
வில் புரோஹிஜர் கோட் பிரயோகமாகுமென்பது 332 
விவில் கோர்ட்டில் வியாஜ்ஜியம் 

19.2 
விற்பனை 
நில விற்பனைப்பற்றி நோட்டிஸ் 

208 
விற்பனையைப்பற்றி விளம்பரம் 

216 
விற்பனை நடத்த வேண்டிய இடம் 

220 
விற்பனை செய்யும் விதம் 

220 
விற்பனையை தள்ளி வைப்பது 

221 
விற்பனையை நிறுத்தி விடுவது 

222 
விஸ்தீரணத்திலுண்டாகும் மாறுதலை அனுசரித்து குத் 
தகைத் தொகையை மாற்றுவது 

131 
ஐ . 
ஜப்தி . வில் கோர்ட்டு ஜய்திக்கும் இந்த ஆக்டின் கீழ் 
ஜப்திக்கும் முரண்பாடு 

201 
ஜப்தியினின்றும் நிவாரணையான சாமான்கள் 

181 
ஜப்தி பாக்கிக்கு சரியாயிருக்க வேண்டுமென்பது ... 183 185 
ஜப்தி செய்ய வேண்டிய காலம் 

186 
ஜப்தி செய்யப்பட்ட கால் நடைகளை உபயோகிக்க கூடா 

188 
ஜப்தி செய்யப்பட்ட சொத்துக்கு ஜட்திதாரர் உத்திர் 
வாதம் 

193 
ஜப்தி பேரில் ஆக்ஷேபனை செய்து தாவா 

190 
ஜப்தி செய்யப்பட்ட சொத்தை ஒப்பிப்பது 

191 
3 செய்வதில் இதமப் செகு 

200 
தில ஜப்தி 

208 


t 


முற்றிற்று . 
அகில இந்தியா லா ஜர்னல் பிரஸ் , திருவள்ளூர் 


தண்டரை வைத்தியச 


இதனால் சகலருக்கும் தெரிவிப்பது யாதெல் : 
84 வித வாதசோகங்களுக்கும் மேகசோகங்களுக்கும் ஸ்தி .. 
கள் சம்பந்தமான எல்லா நோய்களுக்கும் எமது தண்டரை 
பிலும் , இதன் கிளைகளிலும் ( Branches) சுமார் 2100 - வருஷ 
ங்களாக மருந்துகள் கொடுத்து வருவது பிரசித்தமானதா 
கும் . 

அடியில் கண்ட இடத்தில் முன்னோர்களாலேயே தண் 
டரை வைத்திய சாலையின் கிளை ( Branch ) ஒன்று ஏற்படுத் 
தப்பட்டு நடந்துவருகிறது . 

வியாதியின் குணங்களை தெரிவித்து மருந்துகளை நேரி 
லும் , V. P. பார்சல் மூல்யமாகவும் பெற்றுக்கொள்ளலாம் . 
அபினி விஷ முஷ்ட்டி தைலத்தை பிடிப்பு , வீக்கம் , குடைச் 
சல் , சோருதல் , திமிர் முதலிய வாத நோய்கள் உள்ள 
இடங்களில் களும்பத் தடவி , தேய்த்து குணங்களை தெரிந் 
துக்கொள்ளலாம் . 
அபினிவிஷ முஷ்ட்டி தைலம் பலம் 1 - க்கு 

ரூ.1-0-0 . 
பற்ற விபரங்களுக்கு எழுதவும் . 
கவனிப்பு :-( கர்மமாக ) பெண்கள் தூரமாகும் சூசக , 
வயற்று நோய்களுக்குப் பச்சிலைக்காக தபால் சில ., 2 - அணா 
ஸ்டாப்பு அனுப்பி பச்சிலைப் பெற்றுக்கொள்ளலாம் . 
Dr. S , A. , இராமலிங்க பக்தர் 

தண்ட்ரை வைத்தியசாலை , 
கிழண்டை குளக்கரை வீதி , திருவள்கு 

M. S. M. 


. 


பு 


